


தலைமைத்துவம்‌ பிரசங்கித்தலும்‌ 


தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல்‌ 
டேவிட்‌ ரோப்பர்‌ 
அறிமுகம்‌ : பிரசங்கியார்களுக்கு ஓர்‌ அறைகூவல்‌ (தீத்து 1 : 5) 


1. “குறைவாயிரக்கிறவைகளை ஓஒழுங்குபடுத்தும்படிக்கு” 
2. ஊங்களை நீங்களே நீட்டுங்கள்‌ (1தீமோத்தேயு 3:1-7) 
3. கேவை : மேய்ப்பனின்‌ இருதயங்கள்‌ (எசேக்கியேல்‌ 34:1-6) 
4, உலகிலேயே மிகப்‌ பெரிய பணி 
(1தீமோத்தேயு 3:1-7 தீத்து 1:5-9) 
மூப்பர்‌ நியமான ஆராதனை 
பின்பற்றுவோருக்கு மூன்று சட்டங்கள்‌ 
(எபிரேயர்‌ 13:7, 17,24௮) 
7. மூப்பர்களின்‌ வலது-கரம்‌ போன்ற மனுஷர்‌ 
(1 தீமோத்தேயு 3:8-13) 
8. உதவிக்காரர்‌ நியமன ஆராதனை: 
“என்னை ஒரு ஊழியக்காரனாக்குங்கள்‌” 
9. “நீங்கள்‌ என்னவாயிருக்க விரும்புகிற்கள்‌” (மத்தேயு 20:20-28) 
10. தலைமைத்துவத்துக்கான “படிகள்‌” 


உன 


“சிலுவையில்‌ அறையப்பட்ட கிறஸ்துவை'' பிரசங்கித்தல்‌ 


காய்‌ ரோப்பர்‌ 


அறிமுகம்‌ 

1. கிறிஸ்து : நமது பிரசங்கங்களுக்கான பொருள்‌ 

2. கிறிஸ்து : தேவனுடைய குமாரன்‌ 

3. கிறிஸ்து : மனுஷகுமாரன்‌ 

4. கிறிஸ்து : தீர்க்கதரிசி, ஆசாரியர்‌, மற்றும்‌ இராஜா 

5. கிறிஸ்து : பாவிகளின்‌ சிநேகிதர்‌ 

6. கிறிஸ்து : துக்கம்‌ நிறைந்தவர்‌ 

7. கிறிஸ்து : உலகத்தின்‌ இரட்சகர்‌ 

8. கிறிஸ்து : நமது அன்றாட வாழ்வின்‌ வழிகாட்டி 

9. கிறிஸ்து : நம்முடைய மார்க்க அதிகாரி 
கிறிஸ்து : சாவலோக நியாயதிபதி 











= ௬ 


: அதன்‌ உண்மைத்துவம்‌ 
: அதன்‌ மையம்‌ 
: அதன்‌ தாக்கம்‌ 


ஐ 
ஷூ தே ஆ 
eee 
9399 
2282 


படிவங்கள்‌ சமர்ப்பித்தல்‌ மற்றும்‌ நியமனப்பணி 


அறிமுகம்‌: 
ிரசங்கியார்களுக்கு ஒர்‌ 
அறைகூவல்‌ 


தீத்து 1:5) 


பவுல்‌ தத்துவுக்கு, “நீ குறைவாயிருக்றெவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌, 
நான்‌ உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள்தோறும்‌ மூப்பரை 
ஏற்படுத்தும்படிக்கும்‌ உன்னை இிரேகத்தாத்‌ தீவில்‌ விட்டுவந்தேன்‌” என்று 
எழுதினார்‌ (கத்து 1:5). இந்தக்‌ கட்டளையைக்‌ தொடர்ந்து, மூப்பர்களுக்கான 
குகுதியாம்சங்களை பவுல்‌ முன்வைக்கிறார்‌ (வசனங்கள்‌ 6-8). வசனம்‌ 5ல்‌ நாம்‌ 
அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை ஆய்வு செய்வதன்‌ மூலம்‌, (1) ஒவ்வொரு 
பிராந்திய சபையிலும்‌ தேவன்‌ மூப்பர்கள்‌ இருக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌ 
(2) உள்ளூர்‌ சபைகளில்‌ இப்படித்‌ தகுதிபெற்ற மூப்பர்களை கொண்டிருக்க 
பிரசங்கியார்கள்‌ உற்சாகமாய்‌ இயங்க வேண்டும்‌ என்ற முடிவுக்கு வருகிறோம்‌. 

பிரசங்கியார்கள்‌ மனுஷர்களைக்‌ தேர்ந்தெடுத்து உள்ளூர்‌ சபைகளில்‌ 
நியமிக்க வேண்டியது பிரங்கியார்களின்‌ கடமை என்பதல்ல இதன்‌ 
பொருள்‌. அது உள்ளூர்‌ சபையாரின்‌ பொறுப்பு (காண்க நடபடிகள்‌ 6:1-6). 
குறிப்பாக, “பட்டணங்கள்‌ தோறும்‌ தீத்து மூப்பர்களை ஏற்படுத்தும்படி” 
சொல்லப்பட்டான்‌. இந்த “ஏற்படுத்து” எனும்‌ பதம்‌ கிரேக்க மொழியில்‌ 
ஒரு தொகுப்பு வார்த்தையான, kரீhi5[i என்பதாகும்‌. Hie எனும்‌ 
வினைச்சொல்லின்‌ பொருள்‌ “நிற்கச்‌ செய்‌.” KJV யில்‌ “பட்டணங்கள்‌ தோறும்‌ 
மூப்பார்களை புனித பணிக்கென நியமித்து அமர்த்து, ” என்று சொல்லப்படுகிறது, 
இது பவுல்‌ தனது மனதில்‌ கொண்டி ருந்த எண்ணமான சமய சடங்குடன்‌ கூடிய 
பிரசங்க ஆராதனையை குறிப்பிடுகிறது. W. 1. வைன்‌ குறிப்பிடுகையில்‌, “வெறும்‌ 
சடங்காச்சார பிரசங்க ஆராதனையுடன்‌ அமரப்‌ பண்ணுவதல்ல, ஆனால்‌ 
ஏற்படுத்துதல்‌,” சபைகளின்‌ ஏற்புடமைக்கு ஏற்ப, ஏற்கனவே பரிசுத்த ஆவியில்‌ 
நியமனம்‌ பெற்று தகுதியாக்கப்‌ பட்டவர்கள்‌, தங்களுடைய வாழ்க்கையிலும்‌ 
ஊழியத்திலும்‌ சாட்சியமாய்‌ வாழ்ந்தவர்கள்‌ நியமிக்கப்படுவதாகும்‌.”' இத்து 1:5ல்‌ 
AB வேதாகமத்தில்‌ “மூப்பர்களை 2௨8 சபையிலே அவர்களை ஏற்படுத்‌ 
என்று சொல்லப்படுகிறது” (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 





பொதுவான ஆலோசனைகள்‌ 
பின்னதாக இந்தப்‌ பாடத்தில்‌, மூப்பர்களை நியமிப்பதில்‌ பிரசங்கியார்களின்‌ 
கடமை குறித்து இன்னும்‌ அதிகமாய்ச்‌ சொல்லப்படும்‌. முதலாவதாக, ஒரு 
உன்ன கடய Epis DAT AMGGBT CAT அல்‌ை DDG 
மேலும்‌ சர்க்க வேண்டி ிருந்தாவலோ “குறைவாம்‌ நிறை PYG 








(த.ம. பர.அ௭ ”” red உத ௮வுத்ற்கு என்ன செய்ய! வெண்டும்‌ என்பதை 


9 


ஆராய்வோமாக. 

1. இந்த செயல்முறை ௮௮7/0) வேலம்‌? 72ம்‌. இதற்கு: கொருந்மம்‌ 
சமம்‌ தேடி. 1 தீமோத்தேயு 5:22ல்‌, குறிப்பிட்டச்‌ சூழ்நிலைகளில்‌ 
மூப்பர்கள்‌ எப்படி நடத்தப்பட வேண்டும்‌ என்று பவுல்‌ குறிப்பிட்டு 
(வசனங்கள்‌ 19-21), தொடர்ந்து அவர்‌, “ஒருவன்‌ மேலும்‌ சீக்ரெமாய்க்‌ 
கைகளை வையாதே; மற்றவர்கள்‌ செய்யும்‌ பாவங்களுக்கு உடன்படாதே ...” 
(வசனம்‌ 22) என்றார்‌. “கைகளை வைக்குதல்‌” என்பது நியமன ஆராதனையை 
அநேகமாகக்‌ குறிப்பிடலாம்‌. இதன்‌ விளைவாக பவுல்‌, “மனுஷர்களை 
மூப்பர்களாக நியமிப்பதில்‌ அவசரப்படாதே, அப்படிச்‌ செய்யாமல்‌ போனால்‌ 
குகுதியற்றவர்களை மூப்பார்களாக்கி முந்திய நிலைமையிலும்‌ மோசமான 
நிலையை அடை வதாகும்‌” என்று கூறினார்‌. 

2. மணுஷாகஞுக்கு வகுப்பு நட அர்க்‌ அமரரும்‌ பரமாம்‌ 
அதஏ ங்கள்‌. ஒரு நல்ல கணவனாக, தகப்பனாக நடக்க வகுப்பு நடத்துவது 
(ஒரு மூப்பருக்கு தகுதியாக்கும்‌ திறவுகோல்‌ தேவை இது) பயனளிக்கும்‌ மற்றும்‌ 
பொதுப்படையாக எப்படி தலைமைத்துவத்தைக்‌ கையாள்வது என்கிற பயிற்சி 





வகுப்பும்‌ அவசியம்‌. 

3. ஓரு உன்ர கடையர்‌ Epi DTG அம்‌ அம்பு Goris 
பொருத்‌ கூட்டம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தால்‌, இந்துக்‌ கூட்டங்களை 
பயன்படுத்தி மூப்பார்களாவுதம்கு ஏதுவான மு... பேரரசை 
ஆயசத.பப(8ி2 வேண்டும்‌, அப்படி. ஒழுங்கு படுத்துவது முறையான தெரிவுக்கும்‌ 
சுயநலமின்மைக்கும்‌ வழி வகுக்கும்‌. இது மிகவும்‌ கவனமாக 2710/95 
செயல்படுத்தப்‌ படவேண்டும்‌. 

4. குறிப்பிடத்தக்க மணுஹறர்களை ஊக்கப்படுததுங்கள்‌, அவர்கனிடம்‌ 
அணனீக்கவனம்‌ செவத்துங்கள்‌. திறமையுள்ள தலைவர்களை உங்கள்‌ வீடு மற்றும்‌ 
மருத்துவமனை சந்திப்புகளிலும்‌, வீடுகளில்‌ நடத்தும்‌ வேதாகம வகுப்புகளிலும்‌ 
உங்களுடன்‌ கலந்து கொள்ளச்‌ செய்யுங்கள்‌. 

5. இந்த செயலாக்கத்திற்கு ஜெபாம்‌, பிக அதிகமான ஜெட்‌ தேனை. இது 
குறித்து “இடைவிடாமல்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌” (1 தெசலோனிக்கேயர்‌ 5:17), 
உள்ளூர்‌ சபையையும்‌ ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துங்கள்‌. இந்தக்‌ காரியங்கள்‌ 





மிகவும்‌ முக்கியமானதால்‌, சிறப்பு ஜெபக்‌ கூட்டங்களை உள்ளூர்‌ சபை 
முறையாக நடப்பிக்க வேண்டும்‌. 

ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ சரியானதாகவும்‌ நல்ல விளைவையும்‌ 
கொண்டிருப்பது போல்‌ உலகத்தின்‌ பிறபகுதிகளில்‌ சரியாகவும்‌ சரியான 
விளைவுள்ளதாகவும்‌ இல்லாமல்‌ போகலாம்‌. அதே போல, உலகத்தின்‌ 
வித்தியாசப்பட்ட பகுதிகளில்‌ இருக்கும்‌ பிரசங்கியார்கள்‌ இவ்விஷயத்தில்‌ 
குலைமைத்துவத்துக்கு எவ்வகையில்‌ உதவமுடியும்‌ என்று மற்றவர்களிடத்திலும்‌ 
அவர்களின்‌ ஆலோசனைகளைக்‌ கேட்டேன்‌, ஜே.சி. சோட்‌, ஆலன்‌ டைல்ஸ்‌, 
கோர்டன்‌ ஹூுகன்‌, ஜே. எல்‌. மே மற்றும்‌ டிம்‌ வெஸ்ட்புரூக்‌ ஆகியோருக்கு 
நன்றி, இவர்கள்‌ தங்கள்‌ கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில்‌ நேரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டனர்‌. இதழின்‌ நிறைவில்‌ அவர்களின்‌ துணைக்‌ கட்டுரைகளைக்‌ 
காண்பார்கள்‌. 


10 


“வசனத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ணுங்கள்‌” 

இந்த படிப்பில்‌ என்னுடைய பிரதான குறிக்கோள்‌ ஒரு உள்ளூர்‌ 
சபையில்‌ தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவதில்‌ உதவ ஒரு பிரசங்கியார்‌ 
என்ன 477சங்கிக்கக்‌ கூடும்‌ என்பதுதான்‌. ஆக, ஒரு பிரசங்கியாரின்‌ 
முக்கியமான பொறுப்பு என்ன? “வசனத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ணுவதல்லவா” 
(2 தீமோத்தேயு 4:2)? இந்தப்‌ பிரசங்கங்கள்‌ தேவ - அங்கீகாரம்‌ பெற்ற 
தலைமைத்துவம்‌ எவைகளையெல்லாம்‌ உள்ளடக்கியது என்பதைப்பற்றி உள்ளூர்‌ 
சடையின்‌ விழிப்புணர்வை அதிகரிக்கக்கூடும்‌. அவைகள்‌ தனிப்பட்ட வைகளாகவும்‌ 
அல்லது ஒரு தொடர்‌ பிரசங்கமாகவும்‌ வித்தியாசப்பட்ட சூழல்களில்‌ 
பயன்படுத்தப்படக்‌ கூடும்‌. 


தேர்ந்தெடுக்கும்‌ நடைமுறைகள்‌ 

நடபடிகள்‌ 6ல்‌ உள்ளூர்‌ சபைக்கு அப்போஸ்தலர்கள்‌ சொன்னார்கள்‌, 
“அதலால்‌ சகோதரரே, பரிசுத்த ஆவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி 
பெற்றிருக்கிற எழுபேரை உங்களில்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌; அவர்களை 
இந்த வேலைக்காக [பந்தி விசாரணைக்காக] ஏற்படுத்துவோம்‌” (வசனம்‌ 3). 
“இந்த யோசனை சபையாரெல்லாருக்கும்‌ பிரியமாயிருந்தது ... அவர்கள்‌ 
ஸ்தேவானையும்‌” வேறு ஆறுபேரையும்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌ (வசனம்‌ 5). 
எருசலேமில்‌ இருந்த சபையார்‌ என்ன நடைமுறையில்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌, 
என்று நமக்குச்‌ சொல்லப்படவில்லை. அந்தந்த உள்ளூர்‌ சபையின்‌ தனிப்பட்ட 
தீர்மானத்துக்கு இந்த நடைமுறையை செயல்படுத்த தேவன்‌ விட்டு 
விட்டதுபோல்‌ தெரிகிறது. எனவே, நீங்கள்‌ பின்பற்றும்படி, நான்‌ எந்த 
நடைமுறையையும்‌ கொடுக்க முடியாது. நான்‌ செய்வதெல்லாம்‌ ஒரு அடிப்படை 
புறக்குறிப்பாக நான்‌ ஊழியம்‌ செய்த உள்ளூர்‌ சபைகளில்‌ பயன்படுத்தப்பட்ட 
நடைமுறையைக்‌ கொடுக்கக்‌ கூடும்‌. 

தேர்ந்தெடுப்பு துவங்குவதற்குமுன்‌, இந்த நடைமுறைக்கு யார்‌ 
பொறுப்பேற்று நடத்துவது எனத்தீர்மானிக்க வேண்டும்‌. ஒரு உள்ளூர்‌ சபையில்‌ 
ஏற்கனவே மூப்பர்கள்‌ இருப்பார்களானால்‌, அவர்களே இதைச்‌ செய்ய 
திறமைபெற்றவர்கள்‌. ஒரு உள்ளூர்‌ சபையில்‌ மூப்பர்கள்‌ இல்லாத பட்சத்தில்‌, 
சபைக்கடுத்த காரியங்களை நடப்பிக்கும்‌ மனிதர்கள்‌ (ஆண்கள்‌) இதற்காக 
விசேஷித்த கமிட்டி அமைத்து அநேக நபர்களை ஊழியத்திற்குட்படுத்தலாம்‌. 

மூப்பர்களாகும்‌ தகுதிபெற்ற ஆண்களின்‌ பெயர்களை எழுதிக்‌ 
கொடுக்கும்படி இரண்டு வார அவகாசத்தில்‌ அங்கத்தினர்களுக்கு அறிவிக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய பெயர்களை எழுதிக்‌ கொடுப்பதற்கு முன்‌ 
அங்கத்தினர்கள்‌ குறிப்பிடும்‌ நபர்களிடத்தில்‌ பேசும்படி நீங்கள்‌ ஆலோசனை 
கொடுக்கலாம்‌. அந்த பெயர்‌ பட்டியலை (ஏற்கனவே உள்ள மூப்பர்களிடத்திலோ 
அல்லது ஏற்படுத்தப்பட்ட கமிட்டியினிடத்திலோ) யாரிடத்தில்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்பதைச்‌ சொல்லுங்கள்‌. 

இரண்டு வாரக்‌ கணக்கு முடிந்தபின்‌, பொறுப்பேற்று நடத்துபவர்கள்‌ 
கொடுக்கப்பட்ட பெயர்களைத்‌ தொகுத்து ஒவ்வொரு பெயரும்‌ எத்தனை 
முறை வந்துள்ளது என குறிப்பு எடுக்க வேண்டும்‌. பிறகு இந்த குழுவுக்கு 
எழுதிக்‌ கொடுக்கப்பட்ட ஓவ்வொரு நபரும்‌ போதிய அங்கத்தினர்களால்‌ 





11 


தேர்ந்தெடுத்துள்ளதைக்‌ கொண்டு நியமிக்கவோ நியமிக்காமல்‌ விட்டு 
விடவோ செயலாக்கும்‌ பணி உள்ளது. (இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, 
ஒரு குறிப்பிட்ட நபர்‌ மேய்ப்பனாக இருக்கும்படி போதுமான ஆடுகளால்‌ 





தெரிந்தெடுக்கப்‌ பட்டிருக்கிறாரா? அந்த மந்தைக்கு அவர்‌ தலைவராகலாமா?) 
என்னுடைய அனுபவத்தில்‌, பெயர்பட்டியல்‌ சரிபார்க்கப்பட்ட பின்‌ வழக்கமாக 
அநேகரால்‌ குறிப்பிடப்பட்ட பெயர்களுக்கும்‌ சில அங்கத்தினர்களால்‌ மட்டுமே 
குறிப்பிடப்பட்ட பெயர்களுக்கும்‌ தெளிவான வித்தியாசம்‌ காணப்படும்‌. 
அதன்‌ பிறகு நியமன நடைமுறைபடுத்தும்‌ குழு, பெயர்‌ பட்டியலில்‌ 
குறிப்பிடப்பட்ட பெயர்களில்‌ முதலிடம்‌ பெற்றவர்‌ தொடங்கி, 
ஒவ்வொருவரிடம்‌ தனியாகப்‌ பேச வேண்டும்‌. அவர்களிடம்‌ என்ன பேச 
வேண்டும்‌ என்பதை முன்‌ கூட்டியே விவாதித்து வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
பேச வேண்டிய கருத்துக்களில்‌ மூப்பருக்கான பொதுவான தகுதியாம்சம்‌, 
குறிப்பிட்ட அந்த மனிதன்‌ அப்படி ஊழியம்‌ செய்ய விரும்புகிறாரா இல்‌ 
லையா, அவரது குடும்பத்தார்‌ அவர்‌ மூப்பராக பணியாற்றுவது குறித்து என்ன 
நினைக்கிறார்கள்‌ என்பதெல்லாம்‌ இருக்க வேண்டும்‌. ஏற்கனவே ஒரு உள்ளூர்‌ 
சபையில்‌ மூப்பர்கள்‌ இருப்பார்களானால்‌, பெயர்‌ பட்டியலில்‌ இடம்‌ பெற்ற 
இந்த (புதிய) நபர்‌ அவர்களுடன்‌ இணைந்து பணியாற்ற விரும்புகிறாரா 
இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. பொதுவாக, மேலும்‌ 
இரண்டு வார அவகாசம்‌ கொடுத்து தகவல்களைச்‌ சேகரிக்கவும்‌ பேட்டிகாணும்‌ 
செயலை முறைப்படுத்தவும்‌ வேண்டும்‌. 

அந்த இரண்டு வாரங்களுக்குப்‌ பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, தகுதியான 
மூப்பர்களின்‌ பெயர்களை அறிவிக்க வேண்டும்‌, மற்றும்‌ சபை அங்கத்தினர்கள்‌ 
குறிப்பிட்ட கால வரைக்குள்‌ (அநேகமாக ஒரு வாரமோ இரண்டு வாரமோ 
கொடுக்கப்பட்டு அதற்குள்‌) அறிவிக்கப்பட்ட நபர்களில்‌ யாராவது வசன 
ரீதியாக மூப்பராவதற்குத்‌ தகுதியற்று இருப்பின்‌ ஆட்சேபனை தெரிவித்து 
கடிதம்‌ கொடுக்க வேண்டுமென்று அறிவிக்க வேண்டும்‌. ஒரு விதிமுறையாக, 
இந்த ஆட்சேபங்கள்‌ வசனர்தியானதாக இருக்க வேண்டும்‌, அவைகள்‌ 
எழுத) கொடுக்கப்பட வேண்டும்‌, மற்றும்‌ எழுதப்பட்ட ஆட்சேபனைகளில்‌ 
எழுதியவரின்‌ கையொப்பம்‌ இருக்க வேண்டுமென்பதை வலியுறுத்த 
வேண்டும்‌. 





எப்படிப்பட்ட ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்தாலும்‌ அதை குறித்து 





நடவடிக்கை எடுக்க நேர அவகாசம்‌ ஒதுக்கப்பட வேண்டும்‌. இதனால்‌ 
பெயர்‌ எழுதப்பட்ட நபர்களையோ அல்லது ஆட்சேபித்தவர்களையோ 
சந்திக்க வேண்டி யதாயிருக்கும்‌ (ஆட்சேபித்தவர்‌ எப்படி அந்தத்‌ தகவலைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்‌, தெரிவிக்கப்பட்ட ஆட்சேபம்‌ தனிப்பட்ட உணர்வா 
அல்லது வசன ரீதியிலானதா என்று அறிய இது தேவை). ஆட்சேபித்தவர்களை 
ஒரு மூப்பராகப்‌ போறெவருடன்‌ சந்திக்க வைக்க வேண்டியதாகக்‌ கூட 
இருக்கலாம்‌. மறுபடியும்‌, இந்தப்‌ படிகள்‌ அதிகமான ஜெபத்தோடு அதை 
நடைமுறைப்‌ படுத்துவோரால்‌ எடுக்கப்பட வேண்டும்‌. எந்த ஆட்சேபனையும்‌ 
திருப்திகரமாக கையாளப்பட்டவுடன்‌, இதுபோன்ற அறிவிப்புகள்‌ அடுத்துவரும்‌ 
ஞாயிற்றுக்கிமமையன்றுஅறிவிக்கப்பட வேண்டும்‌: “அறிவிக்கப்படும்‌ இந்த 
நபர்களெல்லாம்‌ மூப்பர்களாக நியமிக்கப்படுகறொர்கள்‌.” (பிறகு அந்த 
மனிதர்களின்‌ பெயர்களை அறிவிக்க வேண்டும்‌.) 


12 


நடைமுறைப்படுத்தத்‌ துவங்கும்போதே, ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை, 
மூப்பர்கள்‌ (அல்லது கூடுதல்‌ மூப்பர்கள்‌) நியமிக்கப்படுவார்கள்‌ என்று 
நம்பப்படுகிறது என்று, அங்கத்தினர்களுக்குச்‌ சொல்ல வேண்டும்‌. 
அறிவிக்கப்படும்‌ தோராயமான தேதி மேலே குறிப்பிட்ட அனைத்து படிகளும்‌ 
இடம்‌ பெற ஏதுவான கால அவகாசம்‌ கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்‌. 
எல்லாமே மிகவும்‌ சரியாகவோ அல்லது ஓரளவு சரியாக நடப்பதாக யூகித்து, 
நியமன ஆராதனை குறிக்கப்பட்ட ஞாயிற்றுக்‌ ழெமை இடம்‌ பெறச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

இந்த நடைமுறையை செயல்படுத்தும்‌ போது, என்னுடைய கருத்துக்களை 
மூப்பர்களைப்‌ பற்றி மட்டும்‌ ஓரளவுக்கு குறிப்பிட்டி ருக்கிறேன்‌, ஆனால்‌ அதே 
நடைமுறைகான்‌ மூப்பார்கள்‌ நியமனத்துக்கும்‌, மூப்பார்‌ மற்றும்‌ உதவிக்காரர்களை 
ஒரே நேரத்தில்‌ நியமிக்கிறபோதும்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌. ஒரு இடத்தில்‌ 
சரியாக நடைபெறுவது போல வேறு இடங்களில்‌ நடக்காமல்‌ போகலாம்‌. 
மேலும்‌, ஒரு பெரிய உள்ளூர்‌ சபையில்‌ நியமன காலம்‌ அதிகமாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படுவது போல ஒரு சிறிய உள்ளூர்‌ சபையில்‌ அதிக காலம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படாமல்‌ நடைபெறலாம்‌. அது ஒரு உள்ளூர்‌ சபையின்‌ தலைமைத்துவப்‌ 
பொறுப்பில்‌ உள்ளவர்களைப்‌ (மூப்பர்கள்‌ ஏற்கனவே இருந்தாலோ அல்லது 
பொருளாதாரக்‌ கூட்டம்‌ நடத்தும்‌ முன்னோடிகளோ அவர்களைப்‌) பொறுத்து 
நடைமுறைப்‌ படுத்துவதும்‌ ஒதுக்கப்படும்‌ காலங்களும்‌ முடிவு செய்யப்படும்‌. 


“மூப்பர்களை ஏற்படுத்து” 

இது நியமன ஆராதனைக்கு நம்மைக்‌ கொண்டு வருகிறது. பவுல்‌ தீத்துவிடம்‌, 
“பட்டணங்கள்‌ தோறும்‌ மூப்பர்களை ஏற்படுத்து” என்று சொன்னார்‌. ஏற்கனவே 
குறிப்பிட்டபடி, “ஏற்படுத்து” என்பது கிரேக்க வார்த்தையில்‌ “தெரிந்தெடு” என்ற 
பொருளையுடையதல்ல. “ஒழுங்குபடுத்துவதில்‌” மூப்பர்கள்‌ (நியமனத்தில்‌) 
தத்துவுக்கும்‌ கொஞ்சம்‌ பங்கு இருக்க வேண்டும்‌ என்பதை அது சுட்டிக்‌ 
காட்டுகிறது. 

சபையின்‌ தலைமைப்‌ பொறுப்பேற்பவர்களை நியமிப்பது குறித்து பேசுகிற 
மேலும்‌ சில கூடுதல்‌ வசனப்‌ பகுதிகள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ உண்டு. நடபடிகள்‌ 
6ம்‌ அதிகாரத்தில்‌ எருசலேமிலிருந்த உள்ளூர்‌ சபைக்கு அப்போஸ்தலர்கள்‌, 
“அதலால்‌ சகோதரரே, பரிசுத்த அவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி 
பெற்றிருக்கிற ஏழுபேரை உங்களில்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌; அவர்களை இத்த 
வேலைக்காக [பந்தி விசாரணைக்காக] ஏற்படுத்துவோம்‌” (வசனம்‌ 3) என்று 





சொன்னார்கள்‌. “இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌” என்பது தீத்து 1:5ல்‌ 
குறிப்பிடப்படுகிற “ஏற்படுத்துதல்‌” என்பகைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. நடபடிகள்‌ 
6:6ல்‌ அப்போஸ்தலர்கள்‌ எப்படி “ஒழுங்குபடுத்தி” “ஏற்படுத்தினார்கள்‌” என்பது 
குறிப்பிடப்படுகிறது. உள்ளூர்‌ சடையார்‌ தேர்ந்தெடுத்த ஆண்‌ அங்கத்தினர்களை 
அப்போஸ்தலர்‌ முன்பாக நிறுத்தினார்கள்‌, அப்போஸ்தலர்கள்‌ ஜெபித்து 
அவர்கள்மேல்‌ கைகளை வைக்கார்கள்‌. நடபடிகள்‌ 14ல்‌ பவுலும்‌ அவரது 
உடன்‌ ஊழியர்களும்‌ ஏற்கனவே ஸ்தாபிதம்‌ செய்திருந்த உள்ளூர்‌ சபைகளை 
மறுபடியும்‌ சந்திக்கச்‌ சென்ற போது: 





அவர்கள்‌ சீஷருடைய மனதைத்‌ திடப்படுத்தி விசுவாசத்திலே 


13 


நிலைத்திருக்கும்படி அவர்களுக்குப்‌ புத்தி சொல்லி, “நாம்‌ அநேக 
உபத்திரவங்களின்‌ வழியாய்க்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்க 
வேண்டுமென்று சொன்னார்கள்‌.” அல்லாமலும்‌ அந்தந்த சபைகளில்‌ 
அவர்களுக்கு ஐூப்பரகளை ஏற்படுத்‌ வைத்து உபவாசித்து ஜெபம்‌ 
பண்ணி, அவர்கள்‌ விசுவாசித்துப்‌ பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை 
ஒப்புவித்தார்கள்‌ (வசனங்கள்‌ 22, 23; வலியுறுத்தல்‌ என்னுடையது). 


இந்த வசனப்பகுதியில்‌ “ஏற்படுத்தி வைத்தல்‌” எனும்‌ பதம்‌ வித்தியாசப்பட்ட 
வார்த்தையிலிருந்து வந்தது, உண்மையான நேரடிப்பொருள்‌ “கைகளை 
வெளியே நீட்டுதல்‌.”” இது ஆண்களை தெரிந்தெடுப்பதைக்‌ குறிக்கும்‌. அது 
உண்மையானால்‌, “அவாகளோடு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள்‌” என்று 
மொழிபெயர்ப்பு செய்வது சிறந்தது. எப்படியிருப்பினும்‌, இந்தப்பதம்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ நடைமுறையைக்‌ குறிப்பிடாமல்‌ மாறாக நியமனம்‌ செய்தலை 
(ஏற்படுத்துவதை) குறிப்பிடுகிறது. பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, 
மூப்பர்களை நியமிப்பதை அநேகமாக மனதில்‌ கொண்டு தான்‌ “ஒருவன்மேலும்‌ 
சீத்திரமாய்க்‌ கைகளை வையாதே” என்று சொல்லியிருக்கக்‌ கூடும்‌ (1 தீமோத்தேயு 
5:22அ) அந்தியோகியொவிலிருந்த சபை சவுலையும்‌ பர்னபாவையும்‌ சுவிசேஷ 
ஊழியத்திற்கு அனுப்பியபோது, அவர்கள்‌ “உபவாசித்து ஜெபம்‌ பண்ணி 
அவர்கள்‌ மேல்‌ தங்கள்‌ கைகளை வைத்து” அனுப்பி வைத்தனர்‌ (நடபடிகள்‌ 
13:3). 

பழைய ஏற்பாட்டில்‌, உபவாசித்தல்‌ (உணவு உண்ணாமல்‌ இருத்தல்‌) 
என்பது பிரதானமாக மனதுக்கத்தில்‌ இருக்கும்போது செய்வது, புதிய 
ஏற்பாட்டில்‌, இது முண்ணுிமைசரன்மேல்‌ வலியுறுத்தப்படுகிறது: தேவையான 
நேரத்தை எடுத்துக்‌ கொண்டு “இது சாப்பிட வேண்டிய நேரம்‌” என்பதை 
கண்டு கொள்ளாமல்‌ விடுதல்‌. கைகளை வைப்பதைப்‌ பொறுத்தமட்டில்‌, புதிய 
ஏற்பாட்டு நாட்களில்‌, அநேகக்‌ காரணங்களுக்காக மற்றவர்கள்‌ மேல்‌ கைகளை 





வைத்தார்கள்‌, அவை (1) அற்புத வரங்களைக்‌ கொடுப்பதற்காக, (2) சுகப்படுத்த, 
மற்றும்‌ (3) குறிப்பிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும்போது ஒரு அடையாளமாக 
கைகள்‌ வைக்கப்பட்டது. முதலாவது காரியத்தை அப்போஸ்தலர்கள்‌ மட்டுமே 
செய்ய முடியும்‌ நடபடிகள்‌ 8:18). அப்போஸ்தலர்களும்‌ அவர்களுடைய 
கைகள்‌ வைக்கப்பட்டவர்களும்‌ மட்டுமே இரண்டாவதை செய்ய முடிந்தது 
(நடபடிகள்‌ 6:5, 6, 8; 8:5, 6). அது மூன்றாவது பயன்பாடு, இன்றைய நாட்களில்‌, 
நியமன ஆராதனைக்காக விட்டுவைக்கப்படுகிறது: இது பிறரிடம்‌ மிகப்பெரிய 
பொறுப்பை ஓப்படைப்பதை அடையாளப்படுத்துவதற்காக செய்வது.” 
நமக்குள்ள உதாரணத்திலிருந்து, நியமன ஆராதனை முழு உள்ளூர்‌ 
சபையையும்‌ உள்ளடக்கிய ஒரு பெருமைக்குரிய ஆராதனையாக இருக்க 
வேண்டும்‌. இந்த ஆராதனை கீழ்வரும்‌ ஒழுங்கின்படி நடக்க வேண்டும்‌: 


உ சீக்கிரமாய்‌ (அவசரமாய்‌) செய்யக்கூடாத ஒன்று (“உபவாசித்தல்‌”). 

* புதிய தலைவர்களாய்‌ இந்த கனமான ஊழியத்துக்குத்‌ தோள்களில்‌ 
பொறுப்பேற்றுக்‌ கொள்வோரும்‌, அவர்களை நியமிப்போராகிய உள்ளூர்‌ 
சபையோரையும்‌ ஆகிய இருசாராரையும்‌ நெகிழ்வடையச்‌ செய்கிற ஒரு 
ஆராதனையாக இருக்க வேண்டும்‌ (“கைகளை வைக்குதல்‌”). 


14 


* அதிகமான ஜெபம்‌ தேவைப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்க 
வேண்டும்‌. 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்தினவைகளை வைத்து பிரசங்கியாராக 
இருப்பவர்‌ இந்த ஆராதனையில்‌ முக்கியமான பகுதியை முன்‌ வழிகாட்டி 
செயல்பட வேண்டும்‌, செயல்படலாம்‌ என்றும்‌ நாம்‌ முடிவெடுக்க முடியும்‌. 
இந்த இதழில்‌ மூப்பர்‌, உதவிக்காரர்‌ ஆகிய இருசாராரையுமே நியமிக்கிற ஒரு 
முன்மாதிரி ஆராதனை முறைமை விளக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு 
ஆராதனையை நடத்துவது எப்படி என்பது குறித்து ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும்‌ 
ஒரு சுய சிந்தனைகள்‌ இருக்கலாம்‌. 

நியமன ஆராதனையைக்‌ குறித்து இன்னுமொரு கருத்தாய்‌ ஆராய்ந்த 
ஒரு காரியத்தைச்‌ சொல்ல வேண்டும்‌. கடந்த காலங்களில்‌, பவுல்‌ தீத்துவுக்கு 
மூப்பர்களை ஏற்படுத்தும்படி சொல்லியிருப்பதால்‌, மூப்பர்கள்மேல்‌ 
பிரசங்கியார்களுக்கு அதிகாரம்‌ உண்டு என்று சிலர்‌ தீர்மானித்தனர்‌. அது 
அப்படியல்ல. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின்‌ ஜனாதிபதி பதவி ஏற்கும்போது, 
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிதான்‌ அவருக்குப்‌ பதவிப்‌ பிரமாணம்‌ செய்து 
வைப்பார்‌. ஆகிலும்‌ அவரது செயல்‌ தலைமை நீதிபதி ஜனாதிபதிக்கு மேலான 
அதிகாரம்‌ பெற்றவராகவிடாது. சபையில்‌ மூப்பர்கள்‌ நியமிக்கப்பட்ட பிறகு பிற 
அங்கத்தினர்களைப்‌ போலவே உள்ளூர்‌ சபை பிரசங்கியாரும்‌ அவர்களுடைய 
கண்காணிப்புக்குக்‌ கீழ்ப்பட்ட வர்தான்‌. 


தொடர்ந்து ஊக்கமளியுங்கள்‌ 
ஒருமுறை மூப்பர்கள்‌ நியமிக்கப்பட்டு விட்டால்‌, அவர்களுடனான உங்கள்‌ 
நட்புறவைக்‌ காத்துக்‌ கொள்ள உங்களால்‌ இயன்றமட்டும்‌ செயல்படுங்கள்‌. 
அவர்களைத்‌ தொடர்ந்து உற்சாகப்‌ படுத்துங்கள்‌, உள்ளூர்‌ சடையாரும்‌ 
தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்புக்‌ கொடுக்கும்படி வற்புறுத்துங்கள்‌. 





குறிப்புகள்‌ 

IW. E. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Diction- 
ary of Old and New Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 33. “இரேக்க 
வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது cheirotone௦ (“கை” [che] கூட்டல்‌ “நீட்ட” [ீச- 
no]). (Vine, 34.) ‘நியமன ஆராதனையைக்‌ குறித்த எனது குறிப்பில்‌ “கைகளை வைக்குதல்‌” 
குறித்து அநேக வழிமுறைகள்‌ சொல்லப்பட்டுள்ளது, அவைகளில்‌ இன்றைக்கான நியமன 
ஆராதனையும்‌ உள்ளடங்கியது. 


15 


1 
“£குறைவாமயிருக்கிறவைகளை 
ஒழமுங்குபருத்தும்படிக்கு”” 
(கீத்து 1:1-9] 


தொடர்ந்துவரும்‌ (நிரசுவ்்ககநனா.27 பின்னணிக்‌ கருத்துக்களை 
தொழி ்பதே இத்த reid நோம்‌. GEL ரபாக நிக்னர்‌ 
ஆயத்தப்படுத்தும்போது உங்கள்‌ உண்ணார்‌ சபையின்‌ தேவைகளை 95 
ஜெபுத்திலே வையுங்கள்‌. ஒரு உள்மர்‌ கடையில்‌ TENGEN Meith 
எல்லா உள்மூர்‌ சபைகஞுக்கும்‌ ஓர” மாதிரி பொருந்தாது. எனவே ஒழு உன்ணூா்‌ 
சபைக்கு நான்‌ பண்ணின்‌ ஓரு 015 அணுகுமுறை dab WH 
WLC இக்கு BOSSI Orns. 





நல்லதொரு தலைமைத்துவம்‌ தேவனுடைய ஊழியத்துக்கு எப்போதுமே 
இன்றியமையாததாக இருந்துள்ளது. பழைய ஏற்பாட்டில்‌ தேவனுடைய 
மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள்‌ முறையான பாதைகளில்‌ நடத்தாத 
காரணத்தால்தான்‌ மிகவும்‌ புண்படும்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு கடிந்து 
கொள்ளப்பட்டார்கள்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு மத்தேயு 23ம்‌ அதிகாரத்தில்‌, 
ஆவிக்குரிய தலைவர்களாயிருந்து வழிநடத்த வேண்டிய வேதபாரகர்களும்‌ 
பரிசேயர்களும்‌ அப்படிச்‌ செய்யாதபடியால்‌ கர்த்தர்‌ அவர்களை உச்சக்கட்ட 
கடின வார்த்தைகளைச்‌ சொல்லிக்‌ கடிந்து கொண்டார்‌. தலைமைத்துவம்‌ 
குறைவுபடும்‌ போதெல்லாம்‌ அல்லது திருப்திகரமாக அமையாத போதெல்லாம்‌ 
கர்த்தருடைய காரியம்‌ பாதிக்கப்படும்‌. 

தத்து 1:5ல்‌, பவுல்‌ வாலிப பிரசங்கியாராகிய தீத்துவுக்கு, “நீ 
குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌, நான்‌ உனக்கு 
கட்டளையிட்டபடியே பட்டணங்கள்‌ தோறும்‌ மூப்பர்களை 
ஏற்படுத்தும்படிக்கும்‌, உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே”! என்று 
சொன்னார்‌. இந்தப்‌ பாடத்தின்‌ வலியுறுத்தல்‌ இங்கே (உள்ளூர்‌ சபையின்‌ 
இருப்பிடப்பெயர்‌) “குறைவாயிருக்றெவைகளை” ௦247 ஏற்‌. தவன்‌ 
முலம்‌ ஒழுங்கு செய்வதற்காகவே. (தேவையிருப்பதைச்‌ சொல்லி, 
புதிய அல்லது ஏற்கனவே உள்ள மூப்பர்களுடன்‌ கூடுதலாக மூப்பர்களை 
ஏற்படுத்தும்‌ நடைமுறையை பின்பற்றுவதையும்‌ குறிப்பிடுங்கள்‌.) இருப்பினும்‌, 
மூப்பர்களை ஏற்படுத்துவது நடைமுறை விவரிக்கப்‌ பட்டதுபோல) அவ்வளவு 
எளிதான காரியம்‌ அல்ல. மூப்பர்களை ஏற்படுத்துவது அவ்வப்பொழுது 
எதிர்மறை விளைவுகளையே உள்ளூர்‌ சபைகளில்‌ கொண்டு வருகிறது. 
உணர்வுகள்‌ பாதிக்கப்படலாம்‌. கடின வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்படலாம்‌. 








நாம்‌ எல்லாரும்‌ கிறிஸ்தவர்களாக நடந்து கொள்ளாத பட்சத்தில்‌, மூப்பர்களை 


16 


ஏற்படுத்துவது உள்ளூர்‌ சபைக்கு உதவிகரமாயில்லாமல்‌ பாதிப்பையே 
ஏற்படுத்தக்‌ கூடும்‌. 

இந்த தொடர்‌ பாடங்கள்‌ மூப்பர்களை தேர்ந்தெடுத்து ஏற்படுத்துவதில்‌ 
உண்டாகும்‌ பரபரப்பான வேலைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த உதவிபுரியும்‌. 
இந்தப்‌ பாடங்களில்‌ எந்தவித ஒளிவுமறைவுமில்லை, மனித கற்பனை 
நுழைக்கப்படவில்லை. தேர்ந்தெடுத்தல்‌ உகார) உங்கள்‌ உளன்ஞூர்‌ 
சபையாலே நடைபெறவேண்டும்‌. அதுதான்‌ தேவனுடைய திட்டம்‌. 

இந்தப்‌ படைப்புகள்‌ தலைமைத்துவத்தின்‌ மேய்ப்பனுக்குரிய - இயல்பை 
வலியுறுத்துகிறது. முதலாவதாக, சில பொதுவான விஷயங்களை ஆராய்வோம்‌. 
நமது நோக்கத்தை நாம்‌ எப்படி நிறைவேற்றுவது? 








உள்ளூர்‌ சபை செய்ய வேண்டியது என்ன? 


மூப்பர்ஸ்தானம்‌ மதிப்பிற்குரியதாய்‌ நிலைநிறுத்தப்பட வேண்டும்‌ 

“குறைவாயிருக்கிறவைகளை ஓழுங்குபடுத்துகிற”” விஷயத்தில்‌ ஒரு 
முழுமையான உள்ளூர்‌ சபையாக என்ன செய்யக்கூடும்‌ என்பதை சிந்திக்கத்‌ 
துவங்குவோமாக. முதலாவதாக, மூப்பர்‌ ஸ்தானத்தை மதிப்பிற்குரியதாய்‌ 
கடைப்பிடிக்கவேண்டும்‌ என்பதை நான்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌ - 
குறிப்பிட்ட தனிமனிதனையல்ல, பொதுவாக மூப்பர்களின்‌ ஸ்தானத்தை. 
1 தமோத்தேயு 5:17ல்‌ பவுல்‌, “நன்றாய்‌ விசாரணை செய்கிற மூப்பர்களை, 
விசேஷமாகத்‌ திருவசனத்திலும்‌ உபதேசத்திலும்‌ பிரயாசப்படுகிறவர்களை, 
இரட்டிப்பான கனத்திற்குப்‌ பாத்திரராக எண்ண வேண்டும்‌” என்று சொன்னார்‌. 
“இரட்டிப்பான கனம்‌” என்பது மதிப்பு - மரியாதையைச்‌ செலுத்துவதும்‌ 
முழுநேர ஊழியம்‌ செய்யும்‌ மூப்பராக இருப்பின்‌ அவருக்கு சம்பளம்‌ 
கொடுப்பதிலும்‌ கனப்படுத்த வேண்டும்‌. பெரும்பாலான மூப்பர்கள்‌ முழுநேர 
ஊழியப்‌ பணியில்‌ இல்லாத காரணத்தால்‌, அவர்கள்‌ இரண்டாவது “கனத்தைப்‌” 
பெறுவதில்லை; ஆனால்‌ எல்லா மூப்பர்களும்‌ முதலாவது “கனத்தை”: 
மரியாதையைப்‌ பெறவேண்டும்‌. 





பில்‌ காஸ்பி எனும்‌ நகைச்‌ சுவையாளர்‌ ஒருமுறை குடும்பத்‌ 
தலைமைத்துவத்தைக்‌ குறித்துக்‌ குறிப்பிடுகையில்‌, “வேலை என்ன என்பதை 
நான்‌ பார்த்திருக்கிறேன்‌, ஆனால்‌ அது எனக்கு வேண்டாம்‌” என்று 
சொன்னார்‌. வருஷங்களினூடே மூப்பர்களின்‌ கடைமைகளை நிறைவேற்றுகிற 
நல்ல மனுஷர்களை நான்‌ “பார்த்திருக்கிறேன்‌.”” மூப்பர்கள்‌ எடுக்கும்‌ 
தீர்மானத்துக்கு குற்றச்சாட்டு எழுவதை அவர்கள்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. அதன்‌ 
விளைவாக அவர்கள்‌ தொடர்ந்து (மூப்பர்‌) பணியை செய்ய மறுக்கிறார்கள்‌. 





இப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்ற ஒரேவழி நமது மூப்பர்களை மதிப்பதும்‌, 
அன்புகூருவதும்‌, அக்கறை காட்டுவதும்‌ அவர்களுக்கு அவசியமானது. எபிரெயர்‌ 
13:17 போதிக்கிறது, “உங்களை நடத்துகிறவர்கள்‌, உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காக 





உத்தரவாதம்‌ பண்ணுகிறவர்களாய்‌ விழித்திருக்கிறவர்களானபடியால்‌, அவர்கள்‌ 
துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அகைச்‌ செய்யும்படி, அவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அடங்குங்கள்‌; அவர்கள்‌ துக்கத்தோடே அப்படிச்‌ செய்தால்‌ 
அது உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே.” நமது மூப்பர்களைக்‌ 
குறித்த நல்ல எண்ணம்‌ நமக்கு இருக்குமேயானால்‌ அது அவர்களின்‌ பணியை 


17 


ச்தோஷத்தோடே நடப்பிக்கும்படி அவர்களை வெகு தொலைவுக்கு கொண்டு 
செல்லும்‌. 


தேர்ந்தெடுக்கும்‌ நடைமுறையில்‌ உங்களையும்‌ 
உட்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌ 

அபூர்வமான சிலாக்கியங்கள்‌ கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 
பழைய ஏற்பாட்டுச்‌ சட்டபடி, தேவனுடைய மக்கள்‌ அவர்களுடைய 
மூப்பர்களை தோர்ந்தெடுக்கிற விஷயத்தில்‌ அவர்கள்‌ உட்படுத்தப்படுவதில்லை. 
அப்போஸ்தலர்கள்‌ உள்ளூர்‌ சபையைப்‌ பார்த்து, “ஆதலால்‌ சகோதரரே பரிசுத்த 
ஆவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருக்கிற எழுபேரை உங்களில்‌ 
தெரிந்து கொள்ளுங்கள்‌, அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌” 
என்று சொன்னதை அவர்கள்‌ கேட்டபோது, அநேகமாக அவர்கள்‌ ஆச்சரியப்‌ 
பட்டிருக்கக்‌ கூடும்‌ நடபடிகள்‌ 6:3). அப்போஸ்தலர்கள்‌, அக்கத்ணனெொ/ களே 
தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ எனக்கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அதேபோல, நீங்களும்‌ 
நானும்‌ நம்‌ நடத்துனர்கள்‌ யார்‌ என்பதை தீர்மானிக்க உதவிசெய்ய வேண்டும்‌. 

இது சபையின்‌ பிரயாசமாயிருக்க வேண்டும்‌. இதை நடைமுறைப்‌ 
படுத்துவதில்‌ சிலர்‌ தங்களை உட்படுத்திக்‌ கொள்வதில்லை என்று எனக்குத்‌ 
தெரியும்‌. மற்றவர்கள்‌ அதைக்‌ கவனித்து கொள்வார்கள்‌ என்றெ எண்ணத்துடன்‌ 
அவர்களிடமே அதை விட்டு விட்டார்கள்‌. தயவுசெய்து அப்படியிருக்காதீர்கள்‌. 
யோசித்து இதற்காக ஜெபம்‌ பண்ணுங்கள்‌. 1 தீமோத்தேயு 3லும்‌ தீத்து லும்‌ 
சொல்லப்பட்ட மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்களை வாசியுங்கள்‌, மறுபடியும்‌ 








வாசியுங்கள்‌. அந்தத்‌ தகுதியாம்‌சங்களின்‌ வெளிச்சத்தில்‌ சபையின்‌ ஆண்‌ 
அங்கத்தினர்களைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. கோரிக்கை வரும்போது 
உங்களுடைய பங்களிப்பைக்‌ கொடுக்க தயாராக இருங்கள்‌. 


பரிபூரணமான மனிதரைத்‌ தேடாதீர்கள்‌ 

தகுதிவாய்ந்த மூப்பர்களை நீங்கள்‌ தேடிக்கொண்டிருக்கையில்‌, 
பரிபூரணமான மனுஷருக்காகத்‌ தேடாதீர்கள்‌. பரிபூரணமாய்‌ வாழ்ந்த 
ஒரேமனிதர்‌ இயேசு கிறிஸ்து மட்டுமே. மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்களைக்‌ 
குறித்து நாம்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கையில்‌, இந்தத்‌ தகுதியாம்சங்களை சந்திக்க 
வேண்டுமானால்‌, மனுஷர்கள்‌ பரிபூரணப்‌ பட்டவர்களாகத்தான்‌ இருக்க 
வேண்டுமென்ற ஆழ்ந்த மனப்பான்மையைக்‌ கொண்டுவிடுவோமோ என்று 
நான்‌ அஞ்சுகிறேன்‌. 

குகுதியாம்சங்கள்‌ குறித்து பின்னதாக பாடங்களில்‌ விவாதிப்போம்‌. 
இவைகளில்‌ சில முற்றானவை, வேறு சில ஒப்பானது. ஒரு மூப்பர்‌ ஒரே 
மனைவியையுடைய புருஷராக இருக்க வேண்டும்‌ (தீத்து 1:6). இது ஒரு 
முற்றான கருத்து, அவர்‌ ஒரே மனைவியையுடைய புருஷனாக இருக்க 
வேண்டும்‌. அல்லது மூப்பனாக இல்லாமலிருக்க வேண்டும்‌. ஒரு மூப்பர்‌ 
“உபசரிக்கிறவனாயிருக்க” வேண்டும்‌ (வசனம்‌ 8). அது ஒப்பானதாய்‌ இருக்கிறது. 
அவர்‌ ஓர்‌ அளவு உபசரிப்பின்‌ தன்மையுடையவனாயிருக்க வேண்டும்‌, 
அப்படியில்லாதிருந்தால்‌ அவன்‌ மூப்பராக பணியாற்றத்‌ தகுதியில்லாதவன்‌; 
ஆனாலும்‌ அவன்‌ எப்படிப்பட்ட உபசரிப்பு உடையவனாயிருக்க வேண்டும்‌ 
என்று இந்த வசனப்பகுதி திட்டமாய்‌ குறிப்பிடுவதில்லை. 


18 


ஒரு மூப்பரின்‌ தகுதியாம்சங்களாக ஆவிக்குரிய பரிபூரணத்தைக்‌ குறித்து 
விளக்கமளிக்கையில்‌ இரண்டு காரியங்கள்‌ நிகழ்கின்றன. (1) சிலர்‌ தங்களில்‌ 
உள்ள உற்சாகத்தை இழந்து விடுகின்றனர்‌. அவர்கள்‌ நான்‌ தகுதியுடையவனல்ல, 
“ஒருபோதும்‌ நான்‌ தகுதியை அடையப்‌ போவதுமில்லை” என்பர்‌. 
(2) தன்னைத்தானே மூப்பர்‌ நியமனத்திலிருந்து விலக்கிக்‌ கொள்ளாதவர்‌ 
பொதுவாகவே மற்றவர்களால்‌ விலக்கப்படுவார்‌. 


மனிதர்களை அவர்கள்‌ இப்போது 
இருக்கிறபிரகாரமாகவே காணுங்கள்‌ 

இந்த உள்ளூர்‌ சபையைப்‌ பொறுத்தமட்டில்‌ நல்ல செய்தியும்‌ எனக்குண்டு, 
கெட்ட செய்தியும்‌ எனக்குண்டு.” உங்களுக்கு எது முதலில்‌ தேவை? ... நல்ல 
செய்தி என்னவெனில்‌ ரம்மில்‌ அநேகர்‌ பல வருஷங்களாக ஒருவருக்கொருவர்‌ 
அரறிந்திருக்கிறோரம்‌. நாம்‌ ஒன்றாக சிரித்து மகிழ்ந்திருக்கிறோம்‌. ஒன்றாகச்‌ சேர்ந்து 
அழுதுமிருக்கிறோம்‌. இது நம்மில்‌ நெருக்கத்தை ஏற்படுத்தக்‌ கூடும்‌. கெட்ட 
செய்தி என்னவெனில்‌ ரம்யில்‌ அநேகர்‌ டல வருஷங்களாக ஒருவரை யொருவர்‌ 
அரிிகிருக்கிறொம்‌. மகிழ்வளிக்காத எத்தனையோ கெட்ட நினைவலைகள்‌ 
நம்மிடத்தில்‌ உண்டு. மனம்‌ நொந்துபோன உணர்வுகள்‌, பகுத்தறிவில்லாமல்‌ 
இருந்த அறியாமையின்‌ காலங்கள்‌, நடப்பிக்கப்பட்ட பாவங்கள்‌ ஆகியவைகளை 
நினைத்துப்‌ பார்க்கிறோம்‌. ஆகையால்‌, உள்ளூர்‌ சபையிலுள்ள மனுஷர்களை 
நாம்‌ கண்ணுறும்போது, கடந்த காலங்களில்‌ நடப்பிக்கப்பட்ட பாவங்களை 
நினைவில்‌ கொண்டு வராமலிருப்பது மிகவும்‌ கடினம்‌. 

அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மூப்பராயிருந்தவர்‌. 1 பேதுரு 5:1ல்‌ 
அவர்‌ “உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன்‌ மூப்பனும்‌, ... யிருக்கிற நான்‌ புத்தி 
சொல்லுகிறதென்னவென்றால்‌” என்று சொன்னார்‌. தெய்வீக நியமனத்தால்‌ 
அவர்‌ அப்போஸ்தலனானார்‌. ஆனால்‌ அவர்‌ நடபடிகள்‌ 6ம்‌ அதிகாரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்ட நடைமுறையில்‌ மட்டுமே நிச்சயமாக மூப்பராகியிருக்க 
முடியும்‌. அதாவது, அவர்‌ தாம்‌ அங்கம்‌ வகித்த உள்ளூர்‌ (அநேகமாக எருசலேமாக 





இருக்கலாம்‌) சபையால்‌ மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம்‌. அவர்‌ பெயர்‌ 
ஒரு தகுதியான மூப்பர்‌ என்ற வகையில்‌ கொண்டு வந்திருக்கப்பட வேண்டும்‌ 
என்பதை உங்களால்‌ கற்பனை செய்ய முடிகிறதா? கடந்த கால வாழ்வின்‌ 
அடிப்படையில்‌ யாராவது தவிர்க்கப்பட வேண்டும்‌ என்று சொன்னால்‌, பேதுரு 
மூப்பராகாதபடி) தவிர்க்கப்பட்டி ௬க்க வேண்டும்‌. அவர்‌ முன்யோசனையின்றி 
முந்திக்கொண்டு பேசினவர்தானே. அவர்தானே இயேசுவை ஒருமுறையல்ல, 
மூன்று முறை மறுதலித்தவர்‌. இதையெல்லாம்‌ கடந்து, அவர்‌ மூப்பராக நியமனம்‌ 
பெற்றார்‌. 

கடந்தகாலத்தில்‌ ஒருவர்‌ தாம்‌ செய்த பாவங்களுக்காக மனந்திரும்பாமலேயே 
இருப்பதற்கான ஆதாரமிருக்குமேயானால்‌ அவருடைய கடந்தகால வாழ்வை 
மறந்துவிடும்படி நான்‌ கூறவில்லை. ஆயினும்‌ ஒருவர்‌ தனது கடந்தகால 
பாவத்துக்காக மனம்‌ வருந்தி, சீர்பொருந்தத்தேவையான அனைத்தையும்‌ 
சரிசெய்து, 1 தீமோத்தேயு 3ம்‌ அதிகாரத்திலும்‌ கத்து 1 லும்‌ விவரிக்கப்‌ பட்டுள்ள 
வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பாரானால்‌, தேவனுடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ குறைத்து மதிப்பிடாதீர்கள்‌. அவருடைய 
பாவங்களை தேவன்‌ மன்னித்து, மறந்துமிருப்பாரானால்‌, அதைத்‌ தொடர்ந்து 





19 


நாம்‌ நினைப்பூட்டிக்‌ கொண்டிருப்பது சரிதானா? ஒரு மூப்பராக நியமனம்‌ 
பெறுபவர்‌ “குற்றஞ்‌ சாட்டப்படாதவராயிருக்க வேண்டும்‌” (இத்து 1:7), ஆனால்‌ 
இது “பாவமற்றவராயிருக்க” வேண்டும்‌ என்று அர்த்தப்படுவதல்ல. மாறாக, 
குற்சமயம்‌ அவர்‌ சபைக்குப்‌ புறம்பேயும்‌ சபைக்குள்ளாகவும்‌ நற்பெயருடன்‌ 
வாழ்கிறார்‌ என்று பொருள்‌. 


மனுஷார்களை ஊழியம்‌ செய்ய ஊக்குவிக்க வேண்டும்‌ 

உங்கள்‌ மனதறிய சில மனிதர்கள்‌ நல்ல ஒரு மூப்பராக விளங்கப்பண்ணக்‌ 
கூடும்‌, என்று அறியும்போது ஊழியம்‌ செய்ய அவருக்கு ஊக்கமளியுங்கள்‌. 
அநேகர்‌ இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள்‌, ஏனெனில்‌ யாரோ அவரிடத்தில்‌ 
“நீங்கள்‌ ஒரு நல்ல பிரசங்கியாக வருவீர்கள்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. அந்த 
சிறப்பான பண்புடைய பணிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி உங்களுக்கு 
ஊக்கமளிக்கிறேன்‌” என்று சொல்லியிருக்க வேண்டும்‌. மூப்பார்களைக்‌ குறித்தும்‌ 
நிச்சயமாக நாம்‌ இப்படி ஊக்கப்படுத்தலாம்‌. 

ஒருசிறு பையனாக நான்‌ இருந்தபோது, 1 தீமோத்தேயு 3:1ல்‌ உள்ள “ie” 





(KJV) “விரும்புகிறவன்‌” எனும்‌ வார்த்தை மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. 
“கண்காணிப்பை விரும்புகிறவன்‌ நல்ல வேலையை விரும்புகிறான்‌, இது 
உண்மையுள்ள வார்த்தை.” “மூப்பராவதற்குரிய முதல்‌ தகுதியாம்சம்‌ 
அந்த வேலையை விரும்புதல்‌” என்று சொல்லப்பட்டது. இதோ இந்த 
மனுஷன்‌ அல்லது அதோ அந்த நபர்‌ “அந்த வேலையை விரும்புவதில்லை” 
ஆகையால்‌ அவர்‌ மூப்பராகத்‌ தகுதியற்றவர்‌ என்றும்‌ சொல்லப்பட்டது. நான்‌ 











தொடர்ந்து வசனத்தை கற்றதால்‌, பவுல்‌ இப்படியொரு பொருளில்‌ சொல்ல 
முயற்சிக்கவில்லை என்று அறிந்து கொண்டேன்‌.” 

ஆயினும்‌, ஒரு மனுஷன்‌, இப்படி பணியாற்ற வீரும்புறெவனாயருக்க 
வேண்டும்‌. பேதுரு மூப்பர்களிடத்தில்‌ “உங்களிடத்திலுள்ள தேவனுடைய 
மந்தையை நீங்கள்‌ மேய்த்து, கட்டாயமாய்‌ அல்ல, மனப்பூர்வமாய்‌, 





அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும்‌” என்று சொன்னார்‌ 
(1 பேதுரு 5:2; வலியுறுத்தல்‌ என்னுடையது). மனுஷர்களை பிரசங்கியாராக 





விரும்பும்படி ஊக்கமளிப்பது வசனத்தின்படியானதா? அப்படியானால்‌ பிறகு 
மனுஷர்களை ஊக்கப்படுத்தி மூப்ப/சனாக விருப்பம்‌ தெரிவிக்கச்‌ செய்வது 
எந்த வகையில்‌ தவறானது? ஒரு நாளிலே இந்த தகுதியாம்சங்களுடன்‌ 
ஊழியம்‌ செய்ய சிலருக்கு ஊக்கமளிக்கப்படுதல்‌ அவசியமாகும்‌. மற்றவர்கள்‌ 
உள்ளூர்சபையால்‌ தேர்ந்தெடுக்கப்படுவார்களானால்‌ ஊழியம்செய்ய 
ஊக்கமளிக்கப்‌ படவேண்டும்‌. 


நட்புறவு முறையில்‌ ஊழியம்‌ செய்யுங்கள்‌ 

நீங்கள்‌ தனிப்பட்ட முறையில்‌ பகைமை கொண்டுள்ள ஒருவருடைய 
பெயர்‌ தெரிவு செய்ய ஆலோசிக்கப்‌ பட்டுள்ளதா? நீங்கள்‌ கிறிஸ்தவராக 
இருங்கள்‌, பெபொழுகே அந்த நபரிடத்தில்‌ செல்லுங்கள்‌. 





“ஆகையால்‌, நீ பலிபீடத்தினிடத்தில்‌ உன்‌ காணிக்கையை செலுத்த வந்து, 
உன்பேரில்‌ உன்‌ சகோதரனுக்கு குறைஉண்டென்று அங்கே நினைவு 
கூருவாயாகில்‌, அங்கேதானே பலிபீடத்தின்‌ முன்‌ உன்‌ காணிக்கையை 


20 


வைத்துவிட்டுப்போய்‌, முன்பு உன்‌ சகோதரனோடே ஓப்புரவா௫, பின்பு 
வந்து உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்து” (மத்தேயு 5:23, 24). 


“உன்‌ சகோதரன்‌ உனக்கு விரோதமாகக்‌ குற்றஞ்செய்தால்‌, 
அவனிடத்தில்போய்‌, நீயும்‌ அவனும்‌ தனித்திருக்கையில்‌, அவன்‌ குற்றத்தை 
அவனுக்கு உணர்த்து; அவன்‌ உனக்குச்‌ செவிகொடுத்தால்‌, உன்‌ சகோதரனை 
ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாய்‌” (மத்தேயு 18:15). 


தகுதியான மூப்பர்களின்‌ பெயர்களை எழுதிக்‌ கொடுக்கும்வரை காத்திருந்து 
பிறகு குற்றப்படுத்தக்‌ கூடியவர்களாயிராதேயுங்கள்‌. உங்கள்‌ சகோதரரோடே 
இப்பொழுதே ஓப்புரவாகுங்கள்‌. அடுத்த சில மாதங்கள்‌ உள்ளூர்‌ சடையாருடன்‌ 
நட்பை வளர்த்துக்‌ கொள்ள ஏதுவாக செலவிடுங்கள்‌, விசேஷமாக கடந்த 
ஆண்டுகளில்‌ நட்புறவு முறிந்து போகத்தக்க சம்பவங்கள்‌ நடந்திருப்பின்‌ 
அவைகளை சரி செய்யுங்கள்‌. 


ஜெபியுங்கள்‌ 

ஒரு உள்ளூர்‌ சபையாக நாம்‌ எல்லாரும்‌ அதன்‌ தேவையான ஜெபத்தில்‌ 
மூழ்க வேண்டும்‌. மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும்‌ முக்கியமான பணிக்கு இது 
மிகவும்‌ இன்றியமையாதது. பெயர்களை கொடுக்கும்போது மூப்பர்களை 
நியமிக்கும்‌ நாள்‌ நெருங்கிக்‌ கொண்டிருப்பதால்‌, “இடைவிடாமல்‌ ஜெபம்‌ 
பண்ணக்கட வோம்‌” (1 தெசலோனிக்கேயர்‌ 5:17). 


ஆண்‌ அங்கத்தினர்கள்‌ செய்ய வேண்டியது என்ன 


இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள்‌ 

முழு உள்ளூர்‌ சபையிலிருந்து அதன்‌ ஆண்‌ அங்கத்தினர்களிடம்‌ கவனம்‌ 
செலுத்தும்படி மாற்றிக்‌ கொள்ளுகிறேன்‌. நீங்கள்‌ ஒரு ஆண்‌ அங்கத்தினராக 
சபையில்‌ இருப்பின்‌, நீங்கள்‌ ஒரு மூப்பராவதற்கு உங்களை நீங்கள்‌ 
ஆயத்தப்படுத்தத்‌ துவங்குங்கள்‌. (நான்‌ ஓவ்வொரு ஆண்‌ அங்கத்தினரிடமும்‌ - 
வாலிபர்கள்‌, வயதானவர்கள்‌, இளைஞர்கள்‌, அல்லது ஓய்வு பெற்றவர்கள்‌ ஆகிய 
அனைவரிடமும்‌.) பேசுகிறேன்‌. மூப்பர்கள்‌ ஒரு அபூர்வ பிறவிகள்‌ என்றும்‌, 
பெரும்பாலான கிறிஸ்தவ ஆண்கள்‌ ஒரு மூப்பராவதற்குரிய தகுதியை வளர்த்துக்‌ 
கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும்‌ சிலர்‌ நினைக்கிறார்கள்‌, இந்தப்‌ 
பாடத்தொடரில்‌, மூப்பாகஞக்கு என்று விசேஷமான தகுதியாம்சங்கள்‌ இல்லை 
என்றே வலியுறுத்துவேன்‌. பொதுவாக புதிய ஏற்பாட்டில்‌ றிஸ்தவர்களுக்குப்‌ 
பொருந்தாத தகுதியாம்சங்கள்‌ எதுவும்‌ 1 தீமோத்தேயு 3லும்‌, தீத்து லும்‌ 
கொடுக்கப்படவில்லை. மூப்பர்கள்‌ புதிய மனமாற்றப்பட்டவர்களாயிருக்கக்‌ 








கூடாது என்பதும்‌ திருமணம்‌ செய்து குழந்தைகளையுடையவராகவும்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பதும்‌ உண்மைதான்‌. ஆகிலும்‌ இந்தத்தகுதிகளும்‌ கூட 
பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடம்‌ இருக்கிறது. 

1 தீமோத்தேயு 3லும்‌ கீத்து 1லும்‌ காணுகின்ற தகுதிகளெல்லாம்‌ 
குடும்பத்துடன்‌ இருக்கும்‌ எந்த கிறிஸ்தவனுக்கும்‌ இருக்க வேண்டியவை 
என்பதை ஆலோசனைகளாகக்‌ குறிப்பிடுகிறேன்‌, அவர்‌ மூப்பராக 





21 


பணியாற்றினாலும்‌ பணியாற்றாவிட்டாலும்‌ இந்த தகுதியாம்சங்கள்‌ 
தேவையே. இந்த நடத்தைகளுக்கு நெருங்கி நீங்கள்‌ வளரும்போது, நீங்கள்‌ 
ஒரு சிறப்பான ஆண்மகனாக, கர்த்தருக்கு இன்னும்‌ வல்லமையான ஊழியம்‌ 
செய்யக்கூடியவராயிருப்பிர்கள்‌. தகுதியாம்‌சங்களை வாசியுங்கள்‌, அவை குறித்து 
யோசியுங்கள்‌, அவைகளைக்‌ குறித்து ஜெபியுங்கள்‌. அந்தத்‌ தகுதியாம்சங்களின்‌ 
வெளிச்சத்தில்‌ உங்களையே நீங்கள்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. வளர்ச்சியடைந்த 
கிறிஸ்தவரைப்‌ பார்த்து நீங்கள்‌ இன்னும்‌ என்ன தகுதியாம்சத்தை வளர்க்க 
வேண்டியுள்ளது என்று கேளுங்கள்‌. பிறகு பவுல்‌ தீமோத்தேயுவுக்கும்‌ 
தத்துவுக்கும்‌ விவரித்த மனுஷனாக வரபிரயாசப்படுங்கள்‌. 

நல்ல மூப்பர்கள்‌ வருஷக்கணக்காய்‌ வளருகிறார்கள்‌. ஒரு உள்ளூர்‌ 
சபை ஒரு குறிப்பிடத்தக்க காலமாக இயங்கிக்கொண்டிருந்து மூப்பர்களைக்‌ 
கொண்டிராமல்‌ இருந்தால்‌, அந்த உள்ளூர்‌ சபையின்‌ அங்கத்தினர்கள்‌ 
விசுவாசத்தில்‌ வளரவில்லை என்றே சுட்டிக்காட்டுகிறது. கர்த்தருடைய 
சபையில்‌ இன்றைய அத்தியாவசிய தேவை நல்ல, தகுதிபெற்ற மூப்பர்கள்தான்‌; 
எதிர்காலத்திலும்‌ நல்ல, தகுதிபெற்ற மூப்பர்கள்‌ அதற்குத்தேவை. மூப்பர்களை 
ஏற்படுத்துவது மற்றவர்களுடையதைப்‌ போலவே உக்சணீன்‌ பணியுமாகும்‌. 


நேர்மறைத்‌ தலைமைத்துவத்தை பயிற்றுவிப்பீர்களாக 
நீங்கள்‌ இன்னும்‌ செயல்படாமல்‌ இருந்தால்‌, இப்பொழுதே உங்கள்‌ 
உள்ளூர்‌ சபையில்‌ நேர்மறை தலைமைத்துவத்தை பயிற்சிவிக்கத்‌ துவங்கும்படி 





உங்களை நான்‌ ஊக்கப்படுத்தட்டும்‌. பிற அங்கத்தினர்மீது உங்கள்‌ விருப்பத்தை 
திணிக்கும்படி நான்‌ பேசிக்‌ கொண்டிருக்கவில்லை. மாறாக, பின்வருகிற 
படிகளை நீங்கள்‌ எடுக்க வேண்டுமென்று நான்‌ பேசிக்கொண்டி ருக்கிறேன்‌: 


* சபையின்‌ ஊழியத்தில்‌ சுறுசுறுப்பாக உங்களை உட்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
* பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. 
உ கொடுக்கப்பட்ட அந்தப்‌ பணிகள்‌ செயல்படுத்தப்‌ பட்டுள்ளதா என 
மனமுவந்து கவனித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
* மற்றவர்களையும்‌ ஊழியத்தில்‌ உட்படுத்த உற்சாகப்படுத்துங்கள்‌. 
உ மற்றவர்களிடம்‌ சபையைக்‌ குறித்தும்‌ சபையின்‌ ஊழியத்தைக்‌ குறித்தும்‌ 
நேர்மறைக்‌ காரியங்களையே பேசுங்கள்‌. 
நாம்‌ ஆண்‌ அங்கத்தினர்களைத்‌ தேர்ந்தெடுத்து அவர்களை 
தலைமைத்துவத்தை ஏற்கச்‌ செய்வுதில்லை, மாறாக தலைமைத்துவ திறன்‌ 
உள்ளவர்களாக இகெப்பவர்களை அந்தப்‌ பொறுப்புக்குத்‌ தேர்ந்தெடுக்கிறோம்‌. 





அதாவது, சபையாரில்‌ பெரும்பாலான அங்கத்தினர்களால்‌ கண்காணிக்கப்‌ 
பட்டவர்களான தலைமைத்துவப்‌ பொறுப்புடையவர்களை நாம்‌ பார்க்கிறோம்‌, 
அவர்கள்‌ ஏவப்பட்ட தகுதியையும்‌ உடையவர்கள்‌ - வெர்களை நாம்‌ அதிகாரப்‌ 
பூர்வமாக நம்முடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம்‌. 

1 தீமோத்தேயு 3லும்‌ தீத்து லும்‌ மூப்பர்களுக்கான தகுஇதியாம்சங்களைப்‌ 
பெற்றிருந்தும்‌, ஏதோ சில காரணங்களினால்‌, சுறுசுறுப்பான ஈடுபாடுகளை 
சபையிலே காட்டுவதிலிருந்து வெளியேறிய சில மனுஷர்களை, நல்ல 
மனுஷர்களை, நான்‌ அறிவேன்‌. அவர்கள்‌ தங்கள்‌ திறமைகளையும்‌, தங்கள்‌ 





22 


ஆலோசனைகளையும்‌, தங்கள்‌ தலைமைத்துவ திறமைகளையும்‌ சபையிலிருந்து 





கொள்ளையிட்டவர்களாகிறார்கள்‌; மற்றும்‌ அவர்கள்‌ தங்களையே 
கொள்ளையிட்டுக்‌ கொள்கிறார்கள்‌. இவர்களோடு பதவியிலிருந்து ஓய்வு 
பெற்றுள்ளோரையும்‌ சேர்த்துக்கொள்கிறேன்‌, அவர்கள்‌ இன்னமும்‌ நல்ல உடல்‌ 
ஆரோக்கியத்தை அனுபவித்துக்‌ கொண்டுள்ளனர்‌. கிறிஸ்தவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்திலிருந்து ஓய்வு பெறுவதில்லை.” நீங்கள்‌ மரிக்கும்‌ போதுதான்‌ 
உங்களுக்கு ஆவிக்குரிய ஓய்வு. யோவானை எழுதும்படி சொன்னபோது, 
“கர்த்தருக்குள்‌ மரிக்கிறவர்கள்‌ இதுமுதல்‌ பாக்கியவான்கள்‌! அவர்கள்‌ தங்கள்‌ 
பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள்‌, ஆவியானவரும்‌ “ஆம்‌” என்று 
திருவுளம்‌ பற்றுகிறார்‌” என்றார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 14:13). 


மற்றவர்களுடன்‌ ஊழியம்‌ செய்யக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ 

மற்றவர்களுடன்‌ ஒரு குழுவாக இணைந்து, ஊழியம்‌ செய்யக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌. “தனிமனித ராணுவமாய்‌” செயல்படும்‌ குறிப்பிடத்தக்க 
மனுஷர்களை நான்‌ அறிவேன்‌. அவர்கள்‌ நிறைந்த நல்லதை செய்திருக்கிறார்கள்‌. 
ஆகிலும்‌ மூப்பர்களாகியிருந்திருந்தால்‌ பயங்கரமாயிருந்திருக்கும்‌. ஒரு உள்ளூர்‌ 
சபையில்‌ ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட (பன்மை) மூப்பர்கள்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று வேதாகமம்‌ போதிக்கிறது, பல மனிதர்கள்‌ அந்த சபையின்‌ ஊழியத்தை 
ஒன்றிணைந்து கண்காணிக்க வேண்டும்‌. இந்த மனிதர்கள்‌ ஒற்றுமையுடன்‌ 
ஊழியம்‌ செய்கிறவர்களாயிருக்க வேண்டும்‌. ஒரு மூப்பர்‌ “சமாதானமுள்ளவரும்‌,” 
“சுயநலமில்லாத சுய இஷ்டப்படி செய்யாதவருமாயிருக்கவேண்டும்‌”” 
(1 தீமோத்தேயு 3:3; இத்து 1:7). 

ஆகையால்‌, ஒவ்வொரு சகோதரரையும்‌ மற்றவர்களுடன்‌ இணைந்து 





ஊழியம்‌ செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறேன்‌. உங்கள்‌ விருப்பங்களுக்கப்பால்‌ 
உள்ளூர்‌ சபைக்கு எது சிறந்தது என்று பார்க்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌. 
விசுவாச விஷயங்களுக்கும்‌ சுய கருத்தின்‌ விஷயங்களுக்கும்‌, அல்லது தீர்ப்பின்‌ 
விஷயத்துக்கும்‌ உள்ள வித்தியாசத்தைத்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌. தீர்ப்பின்‌ 
விஷயம்‌ என்றால்‌, பிறகு மற்றவைகளை வித்தியாசப்படுத்திப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ 
நினைக்கிற வழிதான்‌ சரியானது என்று நினையாதிருங்கள்‌. மற்றவர்களுடன்‌ 
இணைந்து ஊழியப்‌ பணியாற்றுவது உங்களுக்கு நல்லது, உள்ளூர்‌ சபைக்கு 
நல்லது, கர்த்தருடைய சடையின்‌ எதிர்காலத்துக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாயப்‌ 
பங்காக இருக்கும்‌. 





ஊழியனாயிருக்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ 

அடுத்ததாக, நீங்கள்‌ ஊழியனாக இருக்கும்படி கற்றுக்கொள்ள 
வேண்டுகிறேன்‌. கிறிஸ்தவனாயிருப்பதன்‌ அர்த்தமே ஊழியம்தான்‌ - 
மூப்பராயிருப்பது என்பதும்‌ அதுதான்‌. இயேசு சொன்னார்‌, 





புறஜாதியாருடைய அதிகாரிகள்‌ அவர்களை, இறுமாப்பாய்‌ ஆளுகிறார்கள்‌ 
என்றும்‌, பெரியவர்கள்‌ அவர்கள்மேல்‌ கடினமாய்‌ அதிகாரஞ்‌ 
செலுத்துகிறார்கள்‌ என்றும்‌, நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. உங்களுக்குள்ளே 
அப்படி இருக்கலாகாது; உங்களில்‌ எவனாகிலும்‌ பெரியவனாயிருக்க 
விரும்பினால்‌, அவன்‌ உங்களுக்குப்‌ பணிவிடைக்காரனாயிருக்கக்கடவன்‌. 


23 


உங்களில்‌ எவனாகிலும்‌ முதன்மையானவனாயிருக்க விரும்பினால்‌, அவன்‌ 
உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கக்கடவன்‌. அப்படியே மனுஷகுமாரனும்‌ 
ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை 
மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌ 
(மத்தேயு 20:25-28). 

பவுல்‌, “கண்காணிப்பை விரும்புகிறவன்‌ நல்ல லேலைமை விரும்புகிறான்‌, ” 


என்று எழுதினார்‌ (1 தீமோத்தேயு 3:1; வலியுறுத்தல்‌ என்னுடையது). நான்‌ 
ஒருபோதும்‌ மூப்பராகாமல்‌ இருக்கலாம்‌, அதேபோல நீங்களும்‌ ஒருபோதும்‌ 





மூப்பராகாமல்‌ போகலாம்‌; ஆகிலும்‌ அது தொடர்பிலே முக்கியமற்றது. 
நமக்குள்ள இராணியைப்‌ பொறுத்து ஊழியஞ்‌ செய்யத்தக்கதாக நம்மைத்‌ 
குகுதிபடுத்திக்கொள்ள வேண்டும்‌ என்பதே முக்கியமானது. நம்மிலே அநேகர்‌ 
ஊழியராக இருப்பது என்றால்‌ என்ன என்பதைக்‌ கற்றுக்‌ கொள்ளவேயில்லையோ 
என்று பயப்படுகிறேன்‌; மற்றவர்களை நம்மிலும்‌ மேலானவர்களாக எண்ணவும்‌, 
மற்றவர்களின்‌ நன்மைக்காக நம்மையே செலவிடுவதையும்‌ செயல்படுத்த 
வேண்டும்‌. 


மேய்ப்பனுக்குரிய இருதயத்தைக்‌ கொண்டுவாருங்கள்‌ 

ஒருவேளை என்னுடைய மிகமுக்கியமான ஆலோசனை இதுதான்‌; ஒரு 
மேய்ப்பனின்‌ இருதயத்தைக்‌ கொண்டிருக்க பிரயாசப்படுங்கள்‌. 1 தீமோத்தேயு 
லைம்‌ தீத்து [லும்‌ வரிசைபடுத்தப்பட்டுள்ள தகுதியாம்சங்களை குறைத்து 
மதிப்பிடக்‌ கூடாது என்கிறபோது, இருக்ச வேண்டிய மற்றும்‌ செயல்பட 
வேண்டிய மூப்பருக்கான திறவுகோல்‌ நடத்தைகள்‌ இவைகளில்‌ காணுகின்றன. 
பின்னதாக, மூப்பர்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள புதிய ஏற்பாட்டுப்‌ 
பதங்களை விவாதிக்கப்‌ போகிறோம்‌, ஆகிலும்‌ சுருக்கமாக அவைகளை இங்கே 
ஆராய்வோம்‌: 


உ “மூப்பர்‌” (Elder). இது கிரேக்க வார்த்தையில்‌ 7/ஸ்பைட்ட” எனும்‌ 
சொல்லின்‌ மொழியாக்கம்‌, இதன்‌ பொருள்‌ “முதிய ஒருவர்‌” என்பதாகும்‌. 
இது வயதை மட்டும்‌ குறிப்பதல்ல, ஆனால்‌ ஆவிக்குரிய முதிர்ச்சியைக்‌ 
குறிப்பது. மூப்பர்கள்‌ அடிப்படை முதிர்ச்சியுடையவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ குழந்தைத்தனமான அற்பக்‌ காரியங்களை 
வெளியிடுறெவர்களாயிருக்கக்‌ கூடாது. 

* “கண்காணி? (Biங்0ற) (காண்க நடபடிகள்‌ 20:28; KJV). இது 
எபிஸ்கோபோஸ்‌ எனும்‌ கிரேக்க வார்த்தையின்‌ நுட்பமற்ற (மிகவும்‌ 
நுட்பமற்ற) வார்த்தை பொருளில்‌ கூறப்பட்டது. இது “கண்காணி” 
(“overseer”) என்று அர்த்தப்படுறெது (காண்க நடபடிகள்‌ 20:28; NASB). 
இந்த பதவி உள்ளூர்‌ சபையின்‌ ஊழியத்தை மேற்பார்வையிடும்‌ 
மூப்பர்கள்‌ எனும்‌ உண்மையைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. மூப்பர்கள்‌ நன்கு 
விசாரித்து தீர்ப்பு செய்யக்‌ கூடியவர்களாயிருக்க வேண்டும்‌. 

“மேய்ப்பர்‌” (Pastor). இது ப/ய்மென்‌ எனும்‌ வார்த்தையின்‌ 
மொழிபெயர்ப்பு. நடபடிகள்‌ 20:28லும்‌ மற்றும்‌ 1 பேதுரு 5:2லும்‌ வினைச்‌ 
சொற்களாக மூப்பர்களுக்கு பாய்மென்‌ என்ற வார்த்தை பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இதன்‌ பெயர்ச்சொல்‌ எபேசியர்‌ 4:11ல்‌ காணப்படுகிறது. 


24 





மேய்ப்பன்‌ எனும்‌ பதம்‌ இலத்தீன்‌ மொழியில்‌ “பாஸ்டர்‌” என்று 
பொருள்படும்‌. ஒரு மூப்பர்‌ என்றால்‌ என்ன என்பதையும்‌ அவர்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌ என்பதையும்‌ வெளிப்படுத்துகிற ஒரு சிறப்பான 
வார்த்தையாக இதை நான்‌ கருதுகிறேன்‌. தேவனுடைய மக்களை வழி 
நடத்தும்‌ தலைவனை விவரிக்கும்‌ (சொற்களில்‌) பொதுவான பதங்களில்‌ 
ஒன்று “மேய்ப்பன்‌.” 


பின்னதாக ஒரு பாடத்தில்‌ மேய்ப்பரைக்‌ குறித்து என்ன சொல்லப்படுகிறது 
என்பதையும்‌ அது நம்முடைய மேய்ப்பர்களுக்கு (மூப்பர்களுக்கு) என்ன 
பயன்பாடு உள்ளது, அதேபோல்‌ மந்தைக்கு (உள்ளூர்‌ சபைக்கு) அது எப்படி 
பயன்பாடுள்ளது என்பதையெல்லாம்‌ விவாதிப்போம்‌. இப்போதைக்கு 
எல்லாருமே மேய்ப்பனின்‌ இருதயத்தைப்‌ பெறவேண்டும்‌ என 
வேண்டுகிறேன்‌. 

தல்ல ஒரு மேய்ப்பனைப்‌ பற்றியும்‌ அவர்‌ என்ன செய்கிறார்‌ என்பதையும்‌ 
நீங்கள்‌ அறிய விரும்பினால்‌, இயேசுவைப்‌ பாருங்கள்‌, அவர்‌ நல்ல மேய்ப்பன்‌, 
அவரே பிரதான மேய்ப்பன்‌ (1 பேதுரு 2:25; 5:4). இழந்துபோனதை தேடவும்‌ 
இரட்சிக்கவுமே அவர்‌ வந்தார்‌ லூக்கா 19:10). வழியருகே விழுந்து 
போனவர்களைக்‌ தேடி அவருடைய இருதயம்‌ செல்கிறது. அவர்களைத்தேடி 
மீண்டும்‌ திருப்பிக்‌ கொண்டுவர முயற்சிக்கிறார்‌ (யோவான்‌ 10). மோசமான ஒரு 
மேய்ப்பனை நீங்கள்‌ அறிந்துகொள்ள வேண்டுமானால்‌, எசேக்கியேல்‌ 34யும்‌ 
அத்துடன்‌ சம்பந்தப்பட்ட வசனப்பகுதிகளையும்‌ பாருங்கள்‌. எசேக்கியேல்‌ 
34:4 சொல்லுகிறது, 


“நீங்கள்‌ பலவீனமானவைகளைப்‌ பலப்படுத்தாமலும்‌, நசல்‌ 
கொண்டவைகளைக்‌ குணமாக்காமலும்‌, எலும்பு முறிந்தவைகளை 
காயங்கட்டாமலும்‌, துரத்துண்டவைகளைக்‌ திருப்பிக்‌ கொண்டுவராமலும்‌, 
காணமற்போனவைகளைத்‌ தேடாமலும்‌ போய்‌, பலாத்காரமும்‌ கடூரமுமாய்‌ 


அவைகளை ஆண்டீர்கள்‌. ” 


இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்கள்‌ ஆவிக்குரிய முறையில்‌ வியாதிப்பட்டவைகளையும்‌, 
ஆவிக்குரிய முறையில்‌ நசல்‌ கொண்டவைகளைப்‌ பற்றியும்‌, ஆவிக்குரிய 
முறையில்‌ எலும்பு முறிந்தவைகளைப்‌ பற்றியும்‌ அக்கறை காட்டியிருக்க 
வேண்டும்‌, - அதாவது சுற்றித்திரிந்து காணமற்போனவர்களைக்‌ குறித்து 
அக்கறைப்‌ பட்டிருக்க வேண்டும்‌. மேய்ப்பராயிருப்பது என்றால்‌ எல்லாம்‌ 
இதைப்பற்றியதே. 

மேய்ப்பனின்‌ இருதயம்‌ வேண்டும்‌ என நான்‌ வலியுறுத்தக்‌ காரணம்‌ 
மூப்பர்கள்‌ சில வேளைகளில்‌ தங்களை நிர்வாகக்‌ குழுவாக நினைத்துக்‌ 
கொள்கறொர்கள்‌. மனிதர்கள்‌ பதவிக்கும்‌ அதிகாரத்துக்கும்‌ கெளரவத்திற்கும்‌ 
ஆவல்‌ கொண்டவர்களாய்‌ (சிலர்‌, அதற்காகவே காத்திருப்பவர்களாய்‌) இருக்கும்‌ 
நிலையை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. மூப்பர்கள்‌ தீர்மானம்‌ எடுக்க 
வேண்டியவர்கள்தான்‌, ஆனால்‌ அது மட்டுமே மூப்பர்களின்‌ பணியல்ல. 
மூப்பர்களாயிருப்பதே ஜனங்களுக்காகத்தான்‌. 

மனிதர்களை மூப்பர்களாக பணிசெய்யும்படி நீங்கள்‌ எதிர்நோக்கும்போது, 
அவர்கள்‌ ஜனங்களைக்‌ குறித்து அக்கறை காட்டுகிறவர்களாயிருக்கிறார்களா 


25 


இல்லையா என்பதை அறிய வேண்டும்‌. மற்றவர்களுக்கு அவர்கள்‌ 
உற்சாகமளிக்க முயற்சிக்கிறார்களா? சத்தியத்தைவிட்டு பின்‌ வாங்கிப்‌ 
போனவர்களை மறுபடியும்‌ கொண்டு வர முயற்சிக்கிறார்களா? 

மீண்டும்‌, நான்‌ சொல்லுகிறேன்‌, தயவு செய்து மேய்ப்பனின்‌ இருதயத்தைக்‌ 
கொண்டிருக்க பிரயாசப்படுங்கள்‌. 


ஊழியம்‌ செய்ய விறுப்பு 

எனது கடைசி வேண்டுகோள்‌ என்னவெனில்‌ நீங்கள்‌ மனவிருப்பம்‌ 
உள்ளவர்களாய்‌ ஊழியம்‌ செய்வீர்களானால்‌ இராஜ்யத்திலே நீங்கள்‌ மிகப்‌ 
பெரியக்‌ காரியங்களைச்‌ செய்ய முடியும்‌. 1884ல்‌ ஜெனரல்‌ வில்லியம்‌ ஸெர்மன்‌ 
என்பவர்‌ அமெரிக்காவின்‌ ஜனாதிபதி தேர்தல்‌ குறித்து சொல்லுகையில்‌, “என்னை 





வேட்பாளராக அறிவித்தால்‌ நான்‌ ஓட மாட்டேன்‌; தேர்ந்தெடுக்கப்பட்டால்‌, 
நான்‌ பணியாற்ற மாட்டேன்‌” என்றார்‌. தங்களை மூப்பர்களாக நியமிக்கப்பட்ட 
சில மூப்பர்கள்‌ இப்படித்தான்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்று நான்‌ 
கண்டேன்‌. மத்தேயு 25 ம்‌ அதிகாரத்தில்‌ தாலந்துகளைக்‌ குறித்த உவமையை 
ஆராய்ந்து பாருங்கள்‌. ஐந்து தாலந்துகளைப்‌ பெற்ற மனிதன்‌ ஒன்று அல்லது 
இரண்டு தாலந்துகளை மட்டும்‌ பயன்படுத்தியிருந்தால்‌ என்னவாயிருக்கும்‌? 
இப்பொழுது இதையும்‌ யோசியுங்கள்‌: ஒரு மனுஷன்‌ மூப்பராகும்‌ தகுதியைப்‌ 
பெற்றிருந்து உள்ளூர்‌ சபையார்‌ பணியாற்றக்‌ கேட்டுக்‌ கொண்டும்‌, பணியாற்றத்‌ 
குவறினால்‌ என்னவாகும்‌? 

உள்ளூர்‌ சபையார்‌ எழுதும்‌ பெயர்களில்‌ எல்லா மனிதர்களின்‌ பெயர்களும்‌ 
இடம்‌ பெற்றிருக்காது. ஆனாலும்‌ அதைப்‌ பற்றி பரவாயில்லை. எழுதிக்‌ 
கொடுக்கப்பட்ட எல்லா பெயர்களும்‌ தகுதி பெற்றிருக்க இயலாது, ஆதலால்‌ 
சிலர்‌ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள்‌ - அதுவும்‌ சரியே. ஒருவர்‌ மூப்பராவது 





முக்கியம்‌ அல்ல, இயன்றவரை சிறப்பாகப்‌ பணியாற்றுவதே முக்கியம்‌. நீங்கள்‌ 
மூப்பராக பணியாற்ற தகுதியானவர்‌ என்று உள்ளூர்‌ சபை பொதுவாக இசைந்து 
முடிவெடுத்தால்‌ - உங்களுக்குத்‌ தகுதியில்லை என்று நீங்கள்‌ உறுதியாகக்‌ 
தெரிந்திருந்தால்‌ ஒழிய - நீங்கள்‌ “நான்‌ தகுதி பெற்றிருப்பதாகக்‌ கருதவில்லை; 
அகிலும்‌ தேவனுடைய உதவியால்‌, இந்த பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌ 
என்னால்‌ ஆன மட்டும்‌ சிறப்பாக செயல்படுவேன்‌” என்று சொல்வீர்கள்‌ என்று 
நம்புகிறேன்‌. 


முடிவுரை 

மூப்பர்களை தேர்ந்தெடுக்க ஆயத்தப்படுத்துவது குறித்து வேறு 
அநேக காரியங்களைச்‌ சொல்லக்‌ கூடும்‌, என்றாலும்‌ நம்மெல்லாருக்கும்‌ 
முன்பாக ஓரு அறைகூவலை வைத்து நிறைவு செய்ய நான்‌ விரும்புகிறேன்‌: 
“குறைவாயிருக்றெவைகளை ஒழுங்கு செய்யும்படிக்கு,” என்ன நடந்தாலும்‌ சரி, 
நாம்‌ கிறிஸ்தவார்களைப்‌ போல்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌. 





உ நீங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும்‌ தேர்ந்தெடுக்கப்படா விட்டாலும்‌ 
அதைக்‌ குறித்து நீங்கள்‌ என்ன நினைப்பீர்கள்‌? கிறிஸ்தவனாக நட 
கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ பெருமைகளை விழுங்கி விடுங்கள்‌. நீங்கள்‌ 
இருக்கிற இடத்திலேயே தொடர்ந்து ஊழியம்‌ செய்யுங்கள்‌. 


26 


* நீங்கள்‌ ஒருவரைத்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ என்று நினைத்து, 
தேர்ந்தெடுக்கப்படாமல்‌ போனால்‌ என்ன நினைப்பீர்கள்‌? கசப்பான 
வார்த்தைகளைப்‌ பேசுவதை விட்டுவிட்டு, கறிஸ்தவனாக நடந்து 
OE ULE 

உ நீங்கள்‌ மூப்பராவதற்கு தகுதியில்லை என்று குறிப்பிட்டு தகாத 
வார்த்தைகளால்‌ உங்களை சாடினால்‌ நீங்கள்‌ என்ன நினைப்பீர்கள்‌? 
அப்படிப்பட்ட வார்த்தைகளைச்‌ சொன்னவர்களிடம்‌ போய்ப்‌ 
பேசுங்கள்‌. ஆகிலும்‌ அவரை வெறுக்கும்‌ மனப்பான்மை வேண்டாம்‌. 
றி வாம BLS arog 

* தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில்‌ ஒருவர்‌ தெரிவு செய்யப்பட்டிருக்கக்‌ 
கூடாது என்று நீங்கள்‌ நினைத்திருந்தும்‌ அவரும்‌ கேர்ந்தெடுக்கப்பட்டு 
விட்டால்‌ என்ன செய்வது? முற்றிலும்‌ தகுதியற்ற ஒருவர்‌ மூப்பராக 
தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட ஒரு அபூர்வமான சூழ்நிலையைப்‌ பற்றி நாம்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தால்‌ ஒழிய, அவர்‌ வகிக்கும்‌ ஸ்தானத்துக்காக அந்த 
தனிப்பட்ட வரை மதியுங்கள்‌. தறிஸ்தவனாக நடந்து கொள்ணுங்கள்‌. 


இந்த பிரசங்கம்‌ அழைப்புக்‌ கொடுக்கப்பட்டு ஜெபத்துடன்‌ 
முடிக்கப்படவேண்டும்‌. அழைப்புக்‌ கொடுக்கும்‌ போது, சபையில்‌ செயல்‌ 
டன்‌ பங்காற்றுவது குறித்து வலியுறுத்தப்பட வேண்டும்‌. 








இத்து 1:5 ற்கான பிற்சேர்க்கைக்‌ குறிப்பு 

பவுல்‌ தீத்துவுக்கு, குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌ 

பட்டணங்கள்‌ கோறும்‌ மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும்‌ நான்‌ 
உன்னை கிரேத்தா தீவில்‌ விட்டுவந்தேனே” என்று எழுதினார்‌ (தீத்து 
1:5). KJVயில்‌ “தேவையாயிருப்பதை ஒழுங்குபடுத்தும்படிக்கு?” என்று 
மொழியெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு உள்ளூர்‌ சபை மூப்பர்களை 
கொண்டிராவிடில்‌, ஏதோ குறைவுபடுகிறது. 

எருசலேமில்‌ சபை முதன்‌ முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட போது, அங்கிருந்த 
சபையின்‌ காரியங்களை அப்போஸ்தலர்கள்‌ வழிநடத்தினார்கள்‌ (நடபடிகள்‌ 2:42; 
6:2). குறிப்பிட்ட காலக்கட்டத்தில்‌ மூப்பர்கள்‌ ஏற்படுத்தப்பட்டார்கள்‌ (காண்க 
நடபடிகள்‌ 11:30; 15:2). பின்னதாக, பவுல்‌ எருசலேமில்‌ இருந்த தரித்திரருக்கு 
சேர்த்த தரும பணத்தை எடுத்துக்‌ கொண்டு போனபோது, அங்கிருந்த மூப்பர்கள்‌ 
மட்டுமே குறிப்பிடப்படுகறொர்கள்‌ (நடபடிகள்‌ 21:18). அப்போஸ்தலர்‌ 
படிப்படியாக எருசலேமில்‌ தங்கள்‌ பணிகளை, அங்கிருந்த மூப்பர்கள்‌ வசமாய்‌ 
விட்டு விட்டார்கள்‌ என்பது, தெளிவாய்க்‌ காணப்படுகிறது. 

பவுலின்‌ சுவிசேஷ பயணங்களின்போது, குறைவாயிருக்றெவைகளை 
ஒழுங்குபடுத்தி, பட்டணங்கள்‌ தோறும்‌ மூப்பர்களை ஏற்படுத்தினார்‌ 
(நடபடிகள்‌ 14:23). அவர்‌ பணிபுரிந்த (சபைகளில்‌) பட்டணங்களில்‌ ஒன்று 
பிலிப்பி. அங்கிருந்த சபைக்கு அவர்‌ எழுதும்போது, அவர்‌ விசேஷமாக தனது 
வாழ்த்துக்களை “கண்காணிகளுக்கும்‌ [மூப்பர்களுக்கும்‌], உதவிக்காரர்களுக்கும்‌” 
அவர்களை உட்படுத்தி எழுதினார்‌ (பிலிப்பியர்‌ 1:1; காண்க இத்து 1:5, 7). அவர்‌ 





27 


பிரயாசப்பட்ட மற்றொரு பட்டணம்‌ எபேசு. நடபடிகள்‌ 20:17ல்‌ எபேசு சபை 
மூப்பர்களைப்‌ பற்றி நாம்‌ வாசிக்கிறோம்‌. 

பவுல்‌ தீமோத்தேயுவுக்கும்‌ தீத்துவுக்கும்‌, தன்னுடைய இரண்டு 
உதவிசெய்யும்‌ வாலிபர்களுக்கு எழுதியபோது, தீமோத்தேயுவுக்கும்‌ தத்துவுக்கும்‌, 
தகுதியுள்ள மூப்பர்களை நியமிக்க வேண்டியதன்‌ அவசியத்தைக்‌ கற்பித்தார்‌. 
தீமோத்தேயுவுக்கு எழுதின தமது முதலாவது நிரூபத்தில்‌, மூப்பர்களுக்கும்‌ 
உதவிக்காரர்களுக்கும்‌ இருக்க வேண்டிய தகுதியாம்சங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
(1 தீமோத்யே 3:1-13) பிறகு சொன்னார்‌, “தேவனுடைய வீட்டிலே நடக்க 
வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன்‌” என்று 
சொன்னார்‌ (வசனங்கள்‌ 14, 15). ஏற்கனவே பார்த்தபடி, இத்துவிடத்தில்‌ 
அவர்‌ சொன்னார்‌, “நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌ 











பட்டணங்கள்தோறும்‌ மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும்‌, உன்னை 
கிரேத்தாதீவிலே விட்டு வந்தேனே” (இத்து 1:5). 

ஒரு உள்ளூர்‌ சபை மூப்பர்கள்‌ இல்லாமல்‌ நிலைத்திருக்குமா? ஆம்‌. 
பவுல்‌ தமது முதலாவது சுவிசேஷ பயணத்தின்போது, உள்ளூர்‌ சபைகளை 
அவர்‌ நிறுவிக்‌ கொண்டு போனார்‌. ஆகிலும்‌ அவர்‌ மறுபடியும்‌ திரும்பி அந்த 
சபைகளுக்கு வரும்வரை மூப்பர்கள்‌ நியமிக்கப்படவில்லை. அவருடைய 
முதலாவது பயணத்திற்கும்‌ இரண்டாம்‌ பயணத்திற்கும்‌ இடையே, அந்த 
உள்ளூர்‌ சபையில்‌ மூப்பார்கள்‌ இல்லாஇருந்தபோது, அவைகள்‌ வசன ரீதியாகவே 
நிலைத்திருந்தன. 

ஒரு உள்ளூர்‌ சடையில்‌ மூப்பர்கள்‌ நியமிக்கப்படும்வரை, அது பல வகையிலும்‌ 
இயங்கக்‌ கூடும்‌. சில பிராந்திய சபைகளில்‌ மூப்பர்கள்‌ இல்லாமலேயே சடையின்‌ 
ஆண்‌ அங்கத்தினர்கள்‌ கூட்டம்‌ கூடி மாதாந்திர பொருளாதாரக்‌ காரியங்களைக்‌ 
கையாளவும்‌ தீர்மானங்களை எடுக்கவும்‌ செய்கின்றன. எப்படியாயினும்‌, நாம்‌ 
அப்படிப்பட்ட செயல்பாடுகள்‌ தற்காலிகமானது மட்டுமே என்று புரிந்து 
கொள்ள வேண்டும்‌, அது மூப்பர்கள்‌ நியமிக்கப்படும்‌ வரை அவர்கள்‌ இடத்தை 
நிரப்புவதற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன. இப்படிப்பட்ட தற்காலிக 
ஏற்பாடுகளில்‌ நாம்‌ திருப்திபட்டுக்‌ கொள்ளாமல்‌, ஏறத்தாழ நாம்‌ அதை 
நிரந்தரமாக்கி விடாமல்‌ இருக்க வேண்டும்‌.” 

தேவனுடைய மனதை நான்‌ அறியாதபடியால்‌, உள்ளூர்‌ சபைகள்‌ 
தோறும்‌ மூப்பர்களை நியமிக்க வேண்டியது ஏன்‌ முக்கியமானது என்று 
என்னால்‌ சொல்ல முடியாது. ஆயினும்‌ சில சிந்தனைக்கான கருத்துக்களை 
உங்கள்‌ முன்‌ வைக்க விரும்புகிறேன்‌. மூப்பர்கள்‌ நியமிக்கப்படும்‌ வரை, ஒரு 
உள்ளூர்‌ சபையில்‌ முறையான ஆளுகை அமைப்பு குறைவுபடுகிறது. மூப்பர்கள்‌ 
நியமிக்கப்படும்வரை, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம்‌ குறைவுபடுகிறது. 
மூப்பர்கள்‌ நியமிக்கப்படும்‌ வரை, உள்ளூர்‌ சபையில்‌ கணக்கு ஒப்புவிக்கும்‌ 
பொறுப்புகள்‌ குறைவுபடுகிறது. ஒரு உள்ளூர்‌ சபை நிலைத்திருக்க மூப்பர்கள்‌ 
அவசியமில்லை, ஆனால்‌ சிறப்பானதாய்‌ நிலைத்திருக்க மூப்பர்கள்‌ அவசியமே 
என்று சொல்லப்படுவதுண்டு. 

தேவன்‌ சொல்லியிருக்கிறார்‌, ஆகவே நாம்‌ செயல்படுத்துவோமாக: 
ஒவ்வொரு உள்ளூர்‌ சபைகள்‌ தோறும்‌ மூப்பர்களை நியமிக்க பிரயாசப்படுவோம்‌ 
- அது முதலில்‌ இங்கு ஆரம்பிக்கட்டும்‌. 


28 





குறிப்புகள்‌ 

1இத்து 1:5ன்‌ பின்னணியை நீங்கள்‌ ஒருவேளை விளக்கமளித்து ஒழுங்குபடுத்துதல்‌ 
என்றால்‌ என்ன என்று சொல்லாம்‌. இந்தப்‌ பாடத்தின்‌ கடை சியில்‌ பிற்சேர்க்கையாக 
மேற்குறித்த வசனப்பகுதிக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. “இந்த பத்தி அநேக 
ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும்‌ உள்ளூர்‌ சபைகளுக்கு மட்டுமே பொருந்தும்‌. 
SNASBயல்‌ “aspires” என்று கூறப்பட்டுள்ளது. ““விரும்புகிறவன்‌” “4௦4௦” எனும்‌ பதம்‌ பற்றி 
பின்னதாக வரும்‌ பாடங்களில்‌ விவாதிப்போம்‌. “நீங்கள்‌ பேசுவதைக்‌ கேட்பவர்களுக்கு 
நீங்கள்‌ உபயோகிக்கும்‌ சொற்பதங்கள்‌ நன்கு புரியப்பட்டிருக்குமானால்‌, நீங்கள்‌ 
“இந்த வாழ்க்கையில்‌ தேவன்‌ உங்களுக்கென ஓய்வு ஊதியத்திட்டம்‌ எதுவும்‌ 
கொண்டிருக்கவில்லை,”” எனும்‌ கருத்தையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளக்‌ கூடும்‌. “நிலை 
குலையாத தன்மை இங்கே தேவை. ஒவ்வொரு உள்ளூர்‌ சபையிலும்‌ மூப்பர்கள்‌ 
தேவைதான்‌, ஆனால்‌ தகுதியற்றவர்களை அவசர அவசரமாக மூப்பர்களாக நியமிக்க 
வேண்டும்‌ என்பது இதன்‌ பொருள்‌ அல்ல. யாரோ ஒருவர்‌ இப்படியாகச்‌ சொன்னார்‌: 
“வசன ரீதியற்ற முறையில்‌ ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதைக்‌ காட்டிலும்‌, வசன ரீதியாக 
ஒழுங்குபடுத்தப்படாமல்‌ இருப்பதே சாலச்‌ சிறந்தது.” 


29 


2 
உங்களை நீங்களே நீட ருங்கள்‌ 


(1 தீமோத்தேயு 5:1-7] 


தமது சபையில்‌ ஆண்‌ அங்கத்தினர்கள்‌ தலைமைத்துவப்பொறுப்பை வகிக்க 





வேண்டும்‌ என்பது தேவனுடைய நிபந்தனை. ஆண்கள்‌ மூப்பர்களாகவும்‌ 
உதவிக்காரர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌; பொதுத்தொழுகைகளில்‌ 
ஆண்கள்‌ வழிநடத்த வேண்டும்‌. தேவன்‌ ஏன்‌ இப்படி ஒழுங்குமுறைகளை 
வைத்தார்‌ என்று எனக்கு உறுதியாகத்‌ தெரியாது. பெண்களைக்‌ காட்டிலும்‌ 
ஆண்கள்‌ புத்திசாலிகள்‌ என்றோ திறமைசாலிகள்‌ என்றோ இப்படி ஒழுங்கு 
செய்யப்பட்டது என்று நான்‌ நம்பவில்லை. இருப்பினும்‌, காரணம்‌ எதுவாக 
இருந்தாலும்‌, தேவனுடைய ஆவிக்குரிய ஓழுங்கின்படி, ஆண்களே 
முன்‌ வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும்‌. கிறிஸ்தவ ஆண்கள்‌ முன்‌ 
வழிகாட்டுதலுக்கான பணிக்கு ஆயத்தப்படுத்தப்படாவிடில்‌, கர்த்தருடைய 
சபையின்‌ நிலைமை சிக்கலானகே. 





ஒரு நாள்‌, ஒரு புத்தகக்‌ கடையில்‌, ஜெனி கெட்ல்‌ என்பவர்‌ 
எழுதிய, மனதனின்‌ அனி என்று தலைப்பிடப்பட்ட புத்தகம்‌ கிறிஸ்தவ 
ஆண்களுக்குகென்று எழுதப்பட்டது, அதைக்‌ கடக்க நேர்ந்தது. துவக்கத்தில்‌ 
நான்‌ உணர்ச்சி வசப்பட்டேன்‌. பெண்கள்‌ எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவ 
மனைவியாக, தாயாக இருக்க வேண்டும்‌ என்று எழுதப்பட்ட அநேக புத்தகங்கள்‌ 
உண்டு. ஆகிலும்‌ ஒரு ஆண்‌ எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவப்‌ புருஷனாக, 
குகப்பனாக இருக்க வேண்டும்‌ என்று எழுதப்பட்ட நல்ல புத்தகங்களைக்‌ 
கண்டுபிடிப்பது அரிது. பிறகு, நான்‌ எடுத்த புத்தகத்தின்‌ உட்பொருளை 
ஆராய்ந்து பார்த்தபோது, நான்‌ ஏமாற்றமடைந்தேன்‌. அந்தப்‌ புத்தகம்‌ 
1 தீமோத்தேயு 3:1-7ஐ அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதப்பட்டிருந்தது. “அதன்‌ 
எழுத்தாளருக்கு இந்த வசனங்கள்‌ மூப்ட7கஞுக்குரிய தகுதியாம்‌்சங்களைக்‌ 
குறித்து பேசுகிறது என்று தெரியாதா?” என்று நினைத்தேன்‌. ஆகிலும்‌, எவ்வளவு 
அதிகமாய்‌ அதைக்‌ குறித்து நான்‌ நினைத்துப்‌ பார்த்தேனோ அவ்வளவு 
அதிகமாய்‌ அந்த வசனப்பகுஇ மனிதனுக்கு தேவன்‌ கொடுத்த அளவீடு என்பதைக்‌ 
கொழிக்க; என உணர்வடைந்தேன்‌. இந்தப்‌ பாடத்தில்‌ 1 தீமோத்தேயு 3:1-7ல்‌ 








எழுதப்பட்ட வார்த்தை நடையை கவனித்துப்‌ பார்த்து ஆண்‌ அங்கத்தினர்கள்‌ 
குங்களுடைய குணாதிசயங்களை இதில்‌ விவரிக்கப்பட்டுள்ளபடி அபிவிருத்திப்‌ 
பண்ணிக்கொள்ள ஊக்கப்படுத்துகிறேன்‌. 

வசனம்‌ 1ல்‌ உள்ள சொற்பதத்தை மையமாகக்‌ கொண்டு என்னுடைய 
அறைகூவல்‌ இருக்கும்‌. 147537 எனும்‌ மொழிபெயர்ப்பில்‌ அந்த வசனத்தைக்‌ 
குறித்து சொல்லப்படுவதை நன்கு அறிவோம்‌: “கண்காணிப்பை 
விரும்புவன்‌ நல்ல வேலையை ஸி.ம்‌ ஜான்‌, இது உண்மையான 
வார்த்தை” (1 தீமோத்தேயு 3:1; வலியுறுத்தல்‌ என்னுடையது). KIV 





30 


பயன்படுத்தும்‌ ஆங்கில வார்த்தை “விரும்புகிறவன்‌” (“40847௦” or “desireth”) 
(அல்லது “விரும்புறெவனாகி”) எனும்‌ பதம்‌ அந்த வசனத்தில்‌ இருமுறை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆனால்‌ கிரேக்க மொழியில்‌ அந்த வசனப்பகுதியில்‌, 
இரண்டு வித்தியாசப்பட்ட வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. NASB 
மொழிபெயர்ப்பில்‌, இது வித்தியாசத்தைப்‌ பிரதிபலிக்றெது. அந்த வசனப்பகுதியில்‌, 
“ஒருவன்‌ கண்காணியாக இருக்க பேராவல்‌ கொள்கறெவ்னானால்‌, அவன்‌ 








நல்ல வேலையைச்‌ செய்ய வீரும்புகறொன்‌” என்றுள்ளது (வலியுறுத்தல்‌ 
என்னுடையது). NIVயில்‌ “தான்‌ கண்காணியாக இருக்க வேண்டும்‌ என்று 
ஒருவன்‌ ன்‌ ருதயத்தை ஒழுங்குபடுத்தல்‌, அவன்‌ ஒரு உயர்ந்த வேலையை 
விந.ம்‌ கிறான்‌” என்று கூறப்பட்டுள்ளது (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 
KJVயில்‌ “0௦817௦” “விரும்புகறொன்‌”” எனும்‌ இரண்டாவது வார்த்தை 





வழக்கமான விரும்புகிறான்‌ எனும்‌ வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இது நல்ல பொருளில்‌ பயன்படுத்தப்படலாம்‌ (“அசைப்படுதல்‌”) அல்லது கெட்ட 
அர்த்தத்திலும்‌ பயன்படுத்தப்படலாம்‌ (“இச்சை”). இங்கே, நல்ல அர்த்தத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. நமது வலியுறுத்தம்‌, முதல்‌ வார்த்தையாக “0௦50௦” 
என்று K]Vயிலும்‌, “ஊறர்‌05 1௦” என்று 11451 யிலும்‌, மற்றும்‌ “9016 his heart on” என்று 
NIVயிலும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதின்மேல்‌ இருக்கும்‌. இந்த பதங்கள்‌ 
அனைத்தும்‌ கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை” இதன்‌ 
பொருள்‌ “விரிவுபடுத்த, விஸ்தரி என்பதாகும்‌. ”* 

நம்மில்‌ பெரும்பாலானோருக்கு (“விரிவுபடுத்த” மற்றும்‌) “விஸ்தரித்தல்‌” 








என்பதன்‌ பொருள்‌ என்னவென்று தெரியும்‌. குடும்பம்‌ முழுவதும்‌ மறுபடியும்‌ 
ஒன்று சேர்ந்து வீடு உறவினர்களால்‌ நிரப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில்‌ 
எப்போதாவது இருந்துள்ளீர்களா? உணவு வேளை வரும்போது, உணவருந்தும்‌ 
மேஜையில்‌ எல்லாரும்‌ கொண்டு வந்த உணவோடு அமர்ந்திருக்கிறீர்கள்‌. 
அந்த உணவு வேளையின்‌ போது, குறைந்த பட்சம்‌ ஒருவருக்கு பின்வரும்‌ 
அனுபவம்‌ இருக்கிறது, அவர்‌ அமைதியாகச்‌ சொல்லுகிறார்‌, “அந்த உருளைக்‌ 
கிழங்கை தயவுசெய்து, இந்த பக்கம்‌ கொடுங்கள்‌” என்கிறார்‌. ஒன்றும்‌ 
நடக்கவில்லை. சாப்பிட உட்கார்ந்தவுடனே எல்லாரும்‌ பேசிக்கொண்டும்‌ 
சிரித்துக்கொண்டுமிருக்கிறார்கள்‌. “அந்த உருளைக்கிழங்கை தயவுசெய்து 
கொடுங்கள்‌!” இன்னமும்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. கடைசியாக; அமைதியாக 
தொடர்ந்து கேட்பதை விட்டுவிட்டு, மேஜையின்‌ அந்தப்பக்கம்‌ கையை நீட்டி, 
அந்தப்‌ பாத்திரத்தை அடையும்படி நீ-ட்‌-டு-இ-றா-ர்‌. நாம்‌ கவனம்‌ குவிக்கும்‌ 
வார்த்தைக்குப்‌ பின்னால்‌ உள்ள கருத்து இதுதான்‌. 

இந்த வார்த்தை கிரேக்க மொழியில்‌ in the middle voiceல்‌ இருக்கிறது (நடுவில்‌ 
தோன்றும்‌ ஒரு குரல்‌) என்பதையும்‌ சொல்லிக்‌ கொள்ள விரும்புகிறேன்‌. நம்மில்‌ 
பெரும்பாலானோர்‌ இந்த ஈபபி& ௭௦1௦௦ என்பதற்குப்‌ பழக்கமானவர்களல்ல. 
ஆங்கிலத்தில்‌, 80114௦ voice செய்பொருள்‌ (நீங்கள்‌ செய்தறெ ஒன்று), மற்றும்‌ 
passive voice செயப்படு பொருள்‌ (உக்கஞுக்குச செய்யப்படுகிற ஒன்று), 





என்பது மட்டுமே உண்டு. ஆனால்‌ கிரேக்க மொழியில்‌ மூன்றாவதாக ஒரு 
பொருள்‌ அவை இரண்டுக்கும்‌ நடுவாக இருக்றெது. இந்த மத்திய பொருள்‌ 
உங்களுக்கு நீங்களே செய்துகொள்ளும்‌ ஒரு செயலைக்‌ குறிக்கும்‌, ஆகையால்‌, 
நமது கருபொருள்‌ வார்த்தையைப்‌ பொறுத்தமட்டில்‌, வார்த்தை அகராதியில்‌ 
சொல்லப்படுகிற மத்திய பொருளின்‌ அர்த்தம்‌ “ஒன்றைப்‌ பெறுவதற்காக ஒருவர்‌ 


31 


குன்னையே வெளியே நீட்டி, முன்னால்‌ இருப்பதை அடைய பிரயாசப்படுதல்‌” 
என்று பொருள்‌.” 1 தீமோத்தேயு 3:1 ஐ ஒருவேளை இப்படியாகக்‌ குறிப்பிடலாம்‌: 
“கண்காணியின்‌ வேலைக்காக ஒருவன்‌ தன்னையே நீட்டுவானாகில்‌ அவன்‌ நல்ல 
வேலையை விரும்புகிறான்‌. ” 

நம்மைச்‌ சுற்றிலும்‌, தனிப்பட்ட எத்தனையோ பேர்‌ வித்தியாசப்பட்ட 
எத்தனையோ விளையாட்டுக்களில்‌ வெற்றிபெற தங்களை நீ-ட்‌-டி அதை 
அடைய முயற்சிப்பதைக்‌ காணுகிறோம்‌. வியாபார உலகத்தில்‌ வெற்றி 
பெற ஜனங்கள்‌ வெற்றியடைய நீ-ட்‌-டி வெற்றிபெறுவதைக்‌ குறித்து நாம்‌ 
பார்க்கிறோம்‌, ஆவிக்குரிய காரியங்களை அடைய குறைந்தபேர்‌ தங்களை எட்டி 
நீ-ட்‌-டு-கி-றார்‌-கள்‌! இந்தப்‌ பாடத்தின்‌ அறைகூவல்‌, நீங்கள்‌ கிறிஸ்தவனாக 
இருக்க ஏதுவான எல்லாவற்றிற்காகவும்‌ நீங்கள்‌ எ-ட்‌-டி நீ-ட்‌-ட-க்‌ கூ-டி-ய-வ- 
ரா-யி-௬-ங்‌-க-ள்‌, மற்றும்‌ தேவனுடைய சிறந்த பிள்ளையாக இருக்கவும்‌ தான்‌. 
என்னுடைய குறிப்புகள்‌ பிரதானமாக கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய 
சகோதரர்களுக்குத்தான்‌, ஆகிலும்‌ கர்த்தருக்குள்‌ சகோதரிகளாகிய நீங்களும்‌ 
உங்களுக்கு பயன்பாடுள்ள அநேகக்‌ காரியங்களைக்‌ காணலாம்‌. 


ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்களை 
நீங்களே நீட்டுங்கள்‌ 

வசனம்‌ 6ல்‌ மூப்பராகும்‌ ஒருவர்‌ “நூதன சீஷனாக” (“புதிதாய்‌ 
மனமாற்றப்பட்ட வனாக?) இருக்கக்‌ கூடாது என்று வாசிக்கிறோம்‌. இந்த நூதன 
சீஷன்‌ என்னும்‌ பதம்‌ நாம்‌ பெறும்‌ “நியோஃபைட்‌,” என்ற வார்த்தையிலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது. அதன்‌ பொருள்‌ “புதிய செடி.”” நாம்‌ யாருமே 
புதிய செடிகளாகவே இருந்துவிட விரும்பமாட்டோம்‌; நாம்‌ வு வேண்டும்‌. 
எபிரெய எழுத்தாளர்‌ கீழ்வரும்‌ வார்த்தைகளால்‌ தமது வாசகர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்‌: 


காலத்தைப்‌ பார்த்தால்‌, போதகராயிருக்கவேண்டிய உங்களுக்குத்‌ 
தேவனுடைய வாக்கியங்களின்‌ மூல உபதேசங்களை மறுபடியும்‌ 
உபதேசிக்கவேண்டியதாயிருக்கிறது; நீங்கள்‌ பலமான ஆகாரத்தையல்ல, 
பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள்‌. பாலுண்கிறவன்‌ 
குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின்‌ வசனத்தில்‌ 
பழக்கமில்லாதவனாயிருக்கிறான்‌. பலமான ஆகாரமானது நன்மை தீமை 
இன்னதென்று பயிற்சியினால்‌ பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும்‌ 
ஞானேந்திரயங்களையுடையவர்களாகிய பூரண வயதுயள்ளவர்களுக்கே 
குகும்‌ (எபிரேயர்‌ 5:12-14). 


சில கிறிஸ்தவர்கள்‌ மிகக்‌ குறைந்தபட்ச வளர்ச்சியே தங்களுக்கு 
போதுமென்று திருப்தி பட்டுக்கொள்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ குறிப்பிட்ட 
அளவு ஆவிக்குரிய வளர்ச்சியடைந்துவிட்டு அந்த அளவிலேயே நின்று 
விடுவதில்‌ திருப்திபட்டுக்‌ கொள்கிறார்கள்‌. “மூப்பர்‌” எனும்‌ பட்டம்‌ 
“முதிர்‌ வயதுள்ளவர்கள்‌” என்று பொருள்படும்‌; ஆகிலும்‌ இந்தக்‌ கருத்து 
வெறும்‌ சரீரப்பிரகாரமாக வயதாவதைக்‌ குறிப்பிடுவதில்லை. ஆனால்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ இன்னும்‌ அதிகமாக பக்குவப்படுவதை வலியுறுத்துகிறது. 











32 


நாம்‌ எல்லாரும்‌, “தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாவற்றிலேயும்‌, நாம்‌ 
வளருகிறவர்களாயிருக்கும்படி” தீர்மானித்துக்‌ கொள்ளுவோம்‌ (எபேசியர்‌ 
4:15). 


இன்னும்‌ அதிகமான தேவபக்திக்கு 
உங்களை நீங்களே நீட்டுங்கள்‌ 
தலைமைத்துவம்‌ என்பது தகுதியாம்சங்களைச்‌ சார்ந்தது 
போலவே தடத்தைகனைதும்‌ சார்ந்துள்ளது. இது பொதுப்படையாக 
குலைமைத்துவத்திற்கே உண்மையாக இருக்கிறது. உதாரணங்களுக்கு, அரசியல்‌ 
ரீதியான அதிகாரிகளாவதற்கு சில தகுதியுடைய நபர்களைக்‌ குறிப்பிடலாம்‌, 
ஆனால்‌, அவபக்தியுள்ள வாழ்வை வாழும்‌ போது, அந்த ஸ்தானத்தைப்‌ பெற 
குகுதியற்றவர்களாகிறார்கள்‌. இந்தக்‌ கருத்து ஆவிக்குரிய வழிநடத்துனர்களுக்கு 
இன்னும்‌ அதிகமாய்‌ உண்மையானது. சுயமாய்‌ அறிவிப்புக்கொடுத்து தன்னை 





அவிக்குரிய தலைவராக்கிக்‌ கொண்டுள்ள ஒருவருடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை 
வெளிப்படுத்தப்படும்போது என்ன ஒரு வெட்கத்துக்குரிய காட்சி! 

வீதியுன் மனுஷர்களாயிருக்க வேண்டும்‌ எனும்‌ கருத்து நம்முடைய 
வசனப்பகுஇயில்‌ அநேக முறை காணப்படுகிறது. இரண்டாவது வசனத்தில்‌ நாம்‌ 
வாசிக்றெ வார்த்தைகள்‌: “குற்றஞ்சாட்டப்படாதவனாய்‌ இருக்க வேண்டும்‌.” 
“பரிபூரணப்பட்ட வர்களாயிருத்தல்‌” என்பது இதன்‌ பொருள்‌ அல்ல, ஆனால்‌ 
அந்த நபர்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தும்‌ வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுகிறார்‌ 
என்பதை அது பொருள்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள்‌ சபைக்குள்‌ 
நற்பெயரை வாங்கிக்‌ கொடுப்பதை தொடர்புடையதாக்குகிறது. பிறகு வசனம்‌ 
சீல்‌ “சபைக்குப்‌ பறம்பேயிரகுக்றெவரகனிடத்திலெம்‌ நற்சாட்சி பெறுகிறவராய்‌, ” 
அதாவது சமுதாயத்திலும்‌ நற்பெயர்‌ வாங்குகிறவராயிருக்க வேண்டும்‌ என்று 
கூறுகிறது. 

வசனங்கள்‌ 2 லும்‌ 7 லும்‌ நம்முடைய வெளித்தோற்றத்தை அந்தப்‌ 
பகுதிகள்‌ குறிப்பிடுவதில்லை, ஆனால்‌ உள்ளாக உள்ள தகுதிகள்‌ வெளியே 
பிரதிபலிக்கிறகைக்‌ குறிப்பிடுகிறது. இகே போன்று கீத்து 1ம்‌ அதிகாரத்தில்‌, 
பின்வரும்‌ வார்த்தைகளை வசனம்‌ 8ல்‌ நாம்‌ காணுகிறோம்‌: “நல்லோர்‌,” 














“நீதிமான்‌, ” “பரிசுத்தவான்‌. ” 


சுயக்‌ கட்டுப்பாட்டைக்‌ கற்றுக்‌ 
கொள்ள உங்களை நீட்டுங்கள்‌ 
நம்மில்‌ யாருமே கற்றுக்கொள்ள மிகவும்‌ கடினமான ஒரு காரியம்‌ 
சுய - கட்டுப்பாடு. ஞானி எழுதினார்‌, “பலவானைப்‌ பார்க்கிலும்‌ நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ உத்தமன்‌, பட்டணத்தைப்‌ பிடிக்றெவனைப்பார்க்கிலும்‌ தன்‌ 
மனதை அடக்குறெவன்‌ உத்தமன்‌” (நீதிமொழிகள்‌ 16:32). அப்போஸ்கலனாகிய 
பவுலும்‌ இந்தப்‌ போராட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ “மற்றவர்களுக்கு 
பிரசங்கம்‌ பண்ணுகிற நான்தானே ஆகாதவனாய்ப்‌ போகாதபடிக்கு, என்‌ 
சரீரத்தை ஒடுக்கிக்‌ கழ்ப்படுத்துகிறேன்‌” என்று சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 
9:27). 
1 தீமோத்தேயு 3:2ல்‌ ஒரு மூப்பர்‌ “ஜாக்கிரதையுள்ளவனாக” இருக்க 


33 


வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது. கிரேக்க நிபுணர்‌ 1. W. ராபர்ட்ஸ்‌ “மூல 
வார்த்தையில்‌ மதுபானம்‌ அருந்தாதவர்‌ என்ற பொருளில்‌ கூறப்படுகிறது. 
அதாவது சாதாரணமான திராட்சைரசம்‌ போன்ற மிருதுவான பானத்தைக்‌ கூட 
தொடாமல்‌ விலகியிருப்பவர்‌. இதன்‌ இரண்டாவது பொருள்‌ மனத்தெளிவும்‌ 





அல்லது ஆரோக்கியமான மனம்‌ உடையவராயிருத்தல்‌” என்று எழுதினார்‌.” 
ஒருவார்‌ தனது வாழ்க்கையின்‌ எல்லா காரியங்களிலும்‌ சுயக்‌ கட்டுடையவராக 
இருக்கக்‌ கற்றுக்‌ கொண்டவர்‌ என்று இந்த வசனம்‌ சுட்டிக்காட்டுகிறது. 

அடுத்ததாக, இந்த வசனம்‌ ஒரு மூப்பர்‌ “தெளிந்தபுத்தியள்ளவராக” 
இருக்க வேண்டும்‌ என்று சொல்லுகிறது. KJV யில்‌ “தெளிந்த புத்தி” என்றும்‌, 
NIV மொழிபெயர்ப்பில்‌ “சுயக்கட்டுப்பாடு கொண்டவர்‌” என்றும்‌ கூறப்படுறெது. 
ஒரு மூப்பர்‌ சிரிக்கக்‌ கூடாது, புன்முறுவல்‌ செய்யவோ, அல்லது பொழுது 
போக்கான மகிழ்ச்சியை பெறக்‌ கூடாது என்பது இதன்‌ பொருள்‌ அல்ல. 

பிறகு இந்த வசனம்‌ ஒரு மூப்பர்‌ “யோக்கியதையுள்ளவராக”” இருக்க 
வேண்டும்‌ என்று சொல்லுகிறது (K]V யில்‌ “நல்ல நடத்தையுடையவர்‌” என்று 
உள்ளது). இந்த வார்த்தைகளின்‌ பின்னணியிலுள்ள கிரேக்க வார்த்தை ஒரு 
ஆர்வமிக்க வார்த்தை, க7ஸ்மஸ்‌ எனும்‌ பதத்திலிருந்து வந்தது, இந்த வார்த்தை 
“உலகம்‌” அல்லது “அண்ட சராசரம்‌,” என்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, 
அதன்‌ அடிப்படை அர்த்தம்‌ “நன்கு - ஒழுங்கு செய்யப்பட்டது” அல்லது 
“அமைவு” பெற்றது. ஒரு மனிதனின்‌ அடிப்படை வாழ்வின்‌ ஒழுங்கை இது 
சுட்டிக்‌ காட்டுகிறது - இதற்கு எதிரிடையாக ஒருவர்‌, உதாரணமாக, தான்‌ 
செலுத்த வேண்டியதை, எப்போதும்‌ செலுத்தக்‌ தவறுபவர்‌. 

நாம்‌ ஜாக்ரெதையுள்ளவர்களாகவும்‌, மனத்தெளிவு உள்ளவர்களாகவும்‌, 











யோக்கிதையுள்ளவர்களாகவும்‌ இருக்கும்படி கற்றுக்‌ கொள்ள நம்மை 
நாமே நீ-ட்‌-டி-க- கொ-ள்‌-வோ-மா-க. நாம்‌ சுய கட்டுப்பாட்டைக்‌ கற்றுக்‌ 
கொள்வோம்‌! 


ஜனங்களிடம்‌ நல்ல நட்புறவுக்காக 
உங்களை நீட்டுங்கள்‌ 

அடுத்த அறைகூவல்‌ உங்களை நீங்களே ஜனங்களுடன்‌ நட்புறவுக்காக 
நீட்டுங்கள்‌ என்பதே. சமுதாயத்தில்‌ உள்ள மிகப்‌ பெரிய தேவைகளில்‌ ஒன்று 
ஜனங்களுடன்‌ ஒத்துப்போவது எப்படி என்பதைக்‌ கற்றுக்கொள்வதுதான்‌. 
மிகவும்‌ நுட்பமான தொடர்பு சாதனங்கள்‌ தொடர்ந்து வளர்ந்து வந்தாலும்‌, 
ஜனங்களுக்குள்‌ தொடர்பு கொள்வது மிகவும்‌ மோசமாகிக்‌ கொண்டே 
போகிறது. 

நமது பாடத்திற்கான மைய வசனப்பகுதியின்‌ வசனம்‌ 3ல்‌ மற்றவர்களுடன்‌ 
ஒத்துப்போவதன்‌ அவசியத்தை சிறப்புக்‌ கூறாகக்‌ குறிப்பிடுகிறது. உதாரணமாக, 
ஒரு மூப்பர்‌ “சண்டை பண்ணாதவனாயிருக்க” வேண்டும்‌. முழுமையான யூத 
வேதாகமத்தில்‌ “போராட்டத்தில்‌ ... நுழைகிறவனாயிருக்கக்‌ கூடாது” என்று 
சொல்லப்படுகிறது. தர்க்கங்களை தங்கள்‌ கையின்‌ முஷ்டியால்‌ (குத்துச்‌ 
சண்டையால்‌) சரிசெய்து விட முடியும்‌ என்று சிலர்‌ நினைக்கின்றனர்‌. (சில 
நபர்கள்‌ தாங்கள்‌ கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்‌ எப்படியிருந்திருக்கக்‌ கூடும்‌ 
என்று இதிலிருந்து தெரிகிறது.) ஓக்லஹோமா செனட்டின்‌ தளத்தில்‌ குத்துச்‌ 





34 


சண்டை நடப்பதைப்‌ பார்த்திருக்கிறேன்‌; திருமண ஒத்திகை நிகழ்ச்சியில்‌ குத்துச்‌ 
சண்டையைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆனால்‌, ஒரு மூப்பர்கள்‌ கூட்டத்திலோ ஒரு 
உள்ளூர்‌ சபையின்‌ ஆண்‌ அங்கத்தினர்கள்‌ நடத்தும்‌ மாதாந்திர பொருளாதாரக்‌ 
கூட்டத்திலோ குத்துச்‌ சண்டையை பார்த்ததில்லை, ஆனால்‌ கட்டுக்கடங்கா 
கோபாவேசங்களைக்‌ காண்கிறேன்‌. ஒரு மூப்பர்‌ அப்படியிருக்கலாகாது; ஒரு 
கிறிஸ்தவனும்‌ அப்படியிருக்கலாகாது. 

இந்த வசனத்தின்‌ முடிவில்‌, K]V “சண்டை பண்ணாதவனாயிருக்க” 
வேண்டும்‌ என்று உள்ளது.!? இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ 
“போராடுகிறவனாயிருக்கக்‌ கூடாது,” முன்கோபியாயிருக்கக்‌ கூடாது (காண்க 
தத்து 1:7). நாம்‌ சத்தியத்துக்காகப்‌ போராடத்தான்‌ வேண்டும்‌ (1 தீமோத்தேயு 
6:12; 2 தீமோத்தேயு 4:7; யூதா 3; 1 தெசலோனிக்கேயர்‌ 2:2), ஆகிலும்‌ நாம்‌ 
வாக்குவாதம்‌ செய்யும்‌ நபராய்‌ இருக்கக்‌ கூடாது. சில கிறிஸ்தவர்கள்‌ எங்கு 
சென்றாலும்‌ பிரச்சனைகளை சளெப்புறெவர்களாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
சண்டைகளை விதைப்பார்கள்‌; சந்தேகத்தையும்‌ விதைப்பார்கள்‌. நாம்‌ அவ்வாறு 
Dass ட 

சண்டைக்காரர்களாகவே வாக்குவாதம்‌ செய்பவர்களாகவோ 
இருப்பதற்குப்‌ பதில்‌, நாம்‌ பொறுமையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
“பொறுமை” என்று இங்கு சொல்லப்பட்டி ருப்பது மொழிபெயர்ப்பது கடினம்‌. 
இன்டர்லீனியர்‌ எனும்‌ எனது வேதாகமத்தில்‌, “சகித்துக்கொள்ளுகல்‌, ”!! 
என்றுள்ளது, அதாவது, சின்ன குறைகளை மேலோட்டமாய்‌ எடுத்துக்‌ கொள்வது. 
பிறகு இந்த வசனம்‌ சொல்லுகிறது, நாம்‌ “சமாதானம்‌ பண்ணுகிறவர்களாய்‌” 
இருக்க வேண்டும்‌ என்று சொல்லுகிறது, எப்போதும்‌ மற்றவர்களோடு 
சமாதானத்தை உண்டுபண்ணவும்‌ தேடவும்‌ செய்ய வேண்டும்‌. 

நாம்‌ விவாதித்துக்‌ கொண்டுள்ள குணாதிசயங்கள்‌ எதிர்மறை 
தகுதிகள்‌ மட்டுமல்ல (நாம்‌ சண்டை பண்ணக்கூடா அ என்று சொல்வதுபோல), 
அதேபோல்‌ நேர்மறைத்தகுதிகளையும்‌ குறிப்பிடுகிறது. நாம்‌ மக்களை நேசிக்கக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தருடைய சபையில்‌ ஒருவர்‌ மற்றவர்களுடன்‌ 
நேர்மறை உறவுமுறைகளை ஏற்படுத்திக்‌ கொள்ள முடியாவிட்டால்‌ 
மற்றவர்களை வழிநடத்த இயலாது. வசனம்‌ 2ல்‌ கூறப்படுகிற தகுதியாம்சத்தை 
கவனியுங்கள்‌: “உபசரிக்கிறவன்‌” கிரேக்க வார்த்தையில்‌ “உபசரிப்பு” என்பது 
“அந்நியர்களை நேசிக்றெவன்‌. ””” என்று அர்த்தப்படுகிறது பவுலின்‌ நாட்களில்‌ 
(சத்திரம்‌) தங்குமிடங்கள்‌ அதிக விலையுள்ளவைகளும்‌ பெரும்பாலும்‌ 
அழுக்கானவைகளுமாயிருந்தன. அந்த நாட்களில்‌, ஒரு நாடகத்தில்‌ ஒருவர்‌ 
மற்றவரைப்‌ பார்த்து கேட்டுறார்‌, “நீங்கள்‌ எங்கே தங்குவீர்கள்‌?” இரண்டாமவர்‌ 
சொன்னார்‌, “ஈக்கள்‌ கொஞ்சமாய்‌ இருக்குமிடத்தில்‌.” மேலும்‌ சத்திரங்கள்‌ 
பெரும்பாலும்‌ பாதுகாப்பில்லாமல்‌ இருக்கும்‌, விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு. 
வழிப்பயணிகளாய்ச்‌ செல்லும்‌ அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு 
கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ வீட்டின்‌ கதவுகளைத்‌ திறந்துவிட வேண்டியது 
அவசியமாயிருந்தது. 

அந்நிய கள்‌ என்பதை உங்கள்‌ மனதில்‌ குறித்துக்‌ கொள்ளுங்கள்‌. நாம்‌ 
அறிந்திருக்கிற ஜனங்களோடு மட்டுமே இருக்க விரும்புவதும்‌, நமக்கு அமைதி 
கிடைக்கும்‌ என்ற உணர்வைக்‌ கொடுக்கும்‌ கூட்டத்தோடு இருப்பதுமே நமது 
வழக்கம்‌. சபையில்‌ தலைமைத்துவப்‌ பொறுப்பில்‌ இருப்பவர்‌ எல்லாருடனும்‌ 


35 


நட்பாகப்‌ பழக வேண்டும்‌. வெளிப்பார்வையாளர்கள்‌ தங்களை வரவேற்பதை 
உணரத்தக்க வகையில்‌ ஒரு தலைமைத்துவப்‌ பொறுப்பில்‌ இருப்பவராக 
காணப்பட வேண்டும்‌, அவர்‌ புதிய அங்கத்தினர்களை ஊக்கமளித்து 
உற்சாகப்படுத்துவதில்‌ தனிகவனம்‌ செலுத்தும்‌ நபராக இருக்க வேண்டியது 
அவசியம்‌, சுருங்கச்‌ சொன்னால்‌ தலைமைத்துவத்தில்‌ இருப்பவர்‌ ஜனங்களை 
நேசிப்பவராக இருப்பது அவசியம்‌. நாமெல்லாருமே நம்மையே நீட்டி 
ஜனங்களை நேசிக்கவும்‌ அவர்களோடு ஒத்துபோகக்‌ கூடியவர்களாயும்‌ இருக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டியது நம்‌ முன்‌ வைக்கப்பட்டுள்ள சவால்‌. 


உங்கள்‌ முந்நுரிமையை சரிக்கட்ட ஏதுவாக நீங்கள்‌ 
உங்களை நீட்டுங்கள்‌ 
நமது அடுத்த சவால்‌ நமது முந்நுரிமைகளை சரி செய்வது தான்‌. ஊட கங்கள்‌ 
தொடர்ந்து சில கஊகசசளை விளம்பரப்படுத்தி, “இவைகள்தான்‌ வாழ்க்கையில்‌ 
முக்கியமானது””* 
கண்ணோட்டத்தைக்‌ கடந்து வளர்ந்துள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியடைந்த 


என்று தொடர்ந்து சொல்லிக்‌ கொண்டிருப்பர்‌. அந்தக்‌ 


ஆண்கள்‌ (பெண்களும்‌) நமக்குத்‌ தேவை. 

பண ஆசை இல்லாத மனுஷர்கள்‌ தேவை, ஆனால்‌ மாறாக அவர்கள்‌ 
சபையை நேசிக்றெவர்களாக இருக்க வேண்டும்‌. ஒரு பக்கம்‌ மூப்பர்‌ “பண 
ஆசை இல்லாதவராயிருக்க வேண்டும்‌” (வசனம்‌ 3).'* அதாவது “போராசை” 
இல்லாதவராயிருக்க வேண்டும்‌. உலகப்‌ பொருள்‌ அவருக்கு அதிக 
முக்கியமானதல்ல. மற்றொருபக்கம்‌, சபை அவருக்கு முக்கியமானது. வசனம்‌ 
5ல்‌ சொல்லப்படும்‌ வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: “தேவனுடைய சபையை 
விசாரிக்றெவன்‌. ” “சபையை விசாரித்தல்‌” எனும்‌ சொற்றொடர்‌ நல்ல சமாரியன்‌ 
காயப்பட்ட மனுஷனைக்‌ கொண்டு போய்‌ சத்திரத்தில்‌ சேர்த்து சத்திரத்தானிடம்‌ 





சொன்னபோது உபயோகித்த வார்த்தைகள்‌ இவை, “நீ இவனை விசாரித்துக்‌ 
கொள்‌; அதிகமாய்‌ ஏதாகிலும்‌ இவனுக்காக செலவழித்தால்‌, நான்‌ திரும்பி 
வரும்போது அதை உனக்குத்‌ தருவேன்‌” என்றான்‌ லூக்கா 10:35). இந்த 
வார்த்தைகள்‌ என்னவெல்லாம்‌ தேவையோ அவைகளை வழங்குவகைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றன. சபையை விசாரித்தல்‌ - அதுக்கு என்ன தேவையோ அவைகளைக்‌ 
கொடுத்து - விசாரிப்பதே தலைமைத்துவத்துக்கு தேவன்‌ கொண்டுள்ள 
நோக்கம்‌. 

மனப்பூர்வமாய்‌ கர்த்தருக்கு ஊழியஞ்செய்ய ஆயத்தமாயுள்ள ஆண்கள்‌ 
நமக்குத்‌ தேவை. “நல்ல வேலையை விரும்புகிறான்‌” என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌ 
(வசனம்‌ 1). நல்ல ஒரு பதவியைப்‌ பெற அவன்‌ விரும்புவதில்லை, நல்ல 
வேலையை (ஊழியத்தை) செய்ய விரும்புகிறான்‌. “வேலை” எனும்‌ வார்த்தை 
எர்ஜ்‌, என்பதிலிருந்து வந்தது. இதிலிருந்துதான்‌ ஆங்கிலத்தில்‌ “nergy” 
(“சக்தி”) என்னும்‌ வார்த்தையைப்‌ பெறுகிறோம்‌. தேவனுடைய ஊழியத்தில்‌ 
தங்களுடைய “சக்தியை” செலவிடும்‌ தனிநபர்கள்‌ நமக்குத்‌ தேவை. 

நாம்‌ சபையில்‌ அன்பு கொண்டுள்ளோம்‌ என்பதையும்‌ கர்த்தருக்கு 





ஊழியஞ்செய்ய மனவிருப்பமுள்ளவர்களாயிருக்கிறோம்‌ என்பதையும்‌ 
வெளிக்காட்ட ஒரு முக்யெமான வழி நாம்‌ முன்வந்து போதிப்பதுதான்‌. 
பவுல்‌ “போதக சமர்த்தனாக” ஒரு மூப்பர்‌ இருக்க வேண்டும்‌ என்று 


36 


சொன்னார்‌. இது அடிப்படைக்‌ தேவையான போதிக்கும்‌ திராணியை 
மட்டும்‌ குறிப்பிடவில்லை, மாறாக போதிக்க விருப்பமுள்ளவராகவும்‌, 
போதிப்பது எப்படி என்று கற்றுக்‌ கொள்ள மனவிருப்பம்‌ உள்ளவராகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. எபிரேயர்‌ 5:12 சொல்லுகிறது நாம்‌ எல்லாருமே 
போகதகராயிருக்க வேண்டியவர்கள்‌: “காலத்தைப்‌ பார்த்தால்‌ [எவ்வளவு 
காலம்‌ நீங்கள்‌ கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்‌ என்பதை ஆராய்ந்து பார்த்து] 
போதகார்களாயிருக்க வேண்டியவர்கள்‌.” ஆகிலும்‌, பகெெங்கமாச போதிக்றெ 
பணியை “போதக சமர்த்தனாய்‌” இருக்க வேண்டும்‌ எனும்‌ பதம்‌ குறிப்பதில்‌ 
லை என்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. ஒவ்வொரு தகப்பனும்‌ தனது 
பிள்ளைகளுக்கு போதிப்பது அவசியம்‌, நாம்‌ எல்லோருமே எதாவது ஒரு 
வகையில்‌ நமது விசுவாசத்தை மற்றவர்களுடன்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டியது 
அவசியம்‌. நீங்கள்‌ சபையில்‌ ஒரு ஆண்‌ அங்கத்தினராக இருப்பின்‌, நீங்கள்‌ 
போதிக்க ஏதுவாகக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதற்காக உங்களையே 
நீங்கள்‌ நீ-ட்‌-டு-ங்‌-க-ள்‌, இப்படியாக நீங்கள்‌ “போத சமர்த்தனாயிருக்க” 


இயலும்‌. 


நீங்கள்‌ ஒரு சிறந்த குடும்பஸ்தனாக 
இருக்க உங்களை நீங்களே நீட்டுங்கள்‌ 

பின்னணிப்‌ பாடத்தில்‌ மூப்பர்களுக்கென பிரத்தியேகமாய்ச்‌ 
சொல்லப்பட்ட தகுதியாம்சங்களில்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்‌ தேவை 
என்று கோரப்படாதவைகள்‌ (1) நூதன சீஷனாயிருக்கக்‌ கூடாது, மற்றும்‌ 
(2) மணமாகி விசுவாசமுள்ள பிள்ளைகளையுடை வர்களாயிருக்க வேண்டும்‌ 
என்பதைக்‌ கண்ணுற்றேன்‌. உங்களில்‌ அநேகர்‌ அநேக ஆண்டுகளாக 
கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்‌, உங்களில்‌ அநேகர்‌ திருமணமாகியிருக்கறீர்கள்‌ 
அல்லது ஒரு நாளில்‌ ஆகப்‌ போடறீர்கள்‌, ஆகையால்‌, என்னுடைய கடைசி 
அறிவுரைகள்‌ பெரும்பாலானோருக்கு, எல்லாருக்கும்‌ இல்லாவிட்டாலும்‌, 
நம்‌ ஆண்‌ அங்கத்தினர்களுக்கு பொருந்தும்‌: நீங்கள்‌ ஒரு சிறந்த குடும்ப 
மனிதராக மாற உங்களை நீங்களே நீட்டுங்கள்‌. நமது முன்னுரிமைகளை 
சரிக்கட்டுவகைக்குறித்து சற்று நேரத்துக்கு முன்‌ பேசினோம்‌. ஒரு மணமான 
கிறிஸ்தவனுக்கு, நல்ல புருஷனாக தகப்பனாக இருப்பகைக்‌ காட்டிலும்‌ அதிக 
முக்கியமான முன்னுரிமைகள்‌ வெகு சிலவே. 

சபையை விவரித்துக்காட்ட எண்ணற்ற உருவகங்கள்‌ அவை - ராஜ்யமாக, ஒரு 
சரீரமாக, ஒரு திராட்சைத்‌ தோட்டமாக, ஒரு மந்தையாக, மற்றும்‌ தேவனுடைய 
சேனையாக புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டி ருக்கின்றன. ஆயினும்‌, 
“குடும்பம்‌?” எனும்‌ பதத்தைக்‌ காட்டிலும்‌ அதிக அர்த்தமுடைய வேறு 
எந்தப்‌ பதமும்‌ பயன்படுத்தப்பட வில்லை. பவுல்‌ தமோத்தேயுவினிடத்தில்‌ 
மூப்பர்களுக்கான தகுதியாம்‌சங்களை கொடுப்பதினால்‌ “தேவனுடைய ௮8-47 லே 








நடக்க வேண்டிய வகையை” அவன்‌ அறிந்து கொள்வான்‌ என்று சொன்னார்‌ 
(1 தீமோத்தேயு 3:15; வலியுறுத்தல்‌ என்னுடையது; கலாத்தியர்‌ 6:10யும்‌ 
காண்க). இந்த வசனப்பகுதியில்‌, “வீடு” என்று மொழிபெயர்க்கப்பட்ட 
வார்த்தை குடும்பத்தைக்‌ குறிக்கும்‌ (ஒப்பீடுக வசனம்‌ 4). மூப்பர்களைக்குறித்து 
பவுல்‌, ஒருவன்‌ தேவனுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டுமாயின்‌ தன்‌ 








37 


சொந்தக்‌ குடும்பத்தில்‌ வழி நடத்த முதலில்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என 
குறிப்பிட்டார்‌. 

இந்த வசனப்பகுதி நாம்‌ புருஷர்களாக, தகப்பன்மார்களாக இருக்க 
அநேகப்‌ பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌ 
என்பதை வலியுறுத்துகிறது. உதாரணமாக, நமது குடும்பத்தின்‌ 27 
நாம்‌ கற்றுக்‌ கொள்வது அவசியம்‌. இந்தப்‌ பொறுப்பு மொழிபெயர்க்கப்பட்ட 





வார்த்தையான “நடத்துகிறவனாக” (அல்லது “நடத்தக்‌ கூடியவனாக”) இருக்க 
வேண்டும்‌ என்று வசனம்‌ 4 மற்றும்‌ 5ல்‌ சொல்லப்படுறெது:!” * 
குடும்பத்தை நன்றாய்‌ தடசத்துறெவனுமாயருகக வேண்டும்‌ ... (ஒருவன்‌ தன்‌ 
சொந்தக்‌ குடும்பத்தை 5௨தக அறியாதிருந்தால்‌, தேவனுடைய சபையை 
எப்படி விசாரிப்பான்‌?” (வலியுறுத்தல்‌ என்னுடையது). “நடத்துதல்‌” எனும்‌ 


கன்‌ சொந்தக்‌ 








வார்த்தை கிரேக்க மொழியில்‌ ஒரு தொகுப்பு வார்த்தை, அதன்‌ பொருள்‌ “முன்‌ 
நிற்குதல்‌. ”! ஒரு குடும்பத்துக்கு முன்‌ அதன்‌ நடத்துபவனாக நிறுத்தும்‌ நபர்‌ யார்‌? 
தேவன்‌ (எபேசியர்‌ 5:23; 6:4). கேள்வி இதுதான்‌, தேவன்‌ நம்மேல்‌ சுமத்தியுள்ள 
பொறுப்பை நாம்‌ ஏற்றுக்‌ கொண்டு மா? 
நமது மஸனைவிகக்கான பொறுப்புக்களை நாம்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? வசனம்‌ 2, மூப்பர்‌ “ஓரே மனைவியை உடைய 
புருஷனாக இருக்கவேண்டும்‌” என்று சொல்கிறது. இதன்‌ கோரிக்கை, ஒரு 
மூப்பர்‌ மனைவியை உடையவராக மற்றும்‌ ஒரே ஒரு மனைவியை உடையவராக 
இருக்க வேண்டும்‌ என்பதே. இந்த வார்த்தைகள்‌ இன்னும்‌ மேலான 
பொருளையுடையது என்று நான்‌ நம்புகிறேன்‌. NEB யில்‌ “நம்மை நடத்துபவர்‌ 
. தனது ஒரே மனைவிக்கு உண்மையுள்ளவராக ... இருக்க வேண்டும்‌” 
என்றுள்ளது. எபேசியர்‌ 5, ஒரு மனைவியையுடைய புருஷனாயிருப்பது 





என்பது எவற்றை உள்ளடக்குகிறது என்று கூறுகிறது: “புருஷர்களே, உங்கள்‌ 
மனைவிகளில்‌ ஏன்ட/க௯முங்கள்‌, அப்படியே கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்பு கூர்ந்து, 





தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌” (வசனங்கள்‌ 25, 27; வலியுறுத்தம்‌ 
என்னுடையது). 

நமது சன்ளைகஞக்கான பொறுப்புக்களை நாம்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? எபேசியர்‌ 6:4ல்‌ தகப்பன்மார்களுக்கு 
கொடுக்கப்பட்ட அறைகூவலுக்கு நாம்‌ நம்மில்‌ அநேகர்‌ பழக்கப்பட்டிருக்கிறோம்‌; 
“பிதாக்களே, நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கோபப்படுத்தாமல்‌, 
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ போதனையிலும்‌ அவர்களை வளர்ப்பீர்களாக.” 
அது பெரிய ஒரு அறைகூவல்‌, ஆனாலும்‌ நமது பாடக்கருத்து வசனம்‌ 
அதிலும்‌ பெரியது: “தன்‌ பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ 
கீழ்ப்படியப்பண்ணுகிறவனுமாயிருக்கவேண்டும்‌” (1 தீமோத்தேயு 3:4ஆ). 
RSV, “அவன்‌ தன்‌ பிள்ளைகளை கீழ்ப்படிதலும்‌ எல்லாவகையிலும்‌ 
மரியாதையுள்ளவர்களுமாய்வைத்திருக்க வேண்டும்‌? என்று 
சொல்லுகிறது. மற்றமொழிபெயர்ப்புகளிலும்‌ பொழிப்புரைகளிலும்‌ பிள்ளைகள்‌ 
கட்டுப்பாட்டிலும்‌ நல்‌ - நடத்தையிலும்‌ வளர்க்கப்படவேண்டும்‌ என்பதை 
வலியுறுத்துகிற பதங்களை பயன்படுத்துகின்றன (காண்க CEYV; Phillips; LB) 
எப்படிப்பட்ட அறைகூவல்‌ இது! பிதாக்களே உங்கள்‌ பிள்ளைகளுக்காக 
நேரத்தை ஒதுக்குங்கள்‌. எப்படி ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும்‌ என்று 
அறிந்து கொள்ள நேரத்தை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


38 


புருஷர்களாக மற்றும்‌ தகப்பன்மார்களாக கற்றுக்‌ கொள்ள வேண்டிய 
மற்றொரு பாடம்‌ என்னவென்றால்‌, தேவன்‌ கொடுத்த நமது அதிகாரத்தை 





குடும்பங்களிலே பயன்படுத்துவது சரியான வழியாக இருக்கிறது. வசனங்கள்‌ 4, 
5, ல்‌ KJV (“rule”) “ஆளுகிறவன்‌” என்றும்‌ மற்றும்‌ NASB (“manages”), “நிர்வாகம்‌ 
பண்ணுகிறவன்‌”” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருப்பவை உறவுமுறை 
சும்பந்தத்தில்‌ பேசுகிறது. நரம்‌ காச இஞுக்கியறோம்‌ என்பதைப்‌ பொறுத்து 
மற்றவர்கள்‌ நம்முடைய தலைமைத்துவத்தைப்‌ பின்பற்றுவார்கள்‌ - ஏனெனில்‌ 
நாம்‌ அவர்களோடு நல்ல நட்புறவைக்‌ கொண்டுள்ளோம்‌. 

நம்மில்‌ தகப்பன்மார்களாக, புருஷர்களாக இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு 
நாளும்‌ புருஷர்களாக தகப்பன்மார்களாக இருக்க ஏதுவான முறையில்‌ நம்மை 
நாமே நீ-ட்‌-டு-வோ-மா-க. பவுல்‌ சொன்னபடி, நமது வீட்டாரில்‌ நாம்‌ கவனம்‌ 





செலுத்த முடியாமல்போனால்‌, தேவனுடைய குடும்பத்தை நாம்‌ எப்படி 
கவனமாக விசாரிக்க உதவி செய்யக்‌ கூடும்‌? 


முடிவுரை 

நம்முடைய பாடத்தின்‌ சாராம்ஸம்‌ பின்வருமாறு குறிப்பிடப்படலாம்‌: 
ஒவ்வொரு நாளும்‌ கிஸ்துவைப்‌ போலிருக்க உங்களை நீங்களே நீட்டுங்கள்‌. 
கிறிஸ்தவ ஒழுக்கங்கள்‌ அனைத்தும்‌ இயேசுவுக்குள்‌ அடங்கஇயிருக்கிறது, 
“ஓரே மனைவியையுடைய புருஷன்‌” எனும்‌ தகுதியாம்சம்‌ கூட. கிறிஸ்து 
சபையாகிய, ஓரே மணவாட்டிக்கு மணவாளன்‌ - மற்றும்‌ அவர்‌ ஒரு புருஷன்‌ 
எப்படியிருக்க வேண்டுமென்று நமக்குக்‌ காட்டுகிறார்‌. முடிவில்‌, ஆவிக்குரிய 
வளர்ச்சி என்பது இயேசுவைப்‌ போலாவது. எபேசியர்‌ 4:15ல்‌ சொல்லப்பட்ட 
அறைகூவலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்‌: “தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ 
எல்லாவற்றிலேயும்‌ வளருகிறவர்களாயிருப்போம்‌. ” 

ஜெபிப்போமாக: 


பரலோகத்திலிருக்கிற எங்கள்‌ பிதாவே, இங்கு கூடியிருக்கிற ஆண்கள்‌ 
மற்றும்‌ பையன்களின்‌ சார்பில்‌ உம்மிடத்தில்‌ வருகிறேன்‌. உம்முடைய 
ஆவிக்குரிய ராஜ்யத்தில்‌ ஆண்கள்தான்‌ தலைமைத்துவப்‌ பொறுப்பை 
வகிக்கும்படி ஏன்‌ கூறினீர்‌ என்று எங்களுக்குத்‌ தெரியாது, ஆகிலும்‌ 
நாங்கள்‌ அந்த அறைகூவலையும்‌ பொறுப்பையும்‌ ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌. 
உம்முடைய உதவியில்லாமல்‌ நாங்கள்‌ அந்த சவாலை சந்திக்கவோ இந்த 
கொடுக்கப்பட்ட பொறுப்புக்களை நிறைவேற்றவோ முடியாது என்று 
நாங்கள்‌ அறிந்திருக்கிறோம்‌. எங்கள்‌ குறைவுகளையும்‌ குற்றங்களையும்‌ 
நாங்கள்‌ அறிந்திருக்கிறோம்‌, எனவே கர்த்தாவே எங்களுக்கு உதவும்‌. நாங்கள்‌ 
எப்படியிருக்க வேண்டும்‌ என்பதை அறிந்துகொள்ள உதவும்படி எங்களுக்கு 
1 தீமோத்தேயு 3 மற்றும்‌ வேறு வசனப்பகுதிகளைக்‌ கொடுத்திருப்பதற்காக 
உமக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள்‌ வளர உதவி செய்யும்‌; நாங்கள்‌ 
முழுமையடைய உதவும்‌. எங்களை வழிநடத்தும்‌, பெலப்படுத்தும்‌, 
ஊக்கப்படுத்தும்‌. நாங்கள்‌ இருக்க வேண்டிய முறைப்படி இருக்க 
உதவிசெய்யும்‌, அதினால்‌ நாங்கள்‌ முறைப்படி உமக்கு ஊழியஞ்செய்யக்‌ 
கூடும்‌. எங்களுடைய கடந்த கால பாவங்களை மன்னித்தருளும்‌, எதிர்வரும்‌ 
நாட்களில்‌ எங்களுடன்‌ இருந்தருளும்‌. இயேசுவின்‌ நாமத்தில்‌, ஆமேன்‌. 


39 


குறிப்புகள்‌ 

நீங்கள்‌ இந்தப்‌ பிரசங்கத்தை கிறிஸ்துவினிடத்தில்‌ வரும்படி அழைப்புக்‌ 
கொடுத்து முடிப்பீர்களானால்‌, ஒரு ஆணே பெண்ணோ தேவனுடைய 
பிள்ளையாகிற வரைக்கும்‌ சபை அந்த நபரை பயன்படுத்த முடியாது என்பதை 
கவனிக்கவும்‌. அவர்கள்‌ ஆவியினாலும்‌ ஜலத்தினாலும்‌ பிறக்க வேண்டும்‌ 
(யோவான்‌ 3:5), மனங்குத்தப்பட்ட ஒரு விசுவாசியாய்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட வேண்டும்‌ (நடபடிகள்‌ 2:38) என்பதைக்‌ கவனியுங்கள்‌. கர்த்தருக்கு 
விசுவாசமாயிராதவர்களை அவர்‌ தாம்‌ விரும்புகிற பணிக்கு பயன்படுத்த 
இயலாது என்பதையும்‌ கவனிக்கவும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ மீட்கப்பட 
ஊக்கமளியுங்கள்‌ (கலாத்தியர்‌ 6:1; நடபடிகள்‌ 8:22; யாக்கோபு 5:16). 


குறிப்புகள்‌ 

Gene A. Getz, The Measure of a Man (Ventura, Calif.: Regal Books, 1974). 2KJV 
பழைய ஆங்கிலத்தில்‌ “008101” என்று பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. “ஓர்கோ, 
எனும்‌ வார்த்தை, பவுலின்‌ நாட்களில்‌ பொதுவாக பயன்படுத்தப்‌ பட்டது, 
புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள சில தடவைகளில்‌ இதுவும்‌ ஒன்று. “772 
Analytical Greek Lexicon (London: Samuel Bagster & Sons, Lid., 1971), 291. °Ibid. “ஒரு 
கிறிஸ்தவ மனிதன்‌ தன்னால்‌ ஆனமட்டும்‌ தனது குணாதிசயங்களை வளர்த்துக்‌ 
கொள்கிறான்‌, ஆனாலும்‌ அவன்‌ மூப்பராகும்‌ தகுதியைப்‌ பெற்றுவிட்டான்‌ என்று 
உறுதியளிக்கப்படுவதில்லை; ஆகிலும்‌ கர்த்தருடைய காரியத்துக்காக மிகப்பெரிய 
உதவியை செலுத்தத்தக்க பொறுப்புமிக்கவனாயிருப்பான்‌. Neophyte என்பது 1120 
(“புதிய”) மற்றும்‌ 0/௦ (வளரும்‌ செடியைக்குறிக்கும்‌). (7772 Analytical Greek Lexicon, 276, 
431.) “7, W. Roberts, Letters to Timothy, The Living Word series (Austin, Tex.: R. B. Sweet Co., 
1964), 28. °The Analytical Greek Lexicon, 238. 194157 பயன்படுத்திய கிரேக்க வசனப்பகுதி 
“சண்டை பண்ணாதவன்‌” எனும்‌ கூடுதல்‌ வார்த்தை மொழிபெயர்ப்பாளர்களால்‌ இங்கே 
பயன்படுத்தப்‌ பட்டது. 

"Alfred Marshall, The Interlinear Greek-English New Testament, 2d ed. (London: 
Samuel Bagster & Sons, Lid., 1958), 824. 12Philoxenia என்பது hile என்பதன்‌ தொகுப்பு 
வார்த்தை [“அன்பு”] மற்றும்‌ 221௦8 [“அந்நியா்‌”]. (Vine, 312.) Aristophanes The Frogs. 
உங்கள்‌ சமுதாயத்தில்‌, “இது சிறப்பானது” அல்லது “அதில்‌ இன்னும்‌ அதிகமாய்‌” 
போன்ற நெருக்கடியான சூழலுக்கு மூல காரணம்‌ என்ன? அது ஒருவேளை குடும்ப 
உறுப்பினர்கள்‌ அல்லது அடுத்த வீட்டு அயலகத்தாரிடமிருந்து வந்திருக்கலாம்‌. KJV 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இரண்டு கூடுதல்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டுள்ளனர்‌, அதன்‌ 
பொருள்‌ “கீழ்த்தரமான ஆதாய ஆசையில்லாதவன்‌” [நேர்மையற்ற வழியில்‌ பெறுவது]. 
KIV மொழிபெயர்ப்பாளர்கள்‌ “இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவன்‌” என்பதைத்தான்‌ 
கொண்டுள்ளனர்‌. '*இது ஒருவன்‌ கொஞ்சத்தில்‌ உண்மையுள்ளவனாயிருந்தால்‌, 
அநேகத்தின்மேல்‌ அதிகாரியாக வைக்கப்படுவான்‌ என்பதுடன்‌ தொடர்புடையது 





(காண்க மத்தேயு 25:21, 23). KV யில்‌ “ஆளுகிறவன்‌” (ரயி) மற்றும்‌ “ஆளுதல்‌” (01௦) 
என்றிருக்கிறது. “ய” எனும்‌ வார்த்தை “எஜமானனாக ஒன்றின்மேல்‌ அதிகாரஞ்‌ 
செலுத்துதலை” பொருள்படுத்தும்‌, ஆகிலும்‌ இந்த வார்த்தைக்கான கிரேக்கப்‌ பதம்‌ 
இப்படிப்‌ பொருளில்‌ பேசுவதில்லை. '*P70ந5(6ர்‌ தொகுப்பாக றா௦5 (“முன்பாக”) மற்றும்‌ 
histemi (“நிற்கும்படி”). (Vine, 540.) “இந்த புருஷர்களின்‌ தலைமைத்துவமும்‌ அவர்களுடைய 


40 


மனைவி மற்றும்‌ பிள்ளைகளோடும்‌ கொண்டுள்ள உறவுமுறையும்‌ சமுதாயத்துக்கு 
சமுதாயம்‌ சில வேளைகளில்‌ வேறுபடும்‌. தகப்பனார்களாகவோ மூப்பர்களாகவோ, 
நினைத்துப்பாராத கழ்ப்படிதலை தங்களின்‌ தலைமைத்துவத்துக்கு கழ்‌ உள்ளவர்களிடம்‌ 
எதிர்பார்ப்பதும்‌ அவர்களுடைய ஆசைகளைக்‌ குறித்து அக்கறையின்றி இருக்கிறதுமான 
சார்வாதிகாரப்போக்கு இருக்கலாகாது (காண்க 1 பேதுரு 5:3). இந்தப்‌ பத்தியை நீங்கள்‌ 
விஸ்தாரமாக்கி நீங்கள்‌ வாழுகிற சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்துங்கள்‌. 


41 


3 
தவை: ம்ப்ப்பனின்‌ 
இருதயங்கள்‌ 


(எசேக்கியேல்‌ 3451-6] 


அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, யாரோ ஒருவர்‌ எனக்கும்‌ என்‌ 
மனைவிக்கும்‌ துருக்கி மற்றும்‌ கிரேக்க நாடுகளுக்குச்‌ சுற்றுலாச்‌ செல்ல 
எங்களுக்கு பணம்‌ கொடுத்திருந்தார்‌. நாங்கள்‌ அந்தப்‌ பயணத்தில்‌ இருக்கையில்‌, 
பயணித்துக்‌ கொண்டிருந்த ஒரு மனுஷன்‌ இன்னொரு மனுஷனைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டார்‌, “இரவு உணவில்‌ நாம்‌ சாப்பிட்ட இறைச்சி என்ன இறைச்சி” என்று 
கேட்டார்‌. அதற்கு அடுத்தவர்‌, “எனக்குத்‌ தெரியவில்லை, ஆனால்‌ அது மோ-௪ 
மா-ன-து அல்ல” என்றார்‌. எங்கள்‌ பயணத்தின்போது நாங்கள்‌ கொஞ்சம்‌ மீன்‌, 
கொஞ்சம்‌ கோழி, கொஞ்சம்‌ மாட்டுக்கறி, ஆனால்‌ அதிகமாக ஆட்டுக்கறி 
சாப்பிட்டோம்‌. அந்த நாடுகளில்‌ ஜனங்கள்‌ அதிகமாக செம்மறியாடுகளைத்தான்‌ 
வளர்க்கிறார்கள்‌. வேதாகம காலங்களில்‌ குறிப்பிடப்பட்ட பகுதிகளில்‌ 
ஆடுகளைத்தான்‌ வளர்த்தார்கள்‌ என்பது உண்மை. சாலொமோனின்‌ 
தேவாலயம்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது, 120,000 செம்மரியாடுகள்‌ பலி 
செலுத்தப்பட்டன (2 நாளாகமம்‌ 7:5). எனவே ஆடு மற்றும்‌ ஆடு சம்பந்தப்பட்ட 
காரியங்களும்‌ வசனங்களில்‌ பிரசித்தமாய்‌ பேசப்படுவது இயல்புதான்‌. 

ஆடுகளைக்‌ குறித்து வேதத்தில்‌ பேசப்படும்‌ வசனங்கள்‌ எத்தனை 
எனும்‌ ஆராய்ச்சியில்‌ இறங்கினேன்‌. 187 முறை ஆடுகளையும்‌, 191 முறை 
மந்தைகளையும்‌, 83 முறை ஆட்டு மேய்ப்பர்களைக்‌ குறித்தும்‌ - மொத்தம்‌ 461 
முறை K]V குறிப்புகளில்‌ - பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவைகளில்‌ ஆடுகளைப்‌ 
போவஷிப்பதையும்‌ ஆடுகளைப்‌ பராமரிப்பதைக்‌ குறித்தும்‌ பேசப்படும்‌ 
வசனங்கள்‌ சேர்க்கப்படவில்லை. வேதாகம எழுத்தாளர்களும்‌ பேச்சாளர்களும்‌ 
ஆடுகளையும்‌ மேய்ப்பர்களையும்‌ உருவகப்படுத்தியள்ளனர்‌ ஏனெனில்‌ 
ஜனங்கள்‌ அவைகளைத்தான்‌ புரிந்து கொள்ள முடிந்தது. இது டெக்ஸாஸில்‌ 
கால்‌ நடைகளை பயன்படுத்தி பேசுவதோடு ஒப்பிடலாம்‌. டெக்ஸாஸில்‌ வாழும்‌ 
அநேக மக்களுக்கு கால்நடைகளைக்‌ குறித்த அடிப்படை புரிந்து கொள்ளுதல்‌ 
இருக்கிறது. 

இருப்பினும்‌, வேதாகம உதாரணங்களில்‌ ஆடுகளை அடிக்கடி 
பயன்படுத்துவதற்கு மற்றோரு காரணமும்‌ உண்டு - அது ஆட்டின்‌ இயல்பு. 
ஆடுகளின்‌ குணாதிசயங்களை சாரம்ஸமாக குறிப்பிட ஆங்கில எழுத்தான 
“5”. எனும்‌ எழுத்தில்‌ துவங்கும்‌ மூன்று வார்த்தைகள்‌ குறிப்பிடுகின்றன 
என்று சொல்லப்படுவகைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. முதல்‌ இரண்டும்‌ எதிர்‌ மறை, 
மூன்றாவது நேர்மறை. 





42 


உ Weak. ஆடுகள்‌ பாதுகாப்பற்றவைகளாக உள்ளன. காட்டாடுகள்‌ பாறை 
இடுக்குகளில்‌ போய்‌ ஒளிந்துக்‌ கொள்ளக்‌ கூடும்‌, ஆனால்‌ மனித வளர்ப்பு 
அடுகளுக்கு இயற்கை பாதுகாப்பு இல்லை. அவைகளால்‌ வேகமாக 
ஓடவும்‌ இயலாது. அவைகளுக்கு தாக்கக்கூடிய குளம்புகளும்‌ அல்லது 
கொம்புகளும்‌ இல்லை. அவைகள்‌ காட்டு மிருகங்களுக்கு மிக எளிதாகக்‌ 
கிடைக்கும்‌ வேட்டை உணவுகள்‌ (ஏசாயா 13:14; 1 சாமுவேல்‌ 17:34). 
ஆமென்‌ பாதுகா. வேண்டி யை (காண்க மீகா 5:8). 

உ Wanderers. ஆடுகள்‌ நோக்கத்தோடு சுற்றித்‌ இரிவதில்லை - ஒருமுறை 
அப்படி திசை மாறிப்போய்விடுமானால்‌, பெரும்பாலும்‌ அவைகள்‌ 
திரும்பிவர வழி அறியாது (காண்க ஏசாயா 58:6; சங்கீதம்‌ 119:1776). 
ஒரு குதிரையோ அல்லது மாடோ தனது வீட்டை கண்டுபிடித்து 
விடும்‌, ஆனால்‌ ஆடுகளால்‌ முடியாது. ஆடுகள்‌ வழிகாட்டப்பட 
வேண்டியவை. 

» Worthwhile. அநேக ஜனங்களின்‌ வாழ்வாதாரம்‌ அதிகமாக ஆடுகளையே 
நம்பியிருந்தது. ஆடுகள்‌ ஆடைகளுக்கான கம்பளி நூலைக்‌ 
கொடுக்கிறது (யோபு 31:20) மற்றும்‌ சாப்பிட உணவாக பயன்படுகிறது. 
தாய்‌ஆடு தொடர்ந்து குட்டிகளை ஈன்று கொண்டிருந்தது. ஒரு 
மனிதனுடைய சொத்து அவன்‌ எத்தனை ஆடுகளை வைத்துள்ளான்‌ 
என்பதைப்‌ பொறுத்தே அளவிடப்பட்டது. உதாரணமாக யோபு 14,000 
ஆடுகளைக்‌ கொண்டிருந்தான்‌ (யோபு 42:12). 





ஆடுகளையும்‌ மேய்ப்பார்களையும்‌ குறித்த வேத வாக்கிய போதனைகளைப்‌ 
பார்ப்போம்‌. குறிப்பிட்ட சில கோட்பாடுகளை நிலைநிறுத்த பழைய ஏற்பாட்டு 
ஆராய்ச்சியுடன்‌ நாம்‌ துவங்குவோம்‌. 


ஆடு மற்றும்‌ மேய்ப்பார்களைக்‌ குறித்த 
பழைய ஏற்பாட்டுப்‌ போதனை 


பிரதான மேய்ப்பனும்‌ “அவருக்குக்‌ கமான மேய்ப்பர்களும்‌” 

பழைய ஏற்பாட்டில்‌, தேவன்‌ பிரதான மேய்ப்பராக காட்டப்படுகிறார்‌. 
அவருடைய ஜனங்கள்‌ அவருடைய மந்தையாக காட்டப்படுகிறார்கள்‌. சங்கீதம்‌ 
80:1ல்‌ தேவன்‌ “இஸ்ரவேலின்‌ மேய்ப்பனானவர்‌” என்று குறிப்பிடப்படுகிறார்‌. 
இது போல தேவனைக்குறிப்பிட அநேக சங்கீதங்களில்‌ இந்தப்‌ பதம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது (சங்கதம்‌ 78:52; 79:13; 95:7; 100:3). மிக நன்றாக அறிந்த 
பகுதி சங்கதம்‌ 23, அது “கர்த்தர்‌ என்‌ மேய்ப்பராயிருக்கிறார்‌” என்று துவங்குகிறது 
(வசனம்‌ 1). எழுச்சியூட்டும்‌ மற்றொரு வசனம்‌ ஏசாயா 40: “மேய்ப்பனைப்‌ போல 
தமது மந்தையை மேய்ப்பார்‌; ஆட்டுக்குட்டிகளைத்‌ தமது புயத்தினால்‌ சேர்த்து, 
தமது மடியிலே சுமந்து, கறவலாடுகளை மெதுவாய்‌ நடத்துவார்‌” (வசனம்‌ 11).! 

தேவன்‌ தமக்குக்‌ “கீழான மேய்ப்பர்களையும்‌”” நியமித்திருக்றொர்‌: 
அவரது மந்தையை போஷித்து, பராமரித்து, காத்துக்‌ கொள்கிற மனுஷர்களை 
நியமித்திருக்றொர்‌. இந்தக்‌ கடமையை, முதலில்‌ ஆசாரியர்களுக்கும்‌ தீர்க்க 
தரிசிகளுக்கும்‌ கொடுக்கப்பட்டதாக நாம்‌ நினைக்கலாம்‌; ஆனால்‌ இராஜாக்களும்‌ 
வேறு சில தலைமைப்‌ பொறுப்பு வகித்தவர்களும்‌ கூட மேய்ப்பர்கள்‌ 





43 


எனப்பட்டனர்‌. ஏசாயா 638:11ல்‌ தேவனுடைய ஜனங்களின்‌ மேய்ப்பரோடு 
மோசேயும்‌ இணைக்கப்பட்டிருந்தார்‌. தாவீது ராஜா அவருடைய பிரஜைகளை 
தமது மந்தையாக பாவித்தார்‌ (2 சாமுவேல்‌ 24:17; 1 நாளாகமம்‌ 21:17). தேவன்‌ 
அந்நியநாட்டு ராஜாவாகிய, கோரேலையும்‌ தமது மேய்ப்பனாகக்‌ குறிப்பிட்டார்‌ 
(ஏசாயா 44:28). மற்ற ஜனங்கள்‌ மீது பொறுப்பேற்கும்‌ பதவியளிக்கப்பட்ட 
ஒருவன்‌, மேய்ப்பானாகக்‌ கருதப்பட்டான்‌. 


மேய்ப்பனில்லாத ஆடுகள்‌ 

ஆடுகள்‌ பெலவீனமுள்ளவைகளும்‌ பாதுகாப்பற்ற 
வைகளுமாயிருக்கிறபடியால்‌, மேய்ப்பனில்லாத ஆடுகள்‌ 
போவஷிக்கப்படாமலும்‌, பாதுகாக்கப்படாமலும்‌, பரிதபிக்கப்படத்தக்க வகையில்‌ 
விடப்படலாம்‌. ஜனங்கள்‌ சரியான தலைமைத்துவத்தைக்‌ கொண்டிராத 





போது, அவர்கள்‌ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்‌ போலிருப்பார்கள்‌. 
மோசேயின்‌ வலது கரமாக யோசுவா நியமிக்கப்பட்டான்‌, அதினால்‌ “ஜனங்கள்‌ 
மேய்ப்பனில்லாத ஆடுகளாக விடப்படமாட்டார்கள்‌” (எண்ணாகமம்‌ 
27:17). ஆகாப்‌ ராஜாவின்‌ மரணம்‌ பின்வரும்‌ வார்த்தைகளால்‌ தீர்க்க 
தரிசனமாக சொல்லப்பட்டது: “இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ இல்லாத 
ஆடுகளைப்போல, மலைகளிலே சிதறப்பட்ட தைக்‌ கண்டேன்‌” (1 இராஜாக்கள்‌ 
22:17ஆ; காண்க 2 நாளாகமம்‌ 18:15, 16). 

பழைய ஏற்பாட்டில்‌ அதிகப்பட்சமானது தேவனுக்குக்கழான 
மேய்ப்பர்களின்‌ தோல்வியையே கொண்டிருந்தது என்பது வருந்தத்தக்கது. 
எரேமியா எழுதினார்‌, 


“என்‌ ஜனங்கள்‌ காணமற்போன ஆடுகள்‌, அவர்களுடைய மேய்ப்பர்கள்‌ 
அவர்களைச்‌ சிதறப்பண்ணி, ... அலய விட்டார்கள்‌” (எரேமியா 
20:6௮). 


மேய்ப்பர்கள்‌ மிருககுணமுள்ளவர்களாகி, கர்த்தரைத்‌ தேடாமற்‌ 
போனார்கள்‌; ஆகையால்‌, அவர்கள்‌ காரியம்‌ வாய்க்காமற்போய்‌, 
அவர்கள்‌ மந்தையெல்லாம்‌ சிதறடிக்கப்பட்டது (எரேமியா 10:21). 
மோசமான தலைமைத்துவத்தால்‌, ஆடுகள்‌ கவனிக்கப்படாமல்‌ 
பாதுகாப்பு இல்லாமல்‌ போயின. அவைகள்‌ சிதறடிக்கப்பட்டு 
விலங்குகளைப்பட்சிக்கிறவைகளுக்கு இலகுவான இரையாகிப்‌ போயின. 


கர்த்தருடைய மந்தை சிறைபட்டுப்‌ போனது ... (எரேமியா 13:17). 
“இஸ்ரவேல்‌ சிதறிப்போன ஆடு” (எரேமியா 50:17௮அ). 


ஜனங்கள்‌ ஆடுகளைப்போலச்‌ சிதறி, மேய்ப்பனில்லாததினால்‌ 
சிறுமைப்பட்டார்கள்‌ (சகரியா 10:2). 
தேவன்‌ இதைப்பற்றி எப்படி உணர்ந்தார்‌? (இவைகள்‌ அவருடைய ஆடுகள்‌ 
என்பதை மனதில்‌ வையுங்கள்‌.) ஏரேமியா 13:20ஆ வில்‌ அவருக்குக்‌ கீழான - 
மேய்ப்பர்களிடம்‌ ஒரு ஆராயும்படியான கேள்விகேட்கப்பட்டது: “உனக்குக்‌ 


கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும்‌, உன்‌ மகிமையான ஆட்டுக்கிடையும்‌ எங்கே?” 


44 


கீழான - மேய்ப்பர்கள்‌ அவருடைய மந்தையை புறக்கணித்தபோது, தேவன்‌ 
அவர்களைக்‌ கடினமாய்க்‌ கடிந்துகொண்டார்‌: 


“என்‌ மேய்ச்சலின்‌ ஆடுகளைக்‌ கெடுத்துச்‌ சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு 
ஐயோ! என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரேமியா 23:1). 


“மேய்ப்பருக்கு விரோதமாக என்‌ கோபம்‌ மூண்டது ...” (சகரியா 10:3). 


பழைய ஏற்பாட்டு வசனப்பகுதிகளில்‌ ஒன்று கமான மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ 
கடமையைச்‌ செய்யத்தவறினபடியால்‌ ஒரு அதிரடியான வசனமாக எசேக்கியேல்‌ 
34 பேசுகிறது: 


கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: “மனுபுத்திரனே, 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு விரோதமாகத்தர்க்கதரிசனம்‌ உரை; நீ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, அவர்களோடே சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌: “கர்த்தராகிய ஆண்டவர்‌ மேய்ப்பருக்குச்‌ சொல்லுகிறார்‌; 
தங்களையே மேய்க்கிற “இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர்‌ 
அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும்‌. நீங்கள்‌ நெய்யைச்‌ சாப்பிட்டு, 
ஆட்டுமயிரை உடுப்பாக்கிக்‌ கொள்ளுகிறீர்கள்‌; கொழுத்ததை அடி க்கிறீர்கள்‌; 
மந்தையையோ மேய்க்காமல்‌ போகிறீர்கள்‌. நீங்கள்‌ பலவீனமானவைகளை 
பலப்படுத்தாமலும்‌, நசல்‌ கொண்டவைகளைக்‌ குணமாக்காமலும்‌, எலும்பு 
முறிந்தவைகளைக்‌ காயங்கட்டாமலும்‌, துரத்துண்டவைகளைத்‌ 
திருப்பிக்‌ கொண்டு வராமலும்‌, காணமற்போனவைகளைக்‌ தேடாமலும்‌ 
போய்‌, பலாத்காரமும்‌ கடூரமுமாய்‌ அவைகளை ஆண்டீர்கள்‌. 
மேய்ப்பன்‌ இல்லாததினால்‌ அவைகள்‌ சிதறுண்டு போயின. சிதறுண்டு 
போனவைகள்‌ காட்டு மிருகங்களுக்கெல்லாம்‌ இரையாயின. என்‌ ஆடுகள்‌ 
சகல மலைகளிலும்‌ உயரமான சகல மேடுகளிலும்‌ அலைப்புண்டு, பூமியின்‌ 
மீதெங்கும்‌ என்‌ ஆடுகள்‌ சிதறித்திரிகிறது: விசாரிக்கிறவனுமில்லை, 
தேடுகிறவனுமில்லை” * ”” (வசனங்கள்‌ 1-6). 


இந்தப்‌ வசனப்பகுதி மேய்ப்பர்களின்‌ கடமைகளைக்‌ குறிப்பிடுகிறது. 
மேய்ப்பர்கள்‌ ஆடுகளைப்‌ போஷித்து, வியாதிப்பட்டவைகளுக்கும்‌ காயம்‌ 
பட்டவைகளுக்கும்‌ உதவி செய்ய வேண்டும்‌. காணமல்‌ போனவைகளைத்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. அவர்கள்‌ மந்தையைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 
எப்படியிருப்பினும்‌, எசேக்கியேலினால்‌ விவரிக்கப்பட்ட ஆவிக்குரிய 
மேய்ப்பர்கள்‌ தங்களுடைய பொறுப்புக்களை நிறைவேற்றவில்லை. அதன்‌ 
விளைவு வசனம்‌ 8ல்‌ விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது: “மேய்ப்பன்‌ இல்லாததினால்‌ 
என்‌ ஆடுகள்‌ சூறையாகி, என்‌ ஆடுகள்‌ காட்டு மிருகங்களுக்கெல்லாம்‌ 
இரையாய்ப்‌ போயின.” வசனம்‌ 9 மற்றும்‌ 10 தங்கள்‌ வேலையைச்‌ செய்யாத 
கீழான - மேய்ப்பர்களின்‌ முடிவைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது: 


“ஆகையால்‌, மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌, “இதோ, நான்‌ மேய்ப்பருக்கு 
விரோதமாக வந்து, என்‌ ஆடுகளை அவர்கள்‌ கையிலே கேட்டு, மேய்ப்பர்‌ 
இனித்‌ தங்களையே மேய்க்காதபடி, மந்தையை மேய்க்கும்‌ தொழிலை 


45 


விட்டு அவர்களை விலக்கி, என்‌ ஆடுகள்‌ அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி, 
அவைகளை அவர்கள்‌ வாய்க்குத்‌ தப்பப்‌ பண்ணுவேன்‌ என்று 
சொல்லு.”  ” 


தொடர்ந்து வரும்‌ வசனங்களில்‌. தேவன்‌ தமது மந்தைக்காக கவனம்‌ 
செலுத்துவார்‌ என்று சொல்லுகிறார்‌; கீழான - மேய்ப்பர்கள்‌ செய்யாதிருந்தவைகள்‌ 
அனைத்தையும்‌ அவர்‌ செய்வார்‌. இது பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலையாகி ஜனங்கள்‌ வருவதையும்‌ புதிய தலைமைத்துவம்‌ நெகேமியா 
தேசாதிபதியாகவும்‌ எஸ்றா ஆவிக்குரிய தலைவனாகவும்‌ நியமிக்கப்படுவதையும்‌ 
குறிப்பிடுவதாகக்‌ காணுகிறது. இந்த வசனப்பகுதி, நல்ல மேய்ப்பனாகிய 
இயேசு வருவதையும்‌ முன்னோக்கி இருந்தது. வசனங்கள்‌ 24 மற்றும்‌ 25ல்‌ நாம்‌ 
வாசிக்கிறோம்‌, “கர்த்தராகிய நான்‌ அவர்களுக்குத்‌ தேவனாக இருப்பேன்‌, என்‌ 
தாசனாகிய தாவீது அவர்கள்‌ நடுவில்‌ அதிபதியாயிருப்பார்‌; கர்த்தராகிய நான்‌ 
இதைச்‌ சொன்னேன்‌. நான்‌ அவர்களோடே சமாதான உடன்படிக்கைசெய்து, 
துஷ்ட மிருகங்களை தேசத்தில்‌ இராதபடிக்கு ஒழியப்‌ பண்ணுவேன்‌, அவர்கள்‌ 
சுகமாய்‌ வனாந்தரத்தில்‌ தாபரித்து காடுகளில்‌ நித்திரைபண்ணுவார்கள்‌ ... .” 

பழைய ஏற்பாடு முடிவிற்கு வரும்போது ஆட்டைப்பற்றியும்‌ 
மேய்ப்பனைப்‌ பற்றியுமான கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுறெது. 
தீர்க்கதரிசிகள்‌, மந்தையில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌ மறுபடியும்‌ மந்தையில்‌ 
கூட்டிச்‌ சேர்க்கப்படுவார்கள்‌ என்று முன்னுரைத்தார்கள்‌ (மீகா 2:12; எரேமியா 





23:3) மற்றும்‌ புதிய மேய்ப்பர்கள்‌ நியமிக்கப்படுவார்கள்‌ - அவர்கள்‌ ஆடுகளை 
மேய்க்கத்‌ தக்கவர்களாயிருப்பார்கள்‌ (எரேமியா 23:4). இது சம்பந்தமாக 
எரேமியா 3:15 கவனிக்கப்படத்தக்கது: “உங்களுக்கு என்‌ இருதயத்துக்கு ஏற்ற 
மேய்ப்பர்களைக்‌ கொடுப்பேன்‌, அவர்கள்‌ உங்களை அறிவோடும்‌ புத்தியோடும்‌ 
மேய்ப்பர்கள்‌. ” 





ஆடுகள்‌ மற்றும்‌ மேய்ப்பர்களைக்‌ குறித்து 
புதிய ஏற்பாட்டுப்‌ போதனை 


நல்ல மேய்ப்பன்‌ 

வருகிறவராயிருந்த நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவைக்‌ குறித்த 
போதனையில்‌ பழைய ஏற்பாட்டுக்கும்‌ பங்குண்டு. புதிய ஏற்பாட்டினூடே, 
இயேசு கிறிஸ்து ஆட்டு மேய்ப்பன்‌ எனும்‌ பதங்களில்‌ பேசப்படுகிறார்‌. 
உதாரணமாக, மத்தேயு 2:4ல்‌ மேசியா (கிறிஸ்து) எங்கே பிறப்பார்‌ என்று 
ஏரோது கேட்டான்‌. யூதமத போதகர்கள்‌ பதிலளித்து, “யூதேயாவிலுள்ள 
பெத்லகேமிலே,” என்றனர்‌, பிறகு மீகா 5:2, ஐ மேற்கோள்‌ காட்டினர்‌, அதில்‌ 
பெத்லகேமிலிருந்து “என்‌ ஜனமாயெ இஸ்ரவேலை ஆளப்போறெ மேய்ப்பர்‌“ 
வருவார்‌ என்று சொல்லுகிறது (வசனங்கள்‌ 5, 69. 

“இழந்து போனதைக்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே” இயேசு வந்தார்‌ லூக்கா 
19:10). இவர்களுக்குள்ளாக “காணாமல்போன இஸ்ரவேல்‌ வீட்டாரும்‌” 
இருந்தார்கள்‌ (மத்தேயு 10:6). அவர்‌ ஜனங்களுக்காக மனதுருகினார்‌, ஏனெனில்‌ 
அவர்கள்‌ “மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்‌ போல்‌” இருந்தார்கள்‌ (மத்தேயு 9:36; 
காண்க மாற்கு 6:34). அவருடைய உவமைகளில்‌ ஒன்று மேய்ப்பன்‌ காணாமல்‌ 





46 


போன ஒரு ஆட்டைத்தேடி கண்டுபிடித்து மந்தையோடு சேர்த்தான்‌ என்பது 
(லூக்கா 15:3-7; காண்க மத்தேயு 18:12-14). இயேசு, தம்முடைய சீஷரா்களிடத்தில்‌ 
சொன்னார்‌, “ஆடுகளை ஒநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதுபோல, இதோ, நான்‌ 
உங்களை அனுப்புகிறேன்‌” (மத்தேயு 10:16௮). அவர்‌ மேலும்‌ சொன்னார்‌, 
“சிறுமந்தையே பயப்படாதே” (லூக்கா 12:32அ).5 

இயேசுவின்‌ பணிப்பொறுப்பு மேய்ப்பர்‌ என்பதை மிக அதிகமாக படம்‌ 
பிடித்துக்‌ காட்டும்‌ பரந்த வசனப்பகுதி யோவான்‌ 10. இங்கே அந்த பெரிய 
அதிகாரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட வசனங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது: 





“மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
ஆட்டுத்தொழுவத்துக்குள்‌ வாசல்‌ வழியாய்ப்‌ பிரவேசியாமல்‌, வேறு 
வழியாய்‌ ஏறுகிறவன்‌ கள்ளனும்‌ கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான்‌. 
வாசல்‌ வழியாய்‌ பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின்‌ மேய்ப்பனாயிருக்கிறான்‌. 
வாசலைக்‌ காக்கிறவன்‌ அவனுக்குத்‌ திறக்கிறான்‌; ஆடுகளும்‌ அவன்‌ 
சத்தத்துக்குச்‌ செவிகொடுக்கிறது. அவன்‌ தன்னுடைய ஆடுகளை 
போர்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டு, அவைகளை வெளியே நடத்தக்‌ கொண்டு 
போகிறான்‌. அவன்‌ தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டபின்பு, 
அவைகளுக்கு முன்பாக நடந்துபோகிறான்‌; ஆடுகள்‌ அவன்‌ சத்தத்தை 
அறிந்திருக்கிறபடி. யினால்‌ அவனுக்குப்‌ பின்செல்லுகிறது” (வசனங்கள்‌ 1-4). 


“நானே நல்ல மேய்ப்பன்‌; நல்ல மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்‌ 
ஜீவனைக்‌ கொடுக்கிறான்‌ ... . பிதா என்னை அறிந்திருக்கிறதுபோலவும்‌, 
நான்‌ பிதாவை அறிந்திருக்கிறது போலவும்‌, நான்‌ என்னுடையவைகளை 
அறிந்தும்‌ என்னுடையவைகளால்‌ அறியப்பட்டுமிருக்கிறேன்‌; ஆடுகளுக்காக 
என்‌ ஜீவனையும்‌ கொடுக்கிறேன்‌. இந்தத்‌ தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ 
வேறே ஆடுகளும்‌” எனக்கு உண்டு. அவைகளையும்‌ நான்‌ கொண்டு 
வரவேண்டும்‌; அவைகள்‌ என்‌ சத்தத்துக்கு செவிகொடுக்கும்‌, அப்பொழுது 
ஒரே மந்தையும்‌ ஒரே மேய்ப்பனுமாகும்‌” (வசனங்கள்‌ 11-16). 


“என்‌ ஆடுகள்‌ என்‌ சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கிறது; நான்‌ அவைகளை 
அறிந்திருக்கிறேன்‌, அவைகள்‌ எனக்குப்‌ பின்செல்லுகிறது” (வசனம்‌ 27). 


இந்தப்‌ பாடங்களில்‌ இந்த வசனப்பகுதியின்‌ மூலம்‌ ஒரு உண்மையான 
மேய்ப்பனின்‌ சுயநலமற்ற தன்மையை கற்றுக்கொள்ளக்‌ கூடும்‌. “கூலியாளாக” 
இருக்கும்‌ ஒருவன்‌ தன்னைப்பற்றி மட்டுமே நினைக்கிறான்‌, உண்மையான 
மேய்ப்பனோ ஆடுகளின்‌ நலனில்‌ அக்கறை கொண்டுள்ளான்‌. 

புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ இயேசு நமது மேய்ப்பனாக இருக்கிறார்‌ என்ற 
கருத்து தொடர்கிறது. அவர்‌ “ஆடுகளின்‌ பிரதான மேய்ப்பராயிருக்கிறார்‌” 
(எபிரெயர்‌ 13:20). பேதுரு குறிப்பிடுகையில்‌ அவர்‌, “ஆத்துமாக்களுக்கு 
மேய்ப்பரும்‌ கண்காணியுமானவர்‌” என்று சொல்கிறார்‌ (1 பேதுரு 2:25). பழைய 
ஏற்பாட்டில்‌ தாவீது சொன்னது போல, “கர்த்தர்‌ என்‌ மேய்ப்பராயிருக்கறொர்‌, 
நான்‌ தாழ்ச்சியடையேன்‌” என்று நாமும்‌ சொல்லலாம்‌ (சங்கீதம்‌ 23:1). 


47 


“கீழான - மேய்ப்பர்கள்‌” 
பழைய ஏற்பாட்டில்‌, தேவன்‌ தமக்குக்‌ “கீழான - மேய்ப்பர்களை”க்‌ 





கொண்டிருந்தார்‌: அவர்கள்‌ அவருடைய மந்தைக்கென நியமிக்கப்பட்ட வர்கள்‌, 
தமது பெரியதான பொறுப்புக்களை அவர்களிடம்‌ ஓப்படைத்தார்‌, அவர்களிடம்‌ 





அவர்‌ கணக்குக்‌ கேட்டார்‌. இயேசுவுக்குக்‌ “கீழாகவும்‌ - மேய்ப்பர்கள்‌ 
இருக்கின்றனர்‌.” உள்ளூர்‌ சபைகளில்‌, இவர்கள்‌ “மூப்பர்கள்‌” என்றும்‌, 
“கண்காணிகள்‌” என்றும்‌ (“பிஷப்புகள்‌”; K]V), “மேய்ப்பர்கள்‌” (“பாஸ்டர்கள்‌”) 
என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. இந்தத்‌ தலைவர்களைக்‌ குறித்து மூன்று திறவுகோல்‌ 
வசனப்பகுதிகளைக்‌ காண்போம்‌. 

முதல்‌ வசனப்பகுதி நடபடிகள்‌ 20ல்‌ காணப்படுகிறது. பவுல்‌ எருசலேமுக்குப்‌ 
போகிற வழியில்‌ மிலேத்துவில்‌ தரையிறங்கனொர்‌. வசனம்‌ 17ல்‌ சொல்லப்படுகிறது, 
“மிலேத்துவிலிருந்து அவன்‌ எபேசுவுக்கு ஆள்‌ அனுப்பி, சபையின்‌ மூப்பரை 
வரவழைத்தான்‌.” மூப்பர்கள்‌ வந்தபோது, பவுல்‌ அவர்களிடம்‌ ஒரு நீண்ட 
உரையை ஆற்றினார்‌ (வசனங்கள்‌ 18-35). அதில்‌ எபேசுவில்‌ இருந்த சபைக்கு 
அவர்களின்‌ பொறுப்பைப்‌ பற்றிய வார்த்தைகளும்‌ இடம்‌ பெற்றிருந்தன. 
பவுல்‌ சொன்னார்‌, “ஆகையால்‌, உங்களைக்‌ குறித்தும்‌, தேவன்‌ தம்முடைய 
சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக்‌ கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்குப்‌£ 
பரிசுத்த ஆவி உங்களைக்‌ கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும்‌ 
குறித்தும்‌, எச்சரிக்கையாயிருங்கள்‌” (வசனம்‌ 28). எபேசுவில்‌ இருந்த உள்ளூர்‌ 
சபையின்‌ தலைவர்கள்‌ முதலில்‌ “மூப்பர்கள்‌” என்று அழைக்கப்பட்டனர்‌ 
என்பதைக்‌ கவனியுங்கள்‌, “முதிர்வயதுடையவர்கள்‌”” என்பது இதன்‌ 
பொருள்‌. பிறகு பவுல்‌, பரிசுத்த ஆவி மூப்பர்களை “கண்காணிகளாக? 
(“பிஷப்புக்களாக”; K]V) வைத்தார்‌ என்றும்‌ சொன்னார்‌; இறுதியாக, அவர்கள்‌ 
மந்தையின்‌ “மேய்ப்பர்களாக” இருக்க வேண்டும்‌ என்று (சரம்‌ எனும்‌ 
வினைச்சொல்‌) கூறப்பட்டனர்‌. எனவே மூப்பர்கள்‌ கீழ்வரும்‌ முறையில்‌ குணாதி 
சயங்களைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌: 


உ முரண்பட்ட மனுஷனாயிருக்க வேண்டும்‌ (ஙணீயர்பு) - “மூப்பர்‌” 
என்பதன்‌ பொருள்‌ இதுவே. 

* திர்வாகத்றெbமைய/ ன்ன மனுஷர்களாயிருக்க வேண்டும்‌ (management) - 
“கண்காணி” என்று குறிப்பிடப்பட்டதன்‌ பொருள்‌ இதுவே. 

* எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, அரியம்‌ செய்யும்‌ (mission) 
மனுஷர்களாயிருக்க வேண்டும்‌ - “மேய்ப்பர்‌” என்று சுட்டிக்‌ 
காட்டப்பட்டதன்‌ பொருள்‌ இதுவே. மூப்பர்கள்‌ தங்களுடைய 
ஊழியத்தையும்‌ நோக்கங்களையும்‌ புரிந்து கொண்டிருப்பது அவசியம்‌. 


ஒரு மேய்ப்பனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புள்ளது! எபேசு பட்டணத்து 
சபையின்‌ மூப்பர்களை சவால்‌ விட்டு பேசின பவுலின்‌ மனதில்‌ இருந்த மிக 
உச்சக்கட்ட பொறுப்புக்கள்‌ மந்தையை பராமரிப்பதுதான்‌: 


நான்‌ போனபின்பு மந்தையைத்‌ தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்‌ 
உங்களுக்குள்ளே வரும்‌. உங்களிலும்‌ சிலர்‌ எழும்பி, சஷரார்களைத்‌ 
தங்களிடத்தில்‌ இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளைப்‌ 


48 


போதிப்பார்களென்று அறிந்திருக்கிறேன்‌. ஆனபடியால்‌, நான்‌ மூன்று 
வருஷகாலமாய்‌ இரவும்‌ பகலும்‌ கண்ணீரோடே இடைவிடாமல்‌ 
அவனவனுக்குப்புத்தி சொல்லிக்கொண்டுவந்ததை நினைத்து விழித்திருங்கள்‌ 
(நடபடிகள்‌ 20:29-31). 


நாம்‌ ஆராய்வதற்கான இரண்டாவது வசனப்பகுதி எபேசியர்‌ 
4:11, 12: “பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தும்‌ பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின்‌ 
வேலைக்காகவும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையானது பக்திவிருத்தி 
யடைவதற்காகவும்‌, அவர்‌ (தேவன்‌) சிலரை அப்போஸ்தலராகவும்‌, சிலரைத்‌ 
தூர்க்கதரிசிகளாகவும்‌, சிலரைச்‌ சுவிசேஷகராகவும்‌, சிலரை மேய்ப்பராகவும்‌ 
போதகராகவும்‌ ஏற்படுத்தினார்‌. ” இந்த வசனப்பகுதியில்‌ பவுல்‌ வித்தியாசப்பட்ட 
“அலுவல்கள்‌” சபையில்‌ ஏற்படுத்தப்பட்டதாக வரிசைப்படுத்துகிறார்‌ - சில 
அலுவல்கள்‌ (அப்போஸ்தலர்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ போன்றவை) 
தற்காலிகமானவைகளாயும்‌, சில அலுவல்கள்‌ (சுவிசேஷகர்கள்‌, மேய்ப்பர்கள்‌, 
போதகர்கள்‌ போன்றவை) நிரந்தரப்‌ பணிகளாகவும்‌ ஏற்படுத்தப்பட்டது. 
“மேய்ப்பர்‌” எனும்‌ பதம்‌ என்பது சமன்‌ எனும்‌ வார்த்தையிலிருந்து வந்தது, 





இது “மூப்பர்களை” “மேய்ப்பர்களாகக்‌” குறிப்பிடும்‌ வார்த்தை. தேவன்‌ ஏன்‌ 
இந்தத்‌ கடமைப்பணிகளை ஏற்படுத்தினார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌ (இது 
மூப்பர்களையும்‌ உட்படுத்தியது): “பரிசுத்தவான்கள்‌ சீர்‌ பொருந்தும்‌ பொருட்டு, 
சுவிசேஷ ஊழியத்தின்‌ வேலைக்காகவும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையானது 
பக்திவிருத்தியடையும்படியாகவும்‌.?? சபையின்‌ பக்திவிருத்தியே 
வலியுறுத்தப்பட்டது. மேய்ப்பர்கள்‌ மந்தையைப்‌ போஷித்து ஆரோக்கியமாக 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, அவைகளுக்காக கவனம்‌ செலுத்தி, பாதுகாத்திட 
வேண்டும்‌. ஆரோக்கியமான ஒரு மந்தை தாமாகவே பலுகிப்‌ பெருகும்‌. 
மூன்றாவது வசனப்பகுதி 1 பேதுரு 5:1-4: 


உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன்‌ மூப்பனும்‌ கிறிஸ்துவின்‌ பாடுகளுக்குச்‌ 
சாட்சியும்‌, இனி வெளிப்படும்‌ மகிமைக்குப்‌ பங்காளியுமாயிருக்கிற நான்‌ 
புத்தி சொல்லுகிறதென்னவென்றால்‌: உங்களிடத்திலுள்ள தேவனுடைய 
மந்தையை நீங்கள்‌ சேோ2தத; கட்டாயமாய்‌ அல்ல, மனப்பூர்வமாயும்‌, 
அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும்‌, 
சுதந்தரத்தை இறுமாப்பாய்‌ ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு 
மாதிரிகளாகவும்‌, சண்காணீப்டச்‌ செய்டிங்கள்‌: அப்படிச்‌ செய்தால்‌ பிரதான 
மேய்ப்பர்‌ வெளிப்படும்போது, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தைப்‌ 


பெறுவீர்கள்‌ (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 


இந்த வசனப்பகுதி ஆங்கில எழுத்தான “5” என்பதை “மூப்பார்களின்‌ 
பணிகளைக்‌?” குறிக்க மூன்று வார்த்தைகளின்‌ முன்‌ எழுத்தாக 
பயன்படுத்தப்பட்டிருப்பதைக்‌ காண்போம்‌: 

* மூப்பர்களின்‌ கடமை (Role). மூப்பர்களைக்‌ குறிக்கும்‌ மூன்று 
பதங்களும்‌ (“மூப்பர்கள்‌,” “மேய்ப்பர்கள்‌,” “கண்காணிகள்‌”) மாறி 
மாறி இந்த வசனப்பகுஇயில்‌ பயன்பட்டிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 
“உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை” பராமரிப்பது 


49 


வலியுறுத்தப்படுகிறது. 

உ மூப்பர்களின்‌ சொச்ச (Responsibility). (1) மூப்பர்கள்‌ சரியான 
அரியை கொண்டிருக்க வேண்டும்‌, அது தான்‌ மந்தையை 
மேய்த்தல்‌. மேய்த்தல்‌ என்பது வழிநடத்துதலையும்‌, வளர்க்குதலையும்‌, 
பாதுகாப்பதையும்‌ செயல்படுத்துவதைக்‌ கொண்டது. எபிரெயர்‌ 
எழுத்தாளர்‌ சபையின்‌ தலைவர்களைக்‌ குறித்துப்‌ பேசுகையில்‌, அவர்‌ 
“உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம்‌ பண்ணுகிறவர்கள்‌” என்று 





சொன்னார்‌ (எபிரெயர்‌ 13:17). அவர்களுடைய தலையாயப்‌ பொறுப்பு 
கட்டிடத்தைக்‌ கண்காணித்துக்‌ கொள்வது அல்லது சொத்துக்களைப்‌ 





பராமரிப்பதுமல்ல, ஆத்துமாக்களைக்‌ கண்காணிப்பதுதான்‌. 
(2) மூப்பர்கள்‌ சரியான செயல்‌ தூண்டுதல்‌ உண ஏஸ்‌ ககக 
வேண்டும்‌: அவர்கள்‌ “மனமுவந்து” “ஆர்வத்துடன்‌” ஊழியஞ்செய்ய 
வேண்டும்‌. (3) மூப்பர்கள்‌ சரியான போக்கு உடையவர்களாயிருக்க 
வேண்டும்‌: அவர்களின்‌ பொறுப்பில்‌ இருப்பவர்களிடத்தில்‌ “அதிகார 
ஆளுகை பண்ணுறெவர்களாயிராமல்‌,” மந்தைக்கு மாதிரியாக விளங்க 
வேண்டும்‌. 

உ மூப்பார்களின்‌ சதிச்‌ (Rea): “வாடாத மகிமையின்‌ கிரீடம்‌.” 
“கிரீடம்‌” என்பது 5௦5, என்னும்‌ பதத்திலிருந்து வருகிறது, 
வெற்றியைக்‌ குறிக்கும்‌, பசுமை மாலையைக்‌ குறிக்றெது. 








மேய்ப்பனின்‌ இருதயங்கள்‌ 

நான்‌ சொன்னவைகளெல்லாம்‌ இதைச்‌ சொல்வதற்குத்தான்‌: மூப்பர்களுக்கு 
ம»”்ப்ப்னின்‌ இருதயங்கள்‌ தேவை/ ஆனாலும்‌ மூப்பர்களுக்கு மட்டுமே 
மேய்ப்பனின்‌ இருதயம்‌ தேவை என்ற தவறான புரிந்துகொள்ளுதலுக்கு நான்‌ 
இடமளிக்க விரும்பவில்லை. தலைமைத்துவப்‌ பொறுப்பேற்கச்‌ செய்வோராக 
மேய்ப்பனின்‌ இருதயம்‌ பெறத்தக்கதாக, நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ அப்படிபட்ட 
இருதயத்தைப்‌ பெற உற்சாகப்படுத்த வேண்டும்‌. 

யோவான்‌ 21ல்‌ சொல்லப்படும்‌ கதையை சிந்தியுங்கள்‌. இயேசுவை 
நல்ல மேய்ப்பன்‌ என்று எழுதின யோவான்தான்‌ (யோவான்‌ 10), கீழ்வரும்‌ 
சம்பவத்தையும்‌ எழுதியுள்ளார்‌, அது கலிலேயா கடலருகில்‌ கிறிஸ்துவின்‌ 
பூமிக்குரிய முடிவு நேரம்‌ நெருங்குகிற வேளையில்‌ நடந்தது, இயேசு 
சீஷா்களுக்கும்‌, அவரை மூன்று முறை மறுதலித்த பேதுருவுக்கும்‌ தரிசனமானார்‌. 
குறிப்பிட்ட ஒரு வேளையில்‌, இயேசு பேதுருவை தனிமையில்‌ அழைத்துக்‌ 
கொண்டு போய்‌ அவனோடு உரையாடினார்‌: 


அவர்கள்‌ போஜனம்பண்ணின பின்பு, இயேசு சீமோன்‌ பேதுருவை 
நோக்கி: “யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும்‌ அதிகமாய்‌ 
நீ என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறாயா என்றார்‌?” அதற்கு அவன்‌: “ஆம்‌ 
ஆண்டவரே; உம்மை நேசிக்கிறேன்‌ என்பதை நீர்‌ அறிவீர்‌ என்றான்‌.” அவர்‌: 
“என்‌ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக” என்றார்‌. இரண்டாந்தரம்‌ அவர்‌ 
அவனை நோக்கி: “யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில்‌ 





அன்பாயிருக்கிறாயா” என்றார்‌. அதற்கு அவன்‌: “ஆம்‌ ஆண்டவரே, 
உம்மை நேசிக்கிறேன்‌ என்பதை நீர்‌ அறிவீர்‌” என்றான்‌. அவர்‌: “என்‌ 


20 


ஆடுகளை மேய்ப்பாயாக” என்றார்‌. மூன்றாந்தரம்‌ அவர்‌ அவனை நோக்கி: 
“யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்றொயா” என்றார்‌. 
என்னை நேசிக்றொயா என்று அவர்‌ மூன்றாந்தாரம்‌ தன்னைக்‌ கேட்ட 
படியினாலே, பேதுரு துக்கப்பட்டு: “ஆண்டவரே நீர்‌ எல்லாவற்றையும்‌ 
அறிந்திருக்கிறீர்‌, நான்‌ உம்மை நேசிக்கிறேன்‌ என்பதையும்‌ நீர்‌ அறிவீர்‌” 
என்றான்‌. இயேசு: “என்‌ ஆடுகளை மேய்ப்பாயாக” என்றார்‌ (யோவான்‌ 
21:15-17). 


அடிப்படையில்‌ இயேசு மூன்று முறையும்‌ பேதுருவினிடத்தில்‌ 
ஒரே மாதிரியாகத்‌ தான்‌ கேட்டார்‌, ஆனால்‌ ஒவ்வொருமுறையும்‌ சற்று 
வித்தியாசமான பதங்களில்கேட்டார்‌. இயேசு முதலாவதாக பேதுருவினிடத்தில்‌, 
லி 


“என்‌ ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக்‌ கொள்‌?” என்று சொன்னார்‌. இரண்டாம்‌ 


முறை, அவர்‌ “என்‌ஆடுகளை மேய்ப்பாயாக””? 


என்றார்‌. கடைசியாக, அவர்‌, 
“என்‌ஆடுகளை கவனித்துக்‌ கொள்வாயாக” என்றார்‌. பேதுரு இயேசுவுக்குக்‌ 
கழ்ப்படிந்தார்‌; அவர்‌ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பனானார்‌ (1 பேதுரு 5:1). 

இந்த நிகழ்ச்சியில்‌ நம்மெல்லாருக்குமே பாடங்கள்‌ இருக்கின்றன. 
இதில்‌ வரும்‌ முக்கிய கருத்துக்கள்‌ ஒருவேளை நம்முடைய வாழ்வின்‌ 
முன்னுரிமைகளுக்கென செயல்படுவதே. நாம்‌ மேய்ப்பனின்‌ 
இருதயமுடைவர்களாயிருக்க பிரயாசப்படுகிறோமா? ஜனங்களின்‌ 
தேவையறிந்து அதற்கென அக்கறை காட்டுகிறோமா? இயேசு தமது கைகளை 
நமது கோள்‌ மீது வைத்து, பேதுருவிடத்தில்‌ பேசினது போல நம்மிடத்திலும்‌ 
பேசுவதாக கற்பனை செய்து பாருங்கள்‌: 





உ “நீ என்னை அன்புகூருகிறாயா, உண்மையாகவே அன்புகூருறொயா?” 

உ “நீ உண்மையாகவே இவைகளை (நமது வாழ்க்கையை ஆட்‌ 
கொண்டுள்ள எல்லாவற்றையும்‌) காட்டிலும்‌ அதிகமாக என்னிடத்தில்‌ 
அன்பாயிருக்கறாயா?” 

உ அப்படியானால்‌ என்‌ ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக்கொள்‌; என்‌ 
ஆடுகளை மேய்ப்பாயாக; நான்‌ அன்புகூருநறெவர்களைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. ” 


ஒவ்வொரு பெற்றோரும்‌ இந்தப்‌ பாடத்தை இருதயத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. நமது பராமரிப்பில்‌ விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை 





ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ அவர்களிடத்தில்‌ அன்புகூர்ந்து, கவனம்‌ 
செலுத்தி, பாதுகாக்க வேண்டும்‌. நாம்‌ எல்லாருமே இந்தப்‌ பாடத்தை 
இருதயத்தில்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. மந்தையின்‌ அங்கத்தினர்கள்‌ திக்கற்றுத்‌ 
இரிந்திருக்கலாம்‌. மேய்ப்பாகள்‌ ௮௩௦௧7 ஆம்‌, இது மூப்பர்கள்‌ சம்பந்தப்பட்ட 
விஷயம்‌ தான்‌, ஆகிலும்‌ இதை நம்மிலே ஒவ்வொருவருக்கும்‌ பயன்படுத்த 
விரும்புகிறேன்‌. மேய்ப்பனின்‌ இருதயம்‌ பெற்று, அலைந்து திரியும்‌ ஆடுகளைக்‌ 
கண்டுபிடித்து திரும்பவும்‌ மந்தையில்‌ கொண்டுவந்து சேர்க்கத்தக்கவா்கள்‌ எங்கே 
(காண்க கலாத்தியர்‌ 6:1; யாக்கோபு 5:19, 20)? 


முடிவுரை 
ஆடு மற்றும்‌ மேய்ப்பர்களைக்‌ குறித்த இந்த வேதாகம போதனை, அன்பு 


51 





காட்டும்‌ தலைமத்துவத்தின்‌ தேவை, அதின்‌ தாக்கமாக, நாம்‌ ஒவ்வொருவரும்‌, 
செயல்விளைவில்‌ மற்றவர்களுக்கு “மேய்ப்பராக” இருக்க வேண்டும்‌ என்ற 
தேவை போன்ற பாடங்கள்‌ என்பது நம்மில்‌ எல்லோருக்குமே அவசியமானது. 
இந்தப்‌ பாடத்தை நிறைவுசெய்றெ இந்த வேளையில்‌, வரவிருக்கிற மூப்பர்கள்‌ 
தேர்வில்‌ இதை ஒருமுகப்படுத்துவோம்‌. தகுதியானவர்களைத்‌ தேடும்போது, 
மேய்ப்பனின்‌ இருதயங்களை கொண்டிருப்பவர்களைக்‌ காண்பதில்‌ 
குவறாதிருப்போமாக. 


குறிப்புகள்‌ 

இந்த பிரசங்கத்தை மூப்பர்களை தெரிவு செய்து ஏற்படுத்தும்‌ நேரத்தை 
அணுகும்போது தேவன்‌ நம்மோடு இருக்கும்படியான ஜெபத்துடன்‌ உங்கள்‌ 
முன்‌ வைக்கிறேன்‌. தேவனுடைய மந்தையாகிய சபையில்‌ பங்கு வகிக்க 
வேண்டியதன்‌ அவசியத்தை மையப்படுத்தி, எனது அழைப்பை விடுக்கிறேன்‌ 
(நடபடிகள்‌ 2:36-38, 41, 47ஐக்‌ காண்க). 

மேய்ப்பனைக்‌ குறித்தும்‌ ஆட்டைக்‌ குறித்தும்‌ வேதாகமம்‌ சொல்லுவதை 
ஆராய்வது எனக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தைக்‌ கொடுத்தது. நான்‌ இந்த 
பாடத்தை சில மூலத்தகவல்கள்‌ மூலம்‌ பெற்றேன்‌, அவைகளை இப்பொழுது 
மறந்து விட்டேன்‌ என்பதில்‌ ஐயமில்லை. யாருக்கு கெளரவத்தைக்‌ கொடுக்க 
வேண்டுமோ அவர்களுக்கு கெளரவத்தை செலுத்தத்‌ தவறியிருந்தால்‌ 
நான்‌ மன்னிப்புக்‌ கோருகிறேன்‌; ஆனால்‌ முக்கியமாக ஓத்தவாக்கிய 
அகராதியைப்‌ பயன்படுத்தி இந்த பாடத்தை விரிவுபடுத்தினேன்‌. ஒரே 
பிரசங்கத்தில்‌ செய்து முடிக்க இயலாத அளவுக்கு மிக அதிகமான தகவல்கள்‌ 
இதிலே காணக்டைக்றெது, ஆனாலும்‌ அவைகளெல்லாவற்றையும்‌ இப்பாடத்தில்‌ 
சேர்த்திருக்கிறேன்‌, அதினால்‌ நீங்கள்‌ ஊழியம்‌ செய்கிற உங்கள்‌ உள்ளூர்‌ 
சபையில்‌ சூழ்நிலைக்கு ஏற்பமிகமுக்கியமாக பொருந்துகிற கருத்துக்களை 
தெரிவு செய்துகொள்ளக்கூடும்‌. 

ஒரு ஆராய்ச்சிக்குப்‌ பதிலாக, நீங்கள்‌ ஒரு தனி வசனப்பகுதி மேய்ப்பரைக்‌ 
குறித்து பேசுவதை தியானம்‌ பண்ணலாம்‌. எசேக்கியேல்‌ 34 இதற்கு மிகவும்‌ 
சிறப்பான வசனப்பகுதி. 











குறிப்புகள்‌ 

பிற ஒத்த வசனங்கள்‌ சகரியா 9:16; 10:3, யும்‌ உட்படுத்தியது. “காண்க ஏசாயா 56:11. 
மற்றொரு வசனம்‌ எரேமியா 25:34. * K]V யில்‌ “ஆளுபவன்‌” என்றுள்ளது (“நடத்துறெவன்‌”) 
ஆனால்‌ கிரேக்க மொழியில்‌ வினைச்சொல்லாக, “மேய்ப்பன்‌” என்பதற்கு பாய்மன்‌ என்று 
உள்ளது. “இயேசு நம்முடைய மேய்ப்பன்‌ என்பதை பல மடங்காகச்‌ சொல்லலாம்‌, 
கிறிஸ்து தமது மரணத்திற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாகத்தான்‌, சகரியா 13:7ஐக்‌ 
குறிப்பிட்டார்‌. அதில்‌ மேய்ப்பனை (இயேசுதாமே) வெட்டுவேன்‌, ஆடுகள்‌ (அவரது 
சீஷர்கள்‌) சிதறடிக்கப்படும்‌ என்று குறிப்பிடப்படுகிறது (மத்தேயு 26:31; மாற்கு 14:27). 
“வேறே ஆடுகள்‌” என்பது புறஜாதிகளை குறிப்பிடுகிறது. “சங்கேம்‌ 2:9 வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌ மூன்று முறை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது (2:27; 12:5; 19:15), 
இவைகளில்‌ இயேசு “இருப்புக்கோலால்‌ ஆளுகை செய்வார்‌ ...” என்று கூறப்பட்டது. 
இங்கு “ஆளுகை” எனும்‌ பதம்‌ கிரேக்க வினைச்சொல்‌ பாய்மன்‌ என்பதிலிருந்து 


52 


மொழிபெயர்க்கப்பட்ட படி “மேய்ப்பன்‌” என்றே பொருள்படும்‌. “8157 யில்‌ “போஷித்தல்‌” 
என்றுள்ளது. அது மேய்ப்பர்களின்‌ பொறுப்புகளில்‌ ஒன்று, 8157 மொழிபெயர்ப்பில்‌ 
“போஷித்தல்‌” என்று ஒவ்வொரு முறையும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆனால்‌ கிரேக்க 
வார்த்தையில்‌ இரண்டு வித்தியாசப்பட்ட வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இயேசுவின்‌ மூன்று அறிவுறுதல்களிலுமே பேதுருவிடம்‌ பயன்படுத்தப்பட்டது. 
இரண்டாம்‌ முறை, “மேய்ப்பாயாக” என்பது புதிய அமெரிக்கன்‌ ஸ்டாண்டர்ட்‌ 


106 


அடு” 
என்பதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும்‌ கிரேக்க வார்த்தை புரோபேட்டன்‌. இயேசு 


திருமறையில்‌, பாய்மன்‌ என்று வினைச்சொல்லாகப்பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


புரோபேட்டன்‌ எனும்பதத்தை மிகச்‌ சிறிய அளவிலேயே பயன்படுத்தினார்‌. புரோபேசன்‌ 
என்பது, “சிறிய ஆடு” என்றால்‌ அன்பின்‌ அடிப்படையில்‌ குறிப்பிடப்படுவது. (W. 8. Vine, 





Merrill F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Dictionary of Old and New 
Testament Words [Nashville: Thomas Nelson Publishers, 1985], 569.) 


53 


4 


உலகீலேயே மிகர்‌ ஹரிய பணி 
(1 தீமோத்தேயு 3:1-7; தீத்து 155-9) 


isi சங்கம்‌ அதர்ம சபையின்‌. YEG AFA 
திறை மதுகர்ச (OLN BDO DUNES HATA Wega is (0221772002 
YDS DINOS DL COS Gad CETUS DW 
சகி மிறர்‌ பகர்‌ OLIN GODOT எமி DBNPGG DLL 
DEES GW ACU DGSLILNL 2_ 22 





இந்த உள்ளூர்‌ சபையின்‌ குறிப்பிடத்தக்க வரலாற்று மைல்கல்லை 
எட்டியிருக்கிறோம்‌, நாம்‌ அநேக மாதங்களாக இந்த நாளைத்தான்‌ 
எதிர்பார்த்துக்‌ காத்துக்‌ கொண்டிருந்தோம்‌. இந்த நாளில்‌ உள்ளூர்‌ சடையில்‌ 
மூப்பராக பணியாற்ற ஏதுவாக தகுதி பெற்ற ஆண்களின்‌ பெயர்களை எழுதிக்‌ 
கொடுக்கும்படிக்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. இந்த நேரத்தின்‌ ஈர்ப்பு விசையை 
நான்‌ உணருகிறேன்‌. நாம்‌ இப்பொழுது செயல்படுத்துறெ காரியம்‌ இந்த உள்ளூர்‌ 
சபையில்‌ வருடக்‌ கணக்காக, பத்தாண்டுகள்‌ கணக்காக கூட தாக்கத்தைக்‌ 
கொண்டிருக்கும்‌. எனவே, ஜெபத்தோடு நாம்‌ இப்பொழுது துவங்காவிட்டால்‌, 
அது ஒரு நடைமுறைக்கு அப்பாற்பட்ட காரியமாக விடும்‌. 


பரலோகத்திலிருக்கிற எங்கள்‌ பிதாவே, ஒரு சடையாகக்‌ கூடிவந்திருக்றெ 
எங்களோடு நீர்‌ இருப்பீராக. மூப்பர்களை தெரிவுசெய்யும்‌ பொருட்டு அதன்‌ 
நடைமுறையைக்‌ துவங்குகிற இந்த நேரத்தில்‌, எங்களுக்கு உதவியாயிரும்‌. 
குகுதியாம்சங்களை நாங்கள்‌ பரிசோதித்துப்‌ பார்க்கிற இந்த நேரத்தில்‌, 
எங்களுக்கு உதவி செய்வீராக, இவை நீர்‌ கொடுத்த தகுஇயாம்சங்கள்‌. இந்தத்‌ 
குகுதியாம்சங்களைப்‌ புரிந்து கொள்ளவும்‌ தகுதியுள்ள நபர்களைக்‌ கண்டு 
பிடிக்கவும்‌ உதவியருளும்‌. இந்த ஆண்களை ஏற்படுத்திய பின்‌, அவர்களுக்கு 
நாங்கள்‌ உதவியாயிருக்கவும்‌, அவர்கள்‌ செய்ய வேண்டிய தங்களின்‌ கடமை 
களை செயல்படுத்த நாங்கள்‌ அவர்களுக்கு ஊக்கமளிக்கவும்‌ அதினால்‌ 
நாங்களும்‌ ஒரு உள்ளூர்‌ சபை இருக்க வேண்டிய முறைப்படி இருக்க 
உதவியருளும்‌. இந்தத்‌ தொடர்பாடத்தை நிறைவு செய்யும்‌ பொருட்டு 
என்னோடேகூட இருந்தருளும்‌. நான்‌ என்ன சொல்ல வேண்டுமோ 
அவைகளைச்‌ சொல்லவும்‌ எவ்வகையில்‌ சொல்லவேண்டுமோ அவ்வகையில்‌ 
சொல்லவும்‌ உதவி செய்யும்‌. எங்கள்‌ எல்லாருக்கும்‌ உதவிசெய்யும்‌, 
வழிநடத்தும்‌, இயேசுவின்‌ நாமத்தில்‌, ஆமென்‌. 
புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தும்‌ சபையின்‌ ஆளுகை அமைப்பைக்‌ குறித்து 
ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தில்‌ நான்‌ துவங்க விரும்புகிறேன்‌.” 
கிறிஸ்து தான்‌ சபையின்‌ ஒரே தலைவர்‌ (எபேசியர்‌ 1:22, 23; காண்க மத்தேயு 
28:18). மாநில அமைப்போ, தேசீய அமைப்போ, அலை உலக அமைப்போ 


54 


கிடையாது. அவை சுதந்திரமாக செயல்படும்‌ உள்ளூர்‌ சபைகளைக்‌ கொண்டது” 
(சுய ஆளுகை அமைப்பை. 

ஒரே மாதிரி அமைப்பைக்‌ கொண்ட உள்ளூர்சபைகளை” பிலிப்பியர்‌ 
1:1ல்‌ வாசிப்பதன்‌ மூலம்‌ காணலாம்‌. பிலிப்பு பட்டணத்தில்‌ இருந்த 
சடையாருக்கு பவுல்‌ பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு நிருபத்தை துவங்கி 
எழுதுகிறார்‌, “இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரராகிய பவுலும்‌ தமோத்தேயும்‌, 
பிலிப்பிபட்டணத்தில்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள்‌ 
அனைவருக்கும்‌ கண்காணிகளுக்கும்‌, உதவிக்காரருக்கும்‌ எழுதுகிறதாவது. ”* 
இந்த வசனத்தில்‌ நான்கு வித்தியாசப்பட்ட கூட்ட (குழு) மக்களைக்‌ 
காண்கிறோம்‌.” பவுலும்‌ தீமோத்தேயும்‌ 77௪ககியகள்‌:. “பரிசுத்தவான்கள்‌” 
என்பது டொதுவான அங்கத னெ களைக்‌ குறிக்கிறது. அடுத்து இரண்டு குழுக்கள்‌ 
இருக்கின்றன. முதலாவது “கண்காணிகள்‌” என்று அழைக்கப்பட்டது. இது 
சபையின்‌ க. பசஞக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில்‌ ஒன்று. இறுதியாக, 
அதவிக்காரரகள்‌ இருக்கின்றனர்‌. 

உள்ளூர்‌ சபையின்‌ ஆளுகை அமைப்பில்‌ இருதயம்‌ போல்‌ மையம்‌ 
வகிப்பவர்கள்‌ மூப்பர்கள்‌. “கண்காணிகள்‌” என்ற வார்த்தை சுட்டிக்‌ காட்டுவது 
போல இந்த மனுஷர்கள்‌ உள்ளூர்‌ சபையின்‌ காரியங்களை மேற்பார்வை செய்து 





கண்காணிக்கும்‌ பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட வர்கள்‌. அவர்கள்‌ “தொடர்ந்து 
[நமது] ஆத்துமாக்களைக்‌ கண்காணிப்பவர்கள்‌” (எபிரேயர்‌ 13:12). இந்த 
மூப்பர்களுக்குக்‌ கீழ்‌, மூப்பர்களோடு, ஊழியம்‌ செய்பவர்கள்‌ உதவிக்காரர்கள்‌. 
அவர்களுக்கு அடுத்து இருக்கும்‌ அங்கத்தினர்களுடன்‌, பிரசங்கியார்கள்‌ 
இருக்கின்றனர்‌. கர்த்தருடைய சபையில்‌ உள்ளூர்‌ சபையைக்‌ காட்டிலும்‌ 
பெரிதான அமைப்பு வேறெதுவும்‌ இல்லாதபடியாலும்‌, ... உள்ளூர்‌ சபைக்குரிய 
தலையாயப்‌ பொறுப்புகள்‌ அனைத்தும்‌ மூப்பார்களைச்‌ சார்ந்திருப்பதாலும்‌, மனித 
ஆத்துமாக்களுக்கான பொறுப்புகளைக்‌ காட்டிலும்‌ பெரிதான பொறுப்புகள்‌ 
வேறெதுவும்‌ இல்லாத படியினாலும்‌, மூப்பர்களாக இருப்பதுதான்‌ உலஅலேயே 
பெரிய பணி” என்று நான்‌ குறிப்பிடுகிறேன்‌. 

உலகிலேயே மிகப்பெரிய பணி மூப்பர்‌ பணியெனில்‌, பிறகு உலகிலேயே 
மூப்பர்களை நியமிப்பதுதான்‌ மிக முக்கியமானதும்‌ கடினமானதுமான 
வேலையாகும்‌.” நாம்‌ தேர்ந்தெடுக்கும்‌ விஷயத்தில்‌, மூப்பர்களைக்‌ குறித்து 
அநேக சத்தியங்களை நான்‌ வலியுறுத்த விரும்புகிறேன்‌. மூப்பராயிருப்பது 
உலகிலேயே மிகப்பெரிய பணி என்பதற்கு குறைந்த பட்சம்‌ மூன்று காரணங்கள்‌ 
உண்டு”. இந்தப்பணி மிகவும்‌ சரியான தகுதிகோரிக்கைகளை, மிகப்பெரிய 
பொறுப்புகளை மற்றும்‌ மிக அருமையான பிரதிபலன்களை கொண்டுள்ளது. 


மிகவும்‌ சரியான தகுதிகோரிக்கைகள்‌ 

வழக்கமாக ஒரு பணியில்‌ அமருவதற்கு குறிப்பிட்டதகுதியாம்சங்கள்‌ 
கோரப்படும்‌, அல்லது முன்‌ நிபந்தனைகள்‌ தேவைப்படும்‌. சட்டப்படி, 
பணி எவ்வளவு முக்கியத்துவமானதோ அந்த அளவுக்குச்‌ சரியான தகுதி 
நிபந்தனைகளும்‌ தேவைப்படும்‌. கோரப்படும்‌ தகுதிகள்‌ பொதுவாக 
செய்யப்போகிற வேலையுடன்‌ தொடர்புடையதாயிருக்கும்‌. உதாரணமாக, 
மூப்பர்கள்‌ ஆவிக்குரிய பொறுப்புக்களையுடையவர்களானதால்‌, ஆவிக்குரிய 
குகுதி நிபந்தனைகளும்‌ கோரப்படுகிறது. 


55 


உலகிலே உள்ள எந்த வேலைக்கும்‌ மூப்பர்கள்கான்‌ மிகவும்‌ சரியான தகுதி 
நிபந்தனைக்‌ கோரப்படுகின்றனர்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளில்‌ ஒருவர்‌ ஜனாதிபதியாக வரவேண்டுமானால்‌, அவர்‌ முப்பத்தைந்து 
வயது நிறைந்தவரும்‌ அமெரிக்காவில்‌ குறைந்த பட்சம்‌ பதினான்கு ஆண்டுகளாவது 
தங்கியிருந்த குடியுரிமை பெற்றவராகவும்‌ இருக்க வேண்டும்‌.” அமெரிக்காவில்‌ 
இலட்சக்கணக்கோர்‌ இந்தத்‌ தகுதிகளையுடையவர்களாயிருக்கின்றனர்‌. 
மூப்பர்களுக்கான தகுதி நிபந்தனை கோரிக்கை இன்னும்‌ மிக அதிகமானதாக 
இருக்கிறது. எல்லாருமே மூப்பராகிவிட முடியாது. 

1 தீமோத்தேயு 3 லும்‌ தீத்து 1 லும்‌ வரிசைபடுத்தப்பட்ட தகுதியாம்சங்களை 
நான்‌ தொகுத்து தரட்டும்‌. இரண்டையும்‌ கலந்து கொடுக்கப்படுகிற இந்தப்‌ 
பட்டியலின்‌ ஊடே நான்‌ செல்லும்போது, அந்த இரண்டு வசனப்‌ பகுதிகளிலும்‌ 
காணப்படுகிற தகுதியாம்சங்களை நீங்கள்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கலாம்‌; அவைகள்‌ 
உங்கள்‌ வேதாகமத்தில்‌ ஒரு சில பக்கங்களுக்கு அப்பால்‌ மாத்திரமே 
பிரிக்கப்பட்டுள்ளன.!! 





(1) குற்றஞ்சாட்டட்டடரதுவன்‌. 1 தீமோத்தேயு 3ல்‌ “கண்காணியானவன்‌ 
குற்றஞ்சாட்டப்படாதவனும்‌” (வசனம்‌ 2) என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. தத்துவுக்கு 
எழுதப்பட்ட நிருபத்திலும்‌ மூப்பரானவன்‌ “குற்றஞ்சாட்டப்படாதவனாக” 
இருக்க வேண்டும்‌ என்று சொல்லப்படுகிறது (வசனம்‌ 6). தொடர்ந்து, 
“தண்காணியானவன்‌ தேவனுடைய உக்கிராணக்காரனுக்கேற்ற விதமாய்‌, 
குற்றஞ்சாட்டப்படாதவனுமாயிருக்க வேண்டும்‌ என்கிறது” (வசனம்‌ 29. 
முன்பே நாம்‌ கண்டபடி, “குற்றஞ்சாட்டப்படாதவன்‌” என்பது “பாவமற்றவன்‌” 





என்றோ “பரிபூரணப்பட்டவர்கள்‌” என்றோ பொருளல்ல. கடந்த காலத்தில்‌ 
செய்யப்பட்டக்‌ குற்றங்கள்‌ சரிசெய்யப்பட்டு விட்டது என்பது இதன்‌ பொருள்‌, 
அந்த மனுஷன்‌ மனந்திரும்பி விசுவாசமுள்ள கிறிஸ்தவனாக அவசியத்தின்பேரில்‌ 
ஊழியக்காரனாகக்‌ கூட மீட்கப்‌ பட்டிருக்கலாம்‌. இதன்‌ விளைவாக, இப்பொழுது 
அவனுக்கு எதிராக எந்தக்‌ குற்றமும்‌ கொண்டுவரப்பட முடியாது. 

(2) ஓரே மனைவியை உடைய புருஷன்‌. பலதார மணம்‌ புரிவது 
பொதுவான வழக்கமாக இருந்த காலத்தில்‌ இது எழுதப்பட்டது. 
புதியதாக மனமாற்றப்பட்டவர்கள்‌ சிலர்‌ அநேகமாக இந்தப்‌ பிரச்சனையால்‌ 
போராடிக்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌. இந்தத்‌ தகுதியாம்சம்‌ பலதார மணம்‌ 
முடித்தவார்களையும்‌ பிரம்மச்சாரிகளையும்‌ தவிர்க்றெது.!2 ஒரு மூப்பர்‌ ஒரே 
மனைவியையுடைய புருஷனாக, ஒரே ஒரு மனைவியையுடையவனாக இருக்க 
வேண்டும்‌. 

(3) ஐாக்கிரதையுள்ளவன்‌. இந்த தகுதியாம்‌சம்‌ 1 தீமோத்தேயு 
3:2ல்‌ காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில்‌, கிரேக்க மொழியிலிருந்து 
“ஜாக்ரெதையுள்ளவன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையின்‌ 
பொருள்‌ மறைபொருளில்‌ (உருவக மொழியில்‌) “எச்சரிக்கையாயிருத்தல்‌, 
கண்காணிப்பாயிருத்தல்‌”!2 (கவனமுடன்‌ இருத்தல்‌) ஆகிய 
பொருள்களையுடையது. இந்தக்‌ தகுதியாம்சத்தைப்‌ பற்றி சொல்லும்‌ போது 
தமைகளுக்கு விலகி நிற்கவும்‌ நன்மைகளுக்கு தன்னடக்கம்‌ உள்ளவராயிருக்கவும்‌ 
அறிந்திருத்தல்‌ என்று சொல்லப்பட்டது. 

(4) தெளிந்த புத்திய்ள்ளவன்‌: 1 தீமோத்தேயுவில்‌ “தெளிந்தபுத்தி”” 
என்று குறிப்பிடப்பட்டதை (3:2), தீத்துவில்‌ “அறிவுத்திறன்‌” என்று (1:8) 











56 


கூறப்பட்டுள்ளது; ஆனால்‌ இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரே கிரேக்க 
வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது குமிழிலும்‌ ஒரே வார்த்தையான 
“தெளிந்த புத்தி” தான்‌ இரண்டு இடங்களிலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது). 
ஒரு மூப்பர்‌ நகைச்சுவை உணர்வுள்ளவராகவே இருக்கக்‌ கூடாது என்பது 
இதன்‌ பொருள்‌ அல்ல, ஆகிலும்‌ எப்பொழுது நகைப்பது, எப்பொழுது 
வினயமாக இருப்பது போன்ற காரியங்களை சரியாக அறிந்து செயல்படுவதை 
அர்த்தப்படுத்துகிறது. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌ அவர்‌ பொது 
அறிவுடையவராயிருக்கிறார்‌. 

(5) இச்சையடச்சமுன்ளவன்‌: NASB வேதத்தில்‌ 1 தீமோத்தேயுவில்‌ 
இந்தக்‌ தகுதி “மரியாதையுள்ளவன்‌” என்று குறிப்பிடப்‌ பட்டுள்ளது (3:2). 
இவ்வார்த்தை “நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட””? அல்லது “முறையான” என்று 
பொருள்படும்‌ வார்த்தையிலிருந்து வந்தது. தீத்துவில்‌ இதேபோன்ற தகுதியை 
வரிசைபடுத்தியுள்ளார்‌: (கன்னடக்கமுள்ளவன்‌) “இச்சையடக்கமுள்ளவன்‌” 
(1:8). இவை இரண்டையும்‌ “சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட என்ற தலைப்பில்‌ 
வைக்கிறேன்‌. ” ஒரு மூப்பர்‌ ஒழுங்குபடுத்தப்பட்ட, முறையான வாழ்க்கையை 
வாழ வேண்டும்‌. 

(6) உபசரிக்றெவன்‌: இந்த தகுதியாம்சம்‌ 1 தீமோத்தேயுவிலும்‌ (3:2) 
தத்துவிலும்‌ (1:8) காணப்படுகிறது. ஒரு மூப்பர்‌ தனது இருதயத்தையும்‌ 
வீட்டையும்‌ மற்றவர்களுக்காகத்‌ திறந்து வைத்திருக்கிறார்‌, ஏற்கனவே 
குறிப்பிட்டபடி, “உபசரிக்கிறவன்‌” என்பது கிரேக்க மொழியிலிருந்து “அந்நி- 
யர்களை நேசிக்கிறவன்‌?” என்று பொருள்படத்தக்கதாக 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு மூப்பர்‌ தனது வாழ்நாள்‌ முழுவதும்‌ ஏதோ 
கொஞ்சம்‌ நெருங்கிய சபை நண்பர்களுடன்‌ காலத்தைக்‌ கழித்துவிட்டு 














போவதல்ல. மாறாக அவர்‌ எல்லா அங்கத்தினர்களோடும்‌ பழக ஆர்வம்‌ காட்ட 
வேண்டும்‌. மூப்பருடைய பெரும்பாலான தகுதியாம்சங்கள்‌ தனது 
குடும்பத்துடன்‌ சம்பந்தப்பட்டுள்ளது. இது ஒரு உதாரணம்‌. ஒருவரது மனைவி 
உபசரிப்புக்‌ குணமற்றவராக இருப்பின்‌ அவர்‌ உபசரிக்கிறவராயிருக்க இயலாது. 

(7) போதக சமர்த்தன்‌: 1 தீமோத்தேயுவில்‌ “போதக சமர்த்தன்‌” 
என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது (3:2). இந்த கருத்து இத்துவில்‌ 
“ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்திசொல்லவும்‌, எதிர்‌ பேசுகிறவார்களைக்‌ 
கண்டனம்‌ பண்ணவும்‌ வல்லவனுமாயிருக்க வேண்டும்‌” என்று விரிவுபடுத்தி 
சொல்லப்படுகிறது (1:9). ஒரு முப்பர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்து 
வைத்திருக்க முடியாது, அதிலும்‌ வேதாகமத்தின்‌ அடிப்படைகளை அவர்‌ பற்றிக்‌ 
கொண்டி ருப்பது அவசியம்‌. அவர்‌ பிரசங்கிக்கவோ, ஒரு வகுப்பை நடத்தவோ 
கூடிய திராணியுள்ளவராயிருக்க வேண்டும்‌ என்ற அவசியமில்லை, ஆகிலும்‌ 
ஏதோ ஒரு வகையில்‌ மற்றவர்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகிற 





திறமையுடையவராயிருப்பது அவருக்கு அவசியம்‌. 

(8) உண்மையான வசனத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டிருப்பவன்‌. இதற்கு 
முன்‌ பேசப்பட்டதற்கு ஏறத்தாழ தொடர்புடையவை, “ஆரோக்கியமான 
உபதேசத்தினாலே புத்திசொல்லவும்‌, எதிர்‌ பேசுகிறவார்களைக்‌ கண்டனம்‌ 
பண்ணவும்‌ வல்லவனுமாயிருக்கும்படி ... உண்மையான வசனத்தை நன்றாய்‌ 
பற்றிக்கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும்‌” (இத்து 1:9). ஒரு மூப்பர்‌ 
சத்தியத்தில்‌ ஆழமாய்‌ வேரூன்றி இருக்க வேண்டியது அவசியம்‌, ஏனெனில்‌ 


57 


“பலவித போதகமாகிய காற்றினாலே அடிபட்டு அலைதிறவர்களாயிருக்கக்‌ 
கூடாது” (எபேசியர்‌ 4:14). தேவனுடைய வெளிப்பாட்டை ஒருபோதும்‌ 
கைவிடுவதில்லை என்கிற தீர்மானத்தையுடையவர்‌ அவர்‌. 

(9) மதுபான பிரியா ௧௨3]. இந்த தகுதி 1 தீமோத்தேயுவிலும்‌ 
(3:3) இத்துவிலும்‌ (1:7) காணப்படுகிறது. மூப்பராயிருக்கிற ஒருவர்‌ ஓயின்‌, 
மதுபானங்கள்‌, மற்றும்‌ “இவ்வுலகம்‌” சார்ந்த வேலைகளில்‌, அல்லது இவ்வுலகம்‌ 
சார்ந்த வேறு எந்தக்‌ காரியத்தினாலாகிலும்‌ அடிமைப்பட்ட வராயிருக்கக்‌ 
கூடாது. அவர்‌ ஆண்டவருக்கு மட்டுமே “அடிமை”ப்பட்டிருக்க வேண்டும்‌. 

(10) சண்டை பண்ணாகவன்‌. (1 தீமோத்தேயு 3:3; தீத்து 1:7), ஆகிய 
இரண்டு பட்டியலிலும்‌ இந்த தகுதியாம்சம்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது, அதன்‌ 
பொருள்‌ ஒரு மூப்பர்‌ “வன்முறையில்‌ ஈடுபடுகிறவனாக” இருக்கக்‌ கூடாது (NIV). 
சில மனிதர்கள்‌ நன்றாக சண்டை போடுவகைக்‌ காட்டிலும்‌ வேறெதையும்‌ 
விரும்புவதில்லை - தங்கள்‌ முஷ்டியால்‌ (குத்துச்‌) சண்டை போடாவிட்டாலும்‌, 
தங்கள்‌ வாயால்‌ சண்டையிடுகிறவர்களாயிருப்பார்கள்‌. ஒரு மூப்பர்‌ 
ஒத்துப்போகாதவர்‌ என்கிற குணாதிசயத்தை பெற்றிருக்க கூடாது. 

(11) முற்கோபயில்லாதவன்‌: தீத்து கூடுதலாக, “முற்கோபமில்‌ 
லாதவனாயிருக்க” வேண்டும்‌ என்று சொல்லுகிறார்‌ (1:7). ஒரு மூப்பர்‌ தனது 
கோபத்தைக்‌ கட்டுப்படுத்தக்‌ கற்றுக்கொண்டிருக்கிறார்‌. தனது வார்த்தை 
மற்றவர்களை எந்தவகையிலாவது பாதித்துவிடக்‌ கூடாது என்பதில்‌ 








விழிப்புணர்வுள்ளவனாயிருக்க்றொன்‌; ஆகையால்‌, தனது வார்த்தைகளை 
ஜாக்கிரதையாய்‌ தெரிவு செய்து பேசுகிறான்‌. 

(12) பொறுமையாம்‌ அமரதாரனமா2ம்‌ உடையன்‌ ஒன்று கீமோத்தேயுவில்‌ இந்த 
நேர்மறைக்‌ குறிப்பை மூப்பர்களின்‌ நடத்தையாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. “சண்டை 
பண்ணாதவனும்‌, பொறுமையுள்ளவனும்‌. சமாதானமுள்ளவனுமாயிருக்கிறான்‌” 
(3:3). “கனவான்‌ [பொறுமையான மனிதன்‌ - ஜென்டில்மேன்‌]” எனும்‌ 
வார்த்தை பழக்கத்தில்‌ இல்லாத ஒரு வார்த்தையாக விட்டது, ஆனால்‌ 
ஒரு மூப்பர்‌ அப்படியிருப்பது அவசியம்‌. அவர்‌ தனது உணர்ச்சி வசப்படும்‌ 
குன்மையை கட்டுப்பாட்டில்‌ வைத்திருக்கிறார்‌, அவர்‌ எவ்வளவாய்‌ உணர்ச்சி 
வசப்பட்டாலும்‌ மற்றவர்களிடத்தில்‌ பொறுமையோடும்‌ சமாதானத்தோடும்‌ 
நடந்து கொள்ளுகிறார்‌. அவரே சமாதானம்‌ பண்ணுகிறவராயிருக்கிறார்‌ 
(மத்தேயு 5:9). 

(13) தன்‌ இஷ்டப்படி செய்யாதவன்‌. இந்த தகுதி எதிர்பார்ப்பு இத்து 
1:7ல்‌ சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மூப்பர்‌ எழுப்பப்படுறெ ஒரு தர்க்கத்தின்‌ 
இருபுறமும்‌ பார்க்க வேண்டும்‌. தனது வழிதான்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌ என்று 
எப்பொழுதும்‌ குறிப்பிடக்‌ கூடாது. விசுவாசக்காரியம்‌ உட்படாத காரியங்களில்‌, 
அவன்‌ இரக்கத்துடன்‌ ஒப்புக்‌ கொள்ளலாம்‌. 

(14) பண ஆசையில்லாகதவன்‌; 1 தீமோத்தேயுவில்‌ “பண ஆசையில்லாதவன்‌” 
என்று சொல்லுகிறது (3:3). ஒரு மூப்பர்‌ முழுநேரப்பணியாற்றி சம்பளமும்‌ 
அளிக்கப்பட வேண்டியது அவசியமேயானாலும்‌ (காண்க 1 தீமோத்தேயு 5:17, 
18),”” இதன்‌ பொருள்‌, “நீங்கள்‌ ஆதாயம்‌ பெறுவதற்காக மூப்பர்களாகாதிருங்கள்‌” 
(காண்க 1 பேதுரு 5:2). அநேகமாக, இந்த வாக்கியம்‌ ஒரு மூப்பர்‌ தனது 
முன்னுரிமைகளை சரியான முறையில்‌ காத்துக்‌ கொள்வது அவசியம்‌ என்று 
குறிப்பிடலாம்‌. தனது வாழ்க்கையில்‌ அவர்‌ எதைச்‌ செய்தாலும்‌. பணம்‌ அவரது 





58 





பிரதானமான அக்கறையாயிருக்கக்‌ கூடாது. அவருடைய வீடானாலும்‌, 
சபையானாலும்‌, சமுதாயமானாலும்‌, அவர்‌ ஜனங்களைக்‌ குறித்தே அதிக 
அக்கறை காட்ட வேண்டும்‌. தீத்துவில்‌ சற்றே வித்தியாசமான கோணத்தில்‌ 
சொல்லப்படுகிறது: “இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன்‌””ச (1:7). சிலருக்கு 
பணம்‌ மிகவும்‌ முக்கியம்‌, எப்படியாகிலும்‌ அதைச்‌ சம்பாதித்தே ஆகவேண்டும்‌, 





நேர்மையற்றமுறையைக்‌ கையாண்டாகிலும்‌ சம்பாதிப்பார்கள்‌. ஒரு மூப்பர்‌ 
மனச்சாட்சிக்கு விரோதமின்றி நேர்மையாயிருக்க வேண்டும்‌. 

(15) நல்லோர்‌ மேல்‌ பிரியமுன்னவரகள்‌. ஒரு மூப்பர்‌ பணத்தில்‌ பிரியப்‌ 
படக்‌ கூடாது, ஆனால்‌ “நல்லவைகளில்‌ அவர்கள்‌ பிரியப்பட வேண்டும்‌” 
(இத்து 1:8). “நல்லோர்மேல்‌ [நல்ல மனுஷர்கள்‌ மேல்‌] பிரியம்‌ உள்ளவர்கள்‌” 
என்று கூறப்பட்டுள்ள “மனுஷர்‌” என்பது மொழிபெயர்ப்பாளர்களால்‌ 
புகுத்தப்பட்ட வார்த்தை. ஆனால்‌ இதின்‌ பொருள்‌ அதைக்காட்டிலும்‌ விரிவான 
விளக்கமுடையது. ஒரு மூப்பர்‌ நல்லவைகளாய்‌ காணப்படுகிற எதையும்‌ 
எல்லவற்றையும்‌ பிரியப்பட வேண்டியவர்‌. அவர்‌ நல்லவைகளில்‌ தயவு காட்டி 
அதற்கு ஆதரவளிக்கிறவர்‌. 

(16) தன்‌ குமிம்புத்தை நன்றாய்‌ 5/_ததுறெவச்‌; 1 தீமோத்தேயுவிலும்‌ 
தீத்துவிலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள பலமான வலியுறுத்தல்‌ ஒரு மூப்பர்‌ 
குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும்‌ என்பதுதான்‌. 1 தீமோத்தேயு 3:4, 5ல்‌, 
நாம்‌ வாசிக்கிறோம்‌. “தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நன்றாய்‌ நடத்துறெவனும்‌, 





குன்‌ பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ கீழ்ப்படியப்‌ 
பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும்‌ (ஒருவன்தன்‌ சொந்தக்குடும்பத்தை நடத்த 
அறியாதிருந்தால்‌, தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்‌?” “நடத்துதல்‌” 
எனும்‌ வார்த்தை ஒரு தொகுப்பு வார்த்தை அதன்‌ பொருள்‌ மற்றவர்கள்மேல்‌ 
“அமர்த்தப்படுவது.”” தேவன்‌ குடும்பத்தின்‌ அங்கத்தினர்களுக்கு மேலாக 
குகப்பன்மார்களை ஏற்படுத்தி குடும்பத்திற்கு பொறுப்பேற்கச்‌ செய்திருக்கிறார்‌. 
இது மிகவும்‌ பரவசமிக்க ஒரு பொறுப்பு. மனுஷர்களை நமக்கு மூப்பர்களாக 
இருக்க எதிர்பார்க்கிறோம்‌, நாம்‌ கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, “அவர்கள்‌ 
எப்படி தங்கள்‌ குடும்பத்தின்‌ பொறுப்புகளை நிறைவேற்றுகிறார்கள்‌?” 

(17) விசுவாசமுள்ள பிள்ளைகள்‌: இந்தத்‌ தகுதி இதற்கு முந்திய 
ககுதியுடன்‌ நெருங்கிய தொடர்பு உடையது. 1 தீமோத்தேயு 3:4ல்‌ நாம்‌ 
வாசிக்கிறோம்‌, “தன்‌ பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ 
கழ்ப்படியப்‌ பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும்‌.” இத்து 1:6ல்‌ ஒரு மூப்பர்‌ 
துன்மார்க்கரென்றும்‌ அடங்காதவர்களென்றும்‌ பேரொடுக்காத “விசுவாசமுள்ள 
பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன்‌ என்று நமக்குச்‌ சொல்லப்படுகிறது. ” 
இது பிள்ளைகள்‌ எத்தனை வயதுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ என்று சொல்ல 
வில்லை, ஆனால்‌ மூப்பர்களுக்கு பிள்ளைகள்‌ இருக்க வேண்டும்‌ என்பதையும்‌ 
- தனது போதனையாலும்‌ வாழ்வாலும்‌ - போதனையை அவர்களுக்கு முன்‌ 
வைக்கிறார்‌, அதினால்‌ அவர்கள்‌ விசுவாசிக்கிறார்கள்‌ (ரோமர்‌ 10:17)! என்றும்‌ 
சொல்கிறது. 

“மூப்பர்‌” என்றால்‌ “முதியவர்‌” என்று பொருள்படுவதால்‌, குழந்தைகளில்‌ 
சிலராவது தங்கள்‌ பாவங்களுக்காக கணக்கொப்புவிக்கும்‌ பிராயத்தை 
அடைந்திருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌. இப்படியிருக்கிறபடியால்‌, 
“விசுவாசமுள்ள பிள்ளைகள்‌” என்பது கணக்கொப்புவிக்கும்‌ பிராயமுள்ளவர்கள்‌ 











59 


தங்கள்‌ விசுவாசத்தை கழ்ப்படிதலில்‌ வெளிப்படுத்துறெவர்கள்‌ (யாக்கோபு 
2:17) கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள்‌. இப்பொழுது அவர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
வாழவேண்டிய முறைப்படி வாழ்கிறவர்கள்‌. தேவன்‌ அவர்களிடத்தில்‌ 
என்னத்தை எதிர்பார்க்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ புரிந்து கொள்ளுகிறார்கள்‌, 
மற்றும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனுக்குக்‌ தீழ்ப்படிக்றொர்கள்‌. NIV 
மொழிபெயர்ப்பில்‌ அவர்கள்‌ “வெளிப்படையான குற்றச்‌ சாட்டுக்களுக்கு 
உட்படாமல்‌ கொடியவர்கள்‌ என்றோ கீழ்ப்படியாதவர்கள்‌ என்றோ 
பேரெடுக்காதவர்களுமான பிள்ளைகள்‌” என்றுள்ளது. அவர்கள்‌ தங்கள்‌ 
தகப்பனுக்கு மூப்பரின்‌ வேலையில்‌ மனவேதனையைக்‌ கொடுக்காமலும்‌ 
அவர்பெயருக்கு இழுக்கைக்‌ கொண்டுவராதவர்களுமானவர்கள்‌. 

(18) தகன சீஷனாயிருக்கக்‌ கூடாது. ஒரு மூப்பர்‌ நூதன சீஷனாயிருக்கக்‌ 
கூடாது, ஏனெனில்‌ அவர்‌ இறுமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையில்‌ 
விழாமலிருக்க வேண்டும்‌ (1 தீமோத்தேயு 3:6). ஒரு மனிதன்‌ மூப்பனாவதற்கு 
முன்‌ எவ்வளவு காலம்‌ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்‌ என்று இதிலே 
சொல்லப்படவில்லை,”? ஆனால்‌ அவர்‌ புதியதாக மனமாற்றப்பட்டவராக 
இருக்கக்‌ கூடாது என்பதைச்‌ சொல்லுகிறது. அவருக்கு சில ஆவிக்குரிய வளர்ச்சி 
தேவை அதினால்‌ அவர்‌ இறுமாப்படைந்து தன்னை மூப்பராக்கியதால்‌ 
குற்பெருமை கொள்ளமாட்டார்‌. 

(19) நற்‌௯72:௪. 1 தீமோத்தேயு 3-ம்‌ அதிகாரத்தின்‌ பட்டியல்‌ வருகிற 
வார்த்தைகளுடன்‌ நிறைவுருகிறது. “அவன்‌ நிந்தனையிலும்‌, பிசாசின்‌ கண்ணியிலும்‌ 
விழாதபடிக்கு, புறம்பானவர்களால்‌ நற்சாட்சி பெற்றவனாயுமிருக்க வேண்டும்‌” 
(வசனம்‌ 7). ஒரு மூப்பர்‌ சமுதாயத்தில்‌ நல்ல மரியாதை பெற்றவராயிருக்க 
வேண்டும்‌. அவருக்கு நற்பெயர்‌ இல்லாதிருக்குமேயாகில்‌, கர்த்தருடைய சபை 
துன்புறும்‌. 

(20) மானும்‌, டரிகுத்தவானும்‌. இத்து 1ல்‌ இன்னும்‌ இரண்டு பதங்களை 
நாம்‌ கவனிக்க வேண்டும்‌: “நீதி” மற்றும்‌ “பரிசுத்தம்‌” (வசனம்‌ 8). ஒரு மூப்பர்‌ 
நீதியுள்ள மனுஷனாக இருப்பதும்‌, தன்னுடைய செயல்கள்‌ எல்லாவற்றிலும்‌ 
நியாயமாய்‌ நடப்பவருமாயிருக்க வேண்டும்‌. அவர்‌ பக்தியுள்ளவராய்‌ இருக்க 
வேண்டும்‌, தமது விசுவாசத்தில்‌ உண்மையுள்ளவராய்‌ நடந்து கொள்ள 
வேண்டும்‌. இவர்‌ ஒரு தல்ல மனிதன்‌, உங்களின்‌ வாழ்க்கையுடனும்‌ உங்கள்‌ 
ஆத்துமாவுடனும்‌ நீங்கள்‌ நம்பிக்கை வைக்க ஏதுவானவர்‌. 

இந்த தகுதியாம்ஸங்களை மறுபடியும்‌ ஒருமுறை பார்க்க நேரம்‌ 
எடுங்கள்‌. முந்தைய பாடத்தில்‌ பார்த்தது போல, இவையாவும்‌ ஒவ்வொரு 
இறிஸ்தவனிடத்திலும்‌ அதிகமாய்‌ எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும்‌ ஒரு கிறிஸ்தவ 
கணவன்‌ மற்றும்‌ ஒரு தகப்பன்‌ நடக்கவேண்டிய முறையையும்‌ விளக்குகிறது. 
இருந்த போதிலும்‌, அது ஒருமன நெகிழ்வடையச்‌ செய்யும்‌ பட்டியல்‌, ஒரு 
அறைகூவல்‌ விடுக்கும்‌ பட்டியல்‌. இந்த சரியான எதிர்பார்ப்புகள்‌ உலகிலேயே 
மிகப்பெரிய பணியான மூப்பராக இருப்பதற்குத்‌ தேவையான பகுதிகளாகும்‌. 








மிகப்பெரிய பொறுப்புக்கள்‌ 
மூப்பர்‌ பணிக்கு எதிர்பார்க்கப்படும்‌ சரியான தகுதி தேவைகள்‌ மட்டுமல்ல, 
அது தன்னகத்தே கொண்டுள்ள மிகப்‌ பெரிய பொறுப்புக்களும்‌ கூட உலகிலேயே 
இந்த மூப்பர்‌ பணியை மிகப்‌ பெரிய பணியாக்குகிறது. இந்த இம்மைக்குரிய 


60 


உலகில்‌, ஒரு வேலைக்கு அதற்கு அளிக்கப்படும்‌ பொறுப்புக்களின்‌ அளவைக்‌ 
கொண்டே அதன்‌ முக்கியத்துவம்‌ நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு கம்பெனியின்‌ 
குலைவரைக்‌ காட்டிலும்‌ சாக்கடை கோண்டுபவரின்‌ பணியில்‌ அதிக பலத்தை 
(சக்தியை) பிரயோடக்க வேண்டியதாயிருக்கிறது, ஆனால்‌ அந்தக்‌ கம்பெனியின்‌ 
தலைவர்‌ அதிக சம்பளம்‌ அளிக்கப்படுகிறார்‌, ஏனெனில்‌ அவருடைய பதவி 
அதிகப்‌ பொறுப்புக்களைக்‌ கொண்டுள்ளது. மூப்பர்களைக்‌ காட்டிலும்‌ ஒரு 
தனிப்பட்ட நபருக்கு பெரிய பொறுப்புக்கள்‌ எதுவுமில்லை. ஒரு மூப்பர்‌ 
“தேவனுடைய உக்கராணக்காரன்‌” என்று பவுல்‌ சொன்னார்‌ (இத்து 1:7). 
ஒரு மூப்பர்‌ எதற்கான உக்கிராணத்துவம்‌ உள்ளவராயிருக்றொர்‌? மூப்பர்கள்‌ 
ஆத்துமாக்கரக்கு உக்கிராணத்துவமுள்ளவர்கள்‌: “உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காக 
உத்திரவாதம்‌ பண்ணுகிறவர்களாய்‌ விழித்திருக்கிறவர்கள்‌” (எபிரெயர்‌ 13:17).2! 
மருத்துவர்கள்‌ நம்முடைய சரீரங்களுக்காக பெரிதான அக்கறை காட்டுவதால்‌ 
அவர்களுக்குள்ள பொறுப்பு மிகப்‌ பலமிக்கது. ஆத்துமாவுக்காக அக்கறை 
காட்டுவதில்‌ இன்னும்‌ எவ்வளவு அதிகமாக பலமுள்ள பொறுப்பு இருக்க 
வேண்டும்‌! 

மூப்பர்களின்‌ பொறுப்புக்களை வலியுறுத்த இந்தப்‌ பதவியுடன்‌ 
சம்பந்தப்பட்ட பதங்களை மறுபடியும்‌ திருப்பிப்‌ பார்ப்பதும்‌ ஒரு வழியாகும்‌.” 
மூன்று கிரேக்க வார்த்தைகள்‌ மாறிமாறி பயன்படுத்தப்பட்டுள்ளது: 
presbuteros, episkopos, மற்றும்‌ றoimen. இந்த மூன்று பதங்களும்‌ நடபடிகள்‌ 20ல்‌ 
காணப்படுகிறது. பவுல்‌ எபேசு சபையின்‌ மூப்பர்களை ௫189011202 என்பதன்‌ 








பன்மை) வரவழைத்தார்‌ (வசனம்‌ 17). அவர்‌ இந்த மூப்பர்களிடம்‌ பரிசுத்த 
ஆவி “அவர்களை கண்காணிகளாக” வைத்த (ஐர்k௦ற௦5 என்பதன்‌ பன்மை) 
மந்தையை அவர்கள்‌ மேய்க்க வேண்டும்‌, அதாவது சபையை மேய்க்க வேண்டும்‌, 
(௦ என்பதன்‌ வினைச்‌ சொல்‌) என்று சொன்னார்‌ (வசனம்‌ 28). தீத்து 
1ல்‌ இரண்டு பதங்கள்‌ மாறிமாறி பயன்படுத்தப்படுறெது. பவுல்‌ தீத்துவிடம்‌ 
“பட்டணங்கள்தோறும்‌ மூப்பர்களை ஏற்படுத்தும்படி?” சொன்னார்‌ 
(வசனம்‌ 5; வலியுறுத்தல்‌ என்னுடையது). பிறகு அந்த அப்போஸ்தலன்‌ 
“தண்‌ 5/707 /7னவ/ன்‌ தேவனுடைய உக்கிராணக்காரனுக்கேற்ற விதமாய்‌, 





குற்றஞ்சாட்டப்படாதவனாயிருக்க வேண்டும்‌” என்று சொன்னார்‌ (வசனம்‌ 
7; வலியுறுத்தல்‌ என்னுடையது). மறுபடியும்‌, 1 பேதுரு 5ல்‌ இரண்டு பதங்கள்‌ 
மாறி மாறி பயன்படுத்தப்படுகிறது. பேதுரு அறிவுறுத்தி “மூப்பர்கள்‌” (வசனம்‌ 1) 
மந்தையில்‌ “மேய்ப்பர்களாயிருக்கும்படி ” [றப எனும்‌ கிரேக்க வினைச்சொல்‌/ 





அவர்களிடம்‌ சொன்னார்‌ (வசனம்‌ 2). 

Presbuteros, எனும்‌ வார்த்தை “மூப்பர்‌” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது, இதன்‌ பொருள்‌ “முதிர்‌ வயதுள்ளவர்‌.”” இந்த வார்த்தை 
(ஆங்கிலத்தில்‌) “பிரிஸ்பைட்டர்‌” என்று மொழிபெயர்க்கப்படலாம்‌.2 இந்த 
வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ பொதுவாக வயதில்‌ முதிர்ச்சியுள்ள யாருக்கும்‌ 
பயன்படுத்தப்பட்டது,2* ஆனால்‌ சபையின்‌ தலைமைத்துவப்‌ பொறுப்பேற்கும்‌ 
நபர்களுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது (காண்க நடபடிகள்‌ 2:17; 14:23).2 
சபையின்‌ மூப்பர்களுக்கு இந்தப்‌ பதம்‌ பயன்படுத்தும்போது, அது அனுபவ 
வளர்ச்சியையும்‌ வயதையும்‌ சுட்டிக்காட்டுகிறது. 





ஏரில்‌ தோயம்‌ (ஒழi5kopறo5) என்பது ஒரு கிரேக்க தொகுப்பு வார்த்தை: ர்‌ 
(“மேல்‌”) 56௦2௦8 (“பார்வை பார்ப்பவர்‌”). நேரடியாக மொழிபெயர்த்தால்‌ 


61 


“கண்காணி.” நெடு நாட்களுக்குமுன்‌, சரk0ற௦5 எனும்‌ வார்த்தையை “பிஷப்‌” 
என்று மறு உருவம்‌ கொடுத்தனர்‌ (காண்க 1 தீமோத்தேயு 3:1, 2; தீத்து 1:7; 
KJV). மார்க்க உலகில்‌, “பிஷப்‌” எனும்‌ பதவி “மூப்பரைக்‌” காட்டிலும்‌ மிக 
முக்கியமானது என்று கருதுகின்றனர்‌, ஆனால்‌ இரு பதங்களுமே வேதாகமத்தில்‌ 
மாறி மாறி பயன்படுத்தப்படும்‌ ஒரே பதவிதான்‌. “கண்காணி” எனும்‌ பதத்தை 
நாம்‌ அநேக வசனப்பகுதிகளில்‌ பிலிப்பியர்‌ 1:1 மற்றும்‌ 20:28 உட்பட, 
பார்த்தோம்‌.” 

Poimen என்பது “மேய்ப்பன்‌” என்பதற்கான கிரேக்க பெயர்ச்சொல்‌. 
நடபடிகள்‌ 20:28 லும்‌ 1 பேதுரு 5:2 லும்‌ இந்த வார்த்தையின்‌ வினைச்சொல்லைப்‌ 
பார்த்தோம்‌. எபேசியர்‌ 4ல்‌, பவுல்‌ தற்காலிக மற்றும்‌ நிரந்தப்‌ பணிகளான 
சபையில்‌ பதவி வகிப்பதை பட்டியிலிடுவதில்‌ பெயர்ச்சொல்லில்‌ இந்த 
வார்த்தையைப்‌ பார்த்தோம்‌. ஏதோ காரணத்திற்காக “மேய்ப்பன்‌” என்பதற்கு 
இலத்தன பதமாகிய (௨1௦0) “பாஸ்டர்‌” என்று மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌: “அவர்‌ சிலரை அப்போஸ்தலராகவும்‌, சிலரைத்‌ தீர்க்க 
தரிசிகளாகவும்‌ சிலரை சுவிசேஷகராகவும்‌, சிலரை மேயப்‌ [pastors] 
போதகராகவும்‌ ஏற்படுத்தினார்‌” (வசனம்‌ 11; வலியுறுத்தல்‌ என்னுடையது). 
யில்‌ “பாஸ்டர்கள்‌ (அவரது மந்தையின்‌ மேய்ப்பர்கள்‌)?” என்று 
சொல்லப்படுகிறது (மேலும்‌ காண்க முழுமையான யூத வேதாகமம்‌ - (18) 
மார்க்க உலகில்‌, “பாஸ்டர்‌” எனும்‌ பதத்தை பிரசங்கியார்களுக்குப்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌, ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பிரசங்கியார்கள்‌ 
இப்படிப்பட்ட பட்டம்‌ கொடுத்து அழைக்கப்படவில்லை. இந்தப்‌ பதம்‌, சபை 
கண்காணிகளுக்காக வைக்கப்பட்ட வார்த்தை”. 

Presbuteros எனும்‌ வார்த்தை ஒரு மூப்பரின்‌ குணாதிசயங்களைக்‌ குறிப்பிடும்‌ 
சொல்‌. அவர்‌ பூரணப்பட்ட கிறிஸ்தவர்‌. 1221500௦08 அவரது பொறுப்புக்களின்‌ 
காட்சியை விவரிக்கிறது: ஒரு மூப்பராக, சபையின்‌ பொதுவான பணியை 
கண்காணிக்கறார்‌, குறிப்பாக அங்கத்தினர்களின்‌ ஆத்துமாக்களை பாதுகாக்கிறார்‌. 
மூன்றாவது பதமான, றற, மூப்பரின்‌ “பணி விபரத்தைக்‌ கொடுக்கிறது”: 
மூப்பர்கள்‌ தேவனுடைய மந்தையை பாதுகாத்து மேய்க்க வேண்டியவர்கள்‌! 








உ அவர்கள்‌ மந்தையை நடத்திச்‌ செல்ல வேண்டியவர்கள்‌ (காண்க 1 
பேதுரு 5:1-8). புதிய ஏற்பாட்டின்‌ துவக்ககாலத்தில்‌, ஒரு மேய்ப்பன்‌ 
ஆடுகளை பின்னாக நின்று துரத்திக்‌ கொண்டு போகமாட்டான்‌; மாறாக 
முன்‌ நின்று வழி நடத்திக்‌ கொண்டு போவான்‌. 

* அவர்கள்‌ ஆடுகளை போஷிக்க வேண்டியவர்கள்‌. ஆடுகள்‌ 
ஆரோக்கியமான போஷாக்காகிய தேவனுடைய வசனத்தை 
பெறுகின்றனவா என்று பார்த்துக்‌ கொள்வது மூப்பார்களின்‌ பொறுப்பு. 

* அவர்கள்‌ ஆடுகளை பாதுகாக்க வேண்டியவர்கள்‌ (காண்க நடபடிகள்‌ 
20:28-31). “கொடிதான ஓநாய்கள்‌” இன்றும்‌ சுற்றித்திரிகின்றன. 
மேய்ப்பர்கள்‌ விழிப்புடன்‌ இராவிட்டால்‌ அவைகள்‌ மந்தையை அழித்து 
விடும்‌. 


வேறு அநேக கிரேக்க வார்த்தைகளும்‌ கூட மூப்பர்களின்‌ பணி எவ்வளவு 
பரபரப்புடையது என்று குறிப்பிடுகின்றன. மூப்பர்கள்‌ “தேவனுடைய 
சபையை விசாரித்துக்‌ கொள்ள வேண்டியவர்கள்‌” (1 தீமோத்தேயு 3:5). 


62 


“விசாரிக்க வேண்டும்‌” என்பது சறரறeleomai என்பதிலிருந்து வந்தது, 
அது “அக்கறை எடுத்துக்கொள்வதை அடையாளப்படுத்துகிறது; இது 
முன்யோசனை மற்றும்‌ முன்‌ ஏற்பாடுகளை உட்படுத்தியது. ”””” மூப்பர்கள்‌ 
“நடத்த” (ஆளுகை செய்வதும்‌) (1 தீமோத்தேயு 5:17) “கர்த்தருக்குள்‌ 
விசாரணை செய்கிறவர்களாயுமிருக்கிறார்கள்‌” (1 தெசலோனிக்கேயர்‌ 
5:12).20 “நடத்துதல்‌” மற்றும்‌ “விசாரித்தல்‌” ஆகிய வார்த்தைகள்‌ கிரேக்க 
மொழியில்‌ றர௦5ரீ£ார்‌ இதன்‌ நேரடிப்‌ பொருள்‌ “ “மூன்‌ நிற்குதல்‌,” “ஆதலால்‌ 
நடத்துதல்‌, கவனமாகக்‌ கேட்டல்‌” (ஆகியவை கவனமுடன்‌ விழித்திருத்தலைக்‌ 
குறிக்கிறது.” இறுதியாக எபிரேயர்‌ 13ல்‌, மூப்பர்களைப்‌ பற்றி “உங்களை 
நடத்தினவர்கள்‌” என்று சொல்லப்படுகன்றன (வசனம்‌ 7) மற்றும்‌ தலைமை 
தாங்கி “நடத்துபவர்களை” இது குறிக்கிறது (வசனங்கள்‌ 17, 24). இந்த அனைத்து 
விளக்கங்களும்‌ ஓ! என்பதிலிருந்து வந்தது, அதன்‌ பொருள்‌ “நடத்தும்படி “2 


2௨ 








என்பதாகும்‌. 

இப்போது, மூப்பர்களின்‌ பொறுப்புக்கள்‌ எல்லாம்‌ கடினமானவை 
என்று தெளிவாகியிருக்கும்‌. அவர்களின்‌ நீதியுள்ள கடினபணியைக்‌ குறித்த 
எந்த ஒரு சுருக்கமான பட்டியலும்‌ உதவாது, ஆனால்‌ அவர்களின்‌ சில 
பொறுப்புக்களையாகிலும்‌ சாராம்சமாக இங்கே கொடுக்கட்டும்‌. அவர்கள்‌ ... 


உ முழுச்சபையையும்‌ (உள்ளூர்சபையை) கண்காணிப்புச்‌ செய்ய 
வேண்டும்‌, சடையின்‌ முன்‌ நின்று வழிநடத்த வேண்டும்‌. அவர்களாகவே 
எல்லா வேலைகளையும்‌ செய்ய வேண்டும்‌. என்பது இதன்‌ பொருள்‌ 
அல்ல (அப்படிச்‌ செய்யவும்‌ கூடாது), ஆனால்‌ அந்த வேலைகள்‌ செய்து 
முடிக்கப்படுவதை பொருப்புடன்‌ கவனிக்க வேண்டும்‌. 

உ அங்கத்தினர்களில்‌ ஒவ்வொருவருடைய வேலைகளிலும்‌ கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. முழு உள்ளூர்‌ சபைகளின்‌ காரியங்களில்‌ 
கவனம்‌ செலுத்திக்‌ கொண்டு தனிப்பட்ட அங்கத்தினரின்‌ 
தேவையை மூப்பர்கள்‌ கண்டு கொள்ளாமல்‌ விட்டு விடக்‌ 
கூடாது. அவர்களின்‌ “பணி விவரம்‌” மேய்ப்பர்களாயிருப்பது 
தான்‌ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. வலியுள்ளவர்களையும்‌, 
பலவீனமானவர்களையும்‌, மனமுடைந்தவர்களையும்‌, 
சிகறுண்டவர்களையும்‌, மனமுடைந்தவர்களையும்‌, 
சிதறுண்டவர்களுமாகிய அனைவரையும்‌ கவனம்‌ செலுத்தி - 
ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளுக்காக கவனம்‌ செலுத்துவதுபோல 
பராமரிக்க வேண்டும்‌. ஏதோ ஒரு நாளில்‌ அந்த உக்கிராணத்துவத்திற்கு 
அவர்கள்‌ கணக்கொப்புவிக்க வேண்டும்‌ (எபிரேயர்‌ 13:17). 

உ அங்கத்தினாகளை கள்ள உபதேசத்திலிருந்தும்‌. உலகப்பிரகாரமான 
காரியத்திலிருந்தும்‌, மோசமான முன்‌ உதாரணக்திலிருந்தும்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌. 

உ வாழ்விலும்‌, வேலையிலும்‌, போதனையிலும்‌ முன்மாதிரியாயிருக்க 
வேண்டும்‌ (காண்க 1 பேதுரு 5:3). மூப்பர்களின்‌ முதன்மைப்‌ 
பொறுப்பு “தங்களைக்‌ குறித்தும்‌] எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌” 
ற்கு “முழுமந்தையைக்‌ குறித்தும்‌ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌” 
(நடபடிகள்‌ 20:28). மந்தையை ௮ நடத்த, அவர்கள்‌ கிறிஸ்தவ ஜீவியம்‌ 





63 


என்பதெல்லாம்‌ இதுதான்‌ என்று ஆடுகளுக்கு முன்‌ வழிகாட்டதெல்‌ 
வேண்டும்‌. 
மறுபடியும்‌, நான்‌ சொல்லிக்‌ கொள்கிறேன்‌, ஒரு மூப்பரின்‌ பணிதான்‌ 
உலகிலேயே மிகப்பெரிய பணி, ஏனெனில்‌ அதற்கு மிகப்பெரிய பொறுப்புக்கள்‌ 
அவருக்கு இருக்கின்றன. 


மிக அருமையான பிரதிபலன்கள்‌ 

இறுதியாக, மூப்பர்‌ பணி உலகிலேலேயே மிகப்‌ பெரிய பணி ஏனெனில்‌ 
அதற்கு அருமையான பிரதிபலன்கள்‌ உண்டு.” உண்மையில்‌, இயேசுவுக்கு 
ஊழியஞ்‌ செய்வதே அதன்‌ சுய பிரதிபலனாகிறது. அநேகர்‌ மூப்பர்பணியை 
ஏற்றுக்‌ கொள்வதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
ஊழியம்‌ செய்ய விரும்புவதால்கான்‌. இது அவர்களுடைய வாழ்க்கையில்‌ 
கூடுதல்‌ அர்த்தத்தையும்‌ நோக்கத்தையும்‌ கொடுக்கிறது. 

இரண்டாவது பிரதிபலன்‌ நம்மிடத்திலிருந்து அங்கத்தினர்களிடத்திலிருந்து 
கனமும்‌ மதிப்பும்‌ அவர்களுக்கு உண்டாகிறது. பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு 
சொன்னது, “நன்றாய்‌ விசாரணை செய்கிற மூப்பர்களை ... இரட்டிப்பான 
கனத்திற்குப்‌ பாத்திரராக எண்ண வேண்டும்‌” (1 தீமோத்தேயு 5:17). 
“இரண்டாவது கனம்‌” அவர்கள்‌ “திருவசனத்திலும்‌, உபதேசத்திலும்‌ 
பிரயாசப்பட்டால்‌” அவர்களுக்கான பொருள்‌ உதவியும்‌ செய்ய வேண்டும்‌ 





(வசனம்‌ 17ஆ; காண்க வசனம்‌ 18). “முதல்‌ கனம்‌” சபையின்‌ அங்கத்தினர்கள்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கிற கனமும்‌ மரியாதையும்‌. நான்‌ இதைச்‌ சுருங்கச்‌ 
சொல்லட்டும்‌, சில வழிகளில்‌ நமது மூப்பர்களுக்கு நாம்‌ முறையான 
மரியாதையைக்‌ காட்ட வேண்டும்‌: 


உ அவாமளைர்‌ புர nso. “அன்றியும்‌ சகோதரரே, 
உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு, கர்த்தருக்குள்‌ உங்களை விசாரணை 
செய்கிறவர்களாயிருந்து, உங்களுக்குள்ளே புத்திசொல்லுகிறவர்களை 
நீங்கள்‌ இதத” (1 தெசலோனிக்கேயர்‌ 5:12; வலியுறுத்தல்‌ 
என்னுடையது). மூப்பர்களைப்‌ பாராட்டுங்கள்‌, உங்கள்‌ பாராட்டுக்களை 
OO MEO EDA 

* மிகவும்‌ அன்பாய்‌ எண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌: “அவர்களுடைய 
இரியையினிமித்தம்‌ அவர்களை மிகும்‌ அன்பாய்‌ எண்ணச்‌ 
கொள்னாுங்கள்‌” (வசனம்‌ 13; வலியுறுத்தல்‌ என்னுடையது). அவர்கள்‌ 
யார்‌ என்பதற்கேற்ற எண்ணத்தை உங்கள்‌ கிரியைகளின்‌ நிமித்தமாகிலும்‌ 
அவர்களை உயர்வாய்‌ எண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌. 

உகந்து கொன்ன மல்‌, நடத்துங்கள்‌: முதல்‌ தீமோத்தேயு 5:1ல்‌ பொதுவாக 
முதிர்‌ வயதுடையவர்களைப்‌ பற்றிப்‌ பேசுறெது, ஆனால்‌ இந்த 
அறிவுரை நிச்சயமாக மூப்பர்களிடம்‌ நாம்‌ நடந்து கொள்ள வேண்டிய 
முறையையும்‌ உள்ளடக்கியுள்ளது: “முதிர்‌ வயதுள்ளவனைக்‌ கடிந்து 
கொள்ளாமல்‌, அவனைத்‌ தகப்பனைப்‌ போல்‌ ... பாவியுங்கள்‌. ” 

உ கற்ந்ததையே நம்ட/ங்கள்‌: அன்பு மற்றவர்களின்‌ நல்லதையே நம்பும்‌, இது 
மூப்பார்களையும்‌ உட்படுத்தியே சொல்லுகிறது. தீமோத்தேயுவினிடத்தில்‌ 
பவுல்‌ சொன்னார்‌, “மூப்பனானவனுக்கு விரோதமாய்‌ ஒருவன்‌ சொல்லும்‌ 





64 


பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள்‌ இல்லாமல்‌ நீ ஏற்றுக்‌ கொள்ளக்‌ 
கூடாது” (1 தீமோத்தேயு 5:19). ஒரு மூப்பரைப்‌ பற்றிச்‌ சொல்லப்படுகிற 
புறங்கூறுதலை செவி சாய்க்காமல்‌ புறந்தள்ள வேண்டும்‌. 

உ நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌; “தேவ வசனத்தை உங்களுக்குப்‌ போதித்து 
உங்களை நடத்தினவர்களை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌” (எபிரேயர்‌ 
18:7௮). எழுத்தாளர்‌ தமது வாசகர்களிடம்‌ இந்த மனுஷர்கள்‌ 
அவர்களுக்கு என்ன செய்தார்கள்‌ என்று நினைத்துப்‌ பார்க்கும்படி 
கட்டளையிட்டார்‌,” ஆனால்‌ நாமும்‌ கூட நமது தலைவர்களை நமது 
ஜெபங்களில்‌ “நினைவுபடுத்தி” உற்சாகமளிக்கும்‌ வார்த்தைகளை 
அவர்களிடம்‌ பேசி சோதிக்கப்படும்பொழுது அவர்களுடைய 





போதனைகளை “நினைத்துக்‌ கொள்வது” செய்யக்‌ கூடாத காரியமல்ல. 

* அன/்ககடைய விசுவாசத்தைப்‌ பின்பற்றுங்கள்‌. “அவர்களுடைய 
நடக்கையின்‌ முடிவை நன்றாய்‌ சிந்தித்து, அவர்களுடைய விசுவாசத்தைப்‌ 
பின்பற்றுங்கள்‌” (எபிரேயர்‌ 18:7அ). 

உ ஏலாகஞுக்குக்‌ குழ்ப்படிரத அட ங்குங்கள்‌. “உங்களை நடத்துகிறவர்கள்‌, 
உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காக உத்திரவாதம்‌ பண்ணுறெவர்களாய்‌ 
விழித்திருக்கிறவர்களானபடியால்‌, அவர்கள்‌ துக்கத்தோடே அல்ல, 
சந்தோஷத்தோடே அதைச்‌ செய்யும்படி அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்த! 
அடக்குங்கள்‌: அவர்கள்‌ துக்கத்தோடே அப்படிச்‌ செய்தால்‌ அது 
உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே” (எபிரேயர்‌ 13:17; 
வலியுறுத்தல்‌ என்னுடையது). நாம்‌ மூப்பார்களுடன்‌ ஒத்துழைப்பைக்‌ 
கொடுத்து, வாழ வேண்டிய முறைப்படி வாழ்வோமானால்‌, அவர்களின்‌ 
உழைப்பு மகிழ்ச்சியுள்ளதாயிருக்கும்‌. நாம்‌ அப்படிச்‌ செய்யத்‌ தவறும்‌ 
போது, அது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மட்டும்‌ ஆபத்தானதல்ல, அது 
நமது மூப்பார்களின்‌ இருதயங்களையும்‌ உடைத்துப்போட ஏதுவாக்கும்‌. 





வருஷங்களினாடே, தேவன்‌ சொல்லியிருக்கிறபடி மூப்பர்களுக்கு 
செலுத்த வேண்டிய கனத்கைச்‌ செலுத்தாமல்‌ சிலர்‌ தவறு செய்துள்ளனர்‌. இந்த 
உள்ளூர்‌ சபையில்‌ அது ஒருபோதும்‌ உண்மையாகி விடக்‌ கூடாது என்று நான்‌ 
ஜெபிக்கிறேன்‌. கர்த்தர்‌ தாமே நமது மூப்பார்களுக்கு நாம்‌ காட்ட வேண்டிய 
அன்பையும்‌ மரியாதையையும்‌ செலுத்தும்படி உதவி செய்வாராக. 

உண்மையில்‌, மூப்பர்களுக்குரிய மிகப்பெரிய பிரதிபலன்‌ இவ்வாழ்க்கையில்‌ 
வராது, ஆனால்‌ வரப்போகும்‌ வாழ்க்கையில்‌ கிடைக்கும்‌. பேதுரு மூப்பர்களுக்கு 
எழுதி அவர்களுக்கு கட்டளை கொடுத்த போது அவர்கள்‌ “தேவனுடைய 
மந்தையை மேய்த்து” (1 பேதுரு 5:1-3), என்று சொன்னவர்‌, “பிரதான 
மேய்ப்பன்‌ வரும்பொழுது, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தைப்‌ பெறுவீர்கள்‌” 
என்றார்‌ (வசனம்‌ 4). இதைக்‌ காட்டிலும்‌ மிகப்பெரிய பிரதிபலன்‌ வேறெதுவும்‌ 
இருக்காது! 


டிவுரை 

மூப்பருடைய பணி உலகிலேயே மிகப்‌ பெரிய பணி ஏனெனில்‌ அதற்கு 
மிகவும்‌ சரியான தகுதிகோரிக்கைகள்‌ தேவைப்படுகிறது, மிகப்பெரிய 
பொறுப்புகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. மிக அருமையான பிரதிபலன்கள்‌ 


65 


வைக்கப்பட்டுள்ளது. இந்தப்‌ பாடத்தின்‌ நோக்கம்‌ யாரையும்‌ சோர்வடையச்‌ 
செய்வதற்காக அல்ல, ஆனால்‌ மூப்பராவதிலுள்ள அறைகூவலை எடுத்துக்‌ 
காட்டியுள்ளது என்று நான்‌ நம்புகிறேன்‌. மேலும்‌ நம்மில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பணியை நெகிழ்ச்சியுடன்‌ ஈர்த்துக்‌ காட்டும்‌ என்று 
நம்புகிறேன்‌: அது இந்த உள்ளூர்‌ சபைக்கு மூப்பர்களை தெரிவுசெய்து 
ஏற்படுத்துவதுகான்‌. தேவன்‌ தாமே நம்மெல்லாரோடும்‌ இருப்பாராக. 








குறிப்புகள்‌ 

நான்‌ இந்தப்‌ பாடங்களை பின்பக்கத்திரையில்‌ எனது தலைக்குமேல்‌ 
படமாக காட்டி இப்பாடத்திற்கு ஓத்த கருத்துக்களை முன்‌ வைத்தேன்‌. இந்த 
வரைபடங்கள்‌ ஒரு செயல்‌ திறனை உண்டா க்கும்‌ மின்சக்திக்‌ கருவிகள்‌ மூலம்‌ 
இருக்கலாம்‌, அல்லது ஒரு பெரிய காகிதத்தில்‌ போடப்பட்டோ அல்லது 
அட்டையின்‌ மீதோ வரையப்பட்டு சமர்ப்பிக்கலாம்‌. இந்தப்‌ பாடங்கள்‌ ஒரு 
கற்றலுக்கான புறக்குறிப்பாக ஆயத்தப்படுத்தி கூடிவருகிற யாவருக்கும்‌ 
கொடுக்கலாம்‌. 





மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்களை சுருக்கமாக விவாதிக்கப்பட்ட 
இரண்டாவது பாடம்‌ இது. இந்தக்‌ தகுதியாம்சங்களை அணுகுவதற்கான 
மற்றோருமுறை அவைகளை தலைப்பு வாரியாக கருத்துக்களை 
வரிசைப்படுத்தி கற்கலாம்‌ (காண்க “மூப்பர்‌ தேர்வு செய்ய வழிகாட்டி” 
இந்த புத்தகத்தின்‌ பின்பகுதியில்‌ உள்ளது). மேலும்‌ ஒரு அணுகுமுறை 
வித்தியாசப்பட்ட மொழிபெயர்ப்புக்கள்‌ சொல்லும்‌ பதங்களின்‌ ஒப்பீடு மூலம்‌ 
கற்றல்‌ (1 தீமோத்தேயு 3:1-7; மற்றும்‌ தீத்து 1:5-9). 








மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்கள்‌ குறித்த 
துணைக்‌ குறிப்புக்கள்‌ 

மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்களைக்‌ குறித்து கடந்த இரண்டு பாடங்களிலும்‌ 
நான்‌ கொடுத்துள்ள விளக்கங்கள்‌ இந்தப்‌ பாடத்திற்கான இறுதிக்‌ கருத்துக்கள்‌ 
அல்ல. பிரசங்கத்தைக்‌ கேட்டவர்கள்‌ வினயமாக இந்த தேவன்‌ - கொடுத்த 
குகுதியாம்சங்களை சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌ என்பது என்னுடைய 
நோக்கம்‌. 

வருடங்களினூடே, கவனிக்கத்தக்க முரண்பாடுகள்‌ சில தகுதியாம்சங்களின்‌ 
சரியான அர்த்தம்‌ கொடுப்பதில்‌ ஏற்பட்டது. சிலர்‌ பதங்களின்‌ மொழியாக்கம்‌ 
குங்களின்‌ விளக்கப்படியே சரியான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது என்று 
குறிப்பால்‌ சுட்டிக்‌ காட்டியதும்‌ உண்டு. தவறுதலாக புரிந்துகொள்ளுகிற புரிந்து 
கொள்ளும்‌ ஆபத்துக்குட்படாதபடி, இங்கே ஒரு கருத்தை நான்‌ சேர்க்கட்டும்‌: 
ஒரு குறிப்பிட்ட உள்ளூர்‌ சபையில்‌ மனுஷர்களை நியமனம்‌ செய்து மூப்பர்களாக 
பணியாற்றச்‌ செய்ய முன்வரும்போது, அந்த உள்ளுர்‌ சபையின்‌ அங்கத்தினர்கள்‌ 
குறிப்பிடப்பட்ட தகுதியாம்சங்களின்‌ பொருளை தாங்கள்‌ வாசிக்கும்‌ வசனப்‌ 
பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்கள்‌. 

நான்‌ ஒரு உதாரணம்‌ கொடுக்கட்டும்‌. நடபடிகள்‌ 6ல்‌, “பன்னிருவரும்‌ 
சீஷர்‌ கூட்டத்தை வரவழைத்து: நாங்கள்‌ தேவ வசனத்தைப்‌ போதியாமல்‌, 


66 


பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால்‌ சகோதரரே; பரிசுத்த ஆவியும்‌ 
ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழுபேரை உங்களில்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌; அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌” (வசனங்கள்‌ 
2, 3), வசனம்‌ 5 சொல்லுகிறது, “இந்த யோசனை சபையாரெல்லாருக்கும்‌ 
பிரியமாயிருந்தது; அப்பொழுது ... தெரிந்து கொண்டு” அப்போஸ்தலர்கள்‌ 
மூன்று தகுதியாம்சங்களைக்‌ குறிப்பிட்டார்கள்‌ மற்றும்‌ சபையார்‌ தெரிந்து 
கொள்தலைச்‌ செய்தனர்‌. “பரிசுத்த ஆவியும்‌ ஞானமும்‌ நிறைந்தது, நற்சாட்சி 
பெற்றிருக்கிற” என்பது எதை அர்த்தப்படுத றது? அவைகளின்‌ பொருள்‌ 
என்ன என்று எனக்குத்‌ தெரியும்‌ என்று நம்புகிறேன்‌, ஆனால்‌ எருசலேமில்‌ 
இருந்த சபையாருக்கு என்ன பொருளைக்‌ கொடுக்கிறது என்பதுதான்‌ 
அதிக முக்யெமானது. சொல்லப்பட்டுள்ள பதங்கள்‌ அனைத்தையும்‌ அவர்கள்‌ 





விவாதித்தார்களா? எனக்குத்‌ தெரியாது. எனக்குத்‌ தெரிந்ததெல்லாம்‌, உள்ளூர்‌ 
சபை அங்கத்தினர்கள்‌ எப்படியோ பொதுவான இசைவுடன்‌, அவர்களுடைய 
மனதில்‌ நம்பிக்கை கொண்ட ஏழு பேரை தகுதியுடையவர்களென தெரிவு 
செய்கனர்‌. 

மூப்பர்களை தெரிவு செய்கிற விஷயத்தில்‌ ஒரு பிரசங்கியாராக நான்‌ எனது 
பணியை புரிந்து கொண்டிருப்பேனேயாகில்‌, ஏவப்பட்ட தகுதியாம்சங்களை 
உள்ளூர்‌ சபையார்களுக்கு அறிவிப்பதும்‌, அந்த தகுதியாம்சங்களைக்‌ 
குறித்து சிந்திக்கவும்‌ ஜெபிக்கவும்‌ அவர்களை ஊக்கப்படுத்தி, தகுதியுள்ள 
ஆண்களை தெரிந்தெடுக்கும்படி அறைகூவல்‌ விடுவதும்‌ எனது கடமை. 
அங்கத்தினர்கள்‌ பொதுவாக சில மனிதர்‌ “ஆரோக்கியமான உபதேசம்‌ 
செய்கிறவனாகவும்‌ முரண்பாடான உபதேசம்‌ பண்ணுகிறவர்களை கடிந்து 
கொள்ளுகிற நபரைத்‌ தகுதியுள்ளவராக நினைத்தால்‌, ஆனால்‌ நான்‌ அதை 
ஒப்புக்‌ கொள்ளவில்லை” என்றால்‌ என்ன? தேவன்‌ யாருக்கு இந்தக்‌ தகுதியோ 
அந்தத்‌ தகுதியோ இருக்கிறது என்று கீர்மானிக்கும்படி பிரசங்கியாரிடத்தில்‌ 
சொல்லவில்லை என்பதை நான்‌ மனதில்‌ வைக்க வேண்டும்‌; அந்தப்‌ 
பொறுப்பை முழு சபையாருக்கும்‌ தேவன்‌ கொடுத்திருக்கிறார்‌. சில 
குகுதியாம்சங்கள்‌ முழுமையானவை (“ஓரே மனைவியையுடைய புருஷன்‌” 
போன்றதெல்லாம்‌), ஆனால்‌ அநேகம்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்க வேண்டிய 
குகுதியாம்சங்கள்‌ (“உபசரிக்கிறவனாயிருத்தல்‌” போன்றவை) என்பதை நினைவில்‌ 
வையுங்கள்‌. ஒரு மனிதன்‌ தகுதிபெற்றவனாக முழுசபையும்‌ நினைக்குமாகில்‌, 
பிறகு - முழுமையான தகுதியை அவன்‌ பெறாமலிருந்தாலோ (அதாவது 
விசுவாசமுள்ள பிள்ளைகள்‌ இல்லாமலும்‌ அல்லது இருமணமாகாதவராகவும்‌ 
அல்லது புதிதாய்‌ மனமாற்றப்பட்ட நூதன சீஷனாகவோ இருந்தால்‌) - நான்‌ 
மிகவும்‌ அவர்களுடைய முடிவை ஊக்குவிப்பதில்‌ தயக்கம்‌ காட்டுவேன்‌. 
மூப்பார்களைத்‌ தேர்ந்தெடுக்கிற காரியத்தில்‌ உள்ளூர்‌ சபைகள்‌ எப்பொழுதாவது 
தவறு செய்கின்றவா! ஆம்‌, அவர்களும்‌ மனுஷர்கள்தானே, மனுஷர்கள்‌ 
குவறுசெய்யத்தான்‌ செய்வார்கள்‌. இருந்தபோதிலும்‌, உள்ளுர்‌ சபைதான்‌ 
அவர்களைத்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ என்பது தேவனுடைய சித்தமானால்‌ 
நாம்‌ அதை மதிக்க வேண்டும்‌. 


கேள்விகளுக்கு பதில்‌ அளித்தல்‌ 
இவற்றைச்‌ சொன்ன பிறகு, சில அங்கத்தினர்கள்‌ 77௪9 


67 


நீங்கள்‌ குறிப்பிட்ட தகுதியாம்‌சத்தின்‌ அர்த்தம்‌ என்ன என்று, என்ன 
நினைக்கிறீர்கள்‌ என்று அறிந்து கொள்ள விரும்பலாம்‌. அப்படி நடக்கும்‌ 
போது, தகுதியாம்‌சத்துடன்‌ ஒரு குறிப்பிட்ட கருத்து சேர்க்கப்பட வேண்டும்‌ 
என்று நினைத்தால்‌, உங்கள்‌ கருத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு 
உரிமையுண்டு. எப்படியிருப்பினும்‌, அப்படி நீங்கள்‌ செய்யும்போது, நான்‌ 
மூன்று ஆலோசனைகளை வைக்கிறேன்‌. முதலாவதாக, நீங்கள்‌ உங்கள்‌ 
கருத்தைத்தான்‌ படர்ந்து கொள்கிறீர்கள்‌ என்பதை தெளிவுபடுத்துங்கள்‌. 
மற்றவர்கள்‌ உங்களுடைய வார்த்தையை தங்கள்‌ கேள்விக்குப்‌ பதிலாக எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌, அவர்களாகவே இகைக்குறித்து கவனமாகப்‌ படிக்க வேண்டும்‌. 
இரண்டாவதாக, கிளப்பப்படாத பிரச்சனைகளை கையாளாதீர்கள்‌. மற்ற 
இடங்களில்‌ எழுப்பப்படும்‌ கேள்விகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ நீங்கள்‌ 
அறிந்திருப்பீர்கள்‌, ஆனால்‌ அது உங்கள்‌ உள்ளூர்‌ சபையை பாதிக்க வேண்டிய 
அவசியமில்லை. மூன்றாவதாக, நீங்கள்‌ உங்கள்‌ கருத்தை சொல்லும்போது 
இயன்ற வரை யாருக்கும்‌ பாதிப்பில்லாத வகையில்‌ திறமையாகப்‌ பேசுங்கள்‌, 
ஏற்றுக்‌ கொள்ளாதவருக்கு மதிப்பைக்‌ கொடுங்கள்‌. 








அமெரிக்க ஐக்கியநாடுகளில்‌ நடந்த ஒரு சம்பவம்‌ இங்கு உதாரணமாக 
கொடுக்கப்படுவது உதவியாயிருக்கலாம்‌. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌, ஒரு 
கேள்வி அடிக்கடி கேட்கப்படுவதுண்டு, அது ஒரு மூப்பரின்‌ விசுவாசமுள்ள 
பிள்ளைகள்‌ ஒருவராயிருக்கலாமா பலராக இருக்கலாமா என்பது தான்‌. இந்த 
கேள்வி கடந்த காலங்களில்‌ மூப்பர்களை ஏற்படுத்தும்‌ போதே கேட்கப்பட்டதாக 
தெரிந்திருந்தால்‌ மூப்பர்களைத்‌ தேர்ந்தெடுத்த அந்த நேரத்தில்‌, இன்னும்‌ சில 
குறிப்புகளை தகுதியாம்சங்களோடு சேர்த்திருப்பேன்‌. அதில்‌ அடங்கியுள்ள 
அநேக உண்மைகளை (குறிப்பிட்ட உள்ளுர்‌ சபையில்‌ அந்தக்‌ கேள்வி எவ்வளவு 
அறிவார்த்தமானது என்பதையும்‌ சேர்த்து), பதிலளித்திருக்கலாம்‌, ஆனாலும்‌ 
நான்‌ அணுகக்கூடிய வேண்டிய ஒரு வழியை கீழே கொடுக்கப்பட்டிருப்பது 
காட்டுகிறது. 





ஜனங்கள்‌ சிலவேளைகளில்‌ ஒரு மூப்பர்‌ பல விசுவாசமுள்ள 
பிள்ளைகளையுடை வராகக்தான்‌ இருக்க வேண்டுமா, வேண்டியதில்லையா 
என்று கேட்கின்றனர்‌. “பிள்ளைகள்‌” என்று சொன்னால்‌ உண்மையான 
“பிள்ளைகளைக்‌” குறிக்கிறதா, இதன்‌ மூல வசனப்பகுதி சொல்லுகிறது 
என்ன என்று அறிய விரும்புகின்றனர்‌. கிரேக்க மொழியில்‌ பிள்ளைகள்‌ 
என்பது பன்மையில்‌ சொல்லுகிறது, ஆங்கிலத்தில்‌ சொல்லப்படுவது 
போன்றேதான்‌. எப்படியிருப்பினும்‌, ஒரே ஒரு விசுவாசமுள்ள பிள்ளையை 
உடையவரும்‌ இந்தத்‌ தகுதியைப்‌ பெறுகிறார்‌ என்பது என்னுடைய கருத்து. 
நீங்கள்‌ நான்‌ சொல்லுவதை ஏற்றுக்‌ கொள்ள இயலாவிடில்‌, பரவாயில்லை, 
ஆனாலும்‌ நான்‌ எப்படி இப்படியொரு முடிவுக்கு வந்தேன்‌ என்பதையும்‌ 
சொல்லுகிறேன்‌. 

இப்பொழுது எனக்குள்ள உறுதியான நம்பிக்கை முன்பெல்லாம்‌ 
இருந்ததில்லை, ஆகிலும்‌ வருடங்களினூடே இந்த விஷயத்தை தொடர்ந்து 
படித்தேன்‌. நான்‌ கேட்டுக்‌ கொண்ட கேள்விகளில்‌ ஒன்று “முதல்‌ 
நூற்றாண்டில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த தகுதியாம்சம்‌ என்ன 
அர்த்தத்தைக்‌ கொடுத்திருக்கக்‌ கூடும்‌?” “பிள்ளைகளையுடையவர்கள்‌”” 


68 


கைகளை உயர்த்துங்கள்‌ என்று நான்‌ கேட்டிருக்கக்‌ கூடுமானால்‌, ஒரு 
குழந்தையையுடையவர்களில்‌ சிலராகிலும்‌ கைகளை உயர்த்தியிருப்பார்கள்‌ 
என்று நம்புகிறேன்‌. யாராவது ஒருவர்‌ பதில்‌ அளித்து, “பிள்ளைகளைக்‌” 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்ற நிபந்தனைக்‌ கொடுக்கப்படும்போது, 
இன்று நாங்கள்‌ இப்படித்தான்‌ நினைக்கிறோம்‌ என்று சொல்லியிருப்பார்‌, 
“அனால்‌ வேதாகம காலங்களில்‌ இந்தக்‌ காரியம்‌ எப்படி நோக்கிப்‌ 
பார்க்கப்பட்டது?” புதிய ஏற்பாட்டில்‌, நிபந்தனைப்பட்டியலில்‌ 
“பிள்ளைகள்‌” என்று சொல்லப்பட்டிருப்பது, பொதுவாகவே “ஒன்று 
அல்லது மேற்பட்ட பிள்ளைகளைக்குறிக்கலாம்‌.”” “என்‌ நாமத்தி 
னிமித்தம்‌ வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, 
தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, 
பின்லைகளைமயாவத, நிலங்களையாவது, விட்டவன்‌ எவனோ, அவன்‌ 
நூறந்தனையாய்‌ அடைந்து, நித்திய ஜீவனையும்‌, சுதந்தரித்துக்‌ கொள்வான்‌” 
(மத்தேயு 19:29; வலியுத்தல்‌ என்னுடையது), என்று இயேசு சொன்னதை 
உதாரணமாகக்‌ கொள்வோம்‌ (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 1 தீமோத்தேயு 
(மூப்பர்கள்‌ “பிள்ளைகளை”யுடையவர்களாயிருக்க வேண்டும்‌ என்று 
குறிப்பிடுகிற வசனப்‌ பகுதி [3:4]) ஒரு விதவையானவளைக்‌ குறித்து 
பவுல்‌ நிபந்தனைகளைக்‌ குறிப்பிடுகிற போது, உள்ளூர்‌ சபையால்‌ அவள்‌ 
உதவி பெறவேண்டுமானால்‌, இந்த வார்த்தைகளையும்‌ அவர்‌ சேர்த்துக்‌ 
குறிப்பிடுகிறார்‌, “அவள்‌ பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும்‌” 
(2:10; வலியுறுத்தல்‌ என்னுடையது). அதிகமானோர்‌ மத்தேயு 19 லும்‌ 
1 தீமோத்தேயு 5 லும்‌ குறிப்பிடப்படுகிற பிள்ளைகள்‌ எனும்‌ பதம்‌ 
“ஒன்று அல்லது மேற்பட்ட பிள்ளைகளைக்‌” குறிப்பதாகவே ஏற்றுக்‌ 
கொள்கின்றனர்‌. 

நான்‌ இதை ஆலோசனையாகச்‌ சொல்லட்டும்‌, முதல்‌ நூற்றாண்டில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ “ஒரு மூப்பர்‌” தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
நடத்துறெவனும்‌, “தன்‌ பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய்க்‌ 
கீழ்ப்படியப்‌ பண்ணுறெவனுமாயிருக்க வேண்டும்‌” (1 தீமோத்தேயு 
3:4) என்று கேட்கும்போது, அவர்களுடைய அக்கறையெல்லாம்‌ ஒரு 
மனுஷனுக்கு எத்தனை பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌ என்பதில்‌ அல்ல, 
ஆனால்‌ (ஒன்றோ பலரோ). அவர்கள்‌ “சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய்‌ 
தழ்ப்படிந்திருந்தார்களா”” என்பதுதான்‌. மறுபடியும்‌, நீங்கள்‌ என்‌ 
வார்த்தைகளை ஏற்றுக்‌ கொள்ளாவிட்டால்‌, பரவாயில்லை, நான்‌ 
சொன்னதை யோசித்துப்பாருங்கள்‌ என்று சொல்லுகிறேன்‌. 


சூழ்நிலைக்‌ கேற்ப, இந்தக்‌ கேள்வி மேலும்‌ எழுப்பப்படலாம்‌, ஆகிலும்‌ நான்‌ 
எந்த ஒரு கோட்பாட்டையும்‌ பற்றிக்‌ கொண்டோ, ஐக்கியமற்ற முறையிலே 
சொல்ல முயற்சிக்காமல்‌ குறிப்பிட்ட இந்த ஆலோசனைகள்‌ போதுமானது. 
மூப்பர்களுக்கு தேவன்‌ கொடுத்த தகுதியாம்‌சங்களைக்‌ குறித்த கேள்விகளுக்கு 
தேவன்‌ தாமே பதிலளிக்கும்‌ ஞானத்தை உங்களுக்குக்‌ கொடுப்பாராக (காண்க 
யாக்கோபு 1:5). 


69 








சமர்ப்பிக்கப்படும்‌ படிவங்கள்‌ 

உள்ளூர்‌ சபை தகுதியான தலைவர்களுக்கான பெயர்களை எழுதிக்‌ 
கொடுக்கும்படியான படிவங்களை பல வடிவங்களில்‌ கொடுக்கலாம்‌. 
பெயர்களை சமர்ப்பிப்பது வாய்மொழியாக, தாங்கள்‌ தகுதியுடையவர்களாய்‌ 
கருதுகின்ற நபர்‌ (நபர்களின்‌) பெயர்களை சரியாகக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லலாம்‌. 
பெயர்களை ஒரு வெள்ளைத்தாளில்‌ எழுதி ஏற்கனவே உள்ள மூப்பார்களிடமோ 
அல்லது அதற்கென செயல்படும்‌ கமிட்டி உறுப்பினர்களிடமோ கொடுக்கலாம்‌. 
அநேக உள்ளூர்‌ சபைகளில்‌ எளிமையான ஒரு படிவம்‌ கொடுத்து 
அதை பூர்த்தி செய்து கையெழுத்திட்டு கொடுக்கச்‌ சொல்லுகின்றனர்‌. 
இப்படிப்பட்ட படிவங்களைக்‌ கொடுப்பதற்கான ஒரு காரணம்‌, இந்தப்‌ 
பணிக்குத்‌ தேவையான தகுதியாம்சங்களை மறுவலியுறுத்தலின்‌ நிமித்தம்‌ 
வசனரீதியாகக்‌ காட்டப்படுகிறது. பின்வரும்‌ பக்கங்களில்‌ இரண்டு விதமான 





சாத்தியமுள்ள கருத்துக்களுடன்‌ உள்ள படிவங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன, எதை 
வேண்டுமானாலும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. தகுதியுள்ள உதவிக்காரர்களை 
நியமிப்பதற்கு இந்த 2 படிவங்களில்‌ ஒன்றை பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 





குறிப்புகள்‌ 

வரைபடம்‌ 1 பிரசங்கத்தின்‌ துவக்கம்‌. வரைபடம்‌ 2 காட்டுங்கள்‌. “இவைகள்‌ 
சிறிய பெட்டிகளாக வரையப்பட்டுள்ள படங்களால்‌ வரைபடம்‌ 2ன்‌ உள்‌ மூலையில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. “வரைபடத்தின்‌ நடுவில்‌ உள்ள பெரிய பெட்டியை 
குறிப்பிடவும்‌. “வரைபடத்தின்‌ பெரிய பெட்டியிலுள்ள வார்த்தைகளை குறிப்பிடவும்‌. 
“வரைபடம்‌ 3 காட்டவும்‌ (இது வரைபடம்‌ 1 திருப்புதல்‌). “விநியோ௫க்கப்பட்ட 
பக்கங்களைப்‌ படிக்க, நிறுத்தவும்‌. முறையை விளக்கப்படுத்துங்கள்‌, எல்லாரையும்‌ 
பங்குபெறச்‌ செய்யுங்கள்‌. “வரைபடம்‌ 4 காட்டுங்கள்‌. “ஒருவர்‌ தேர்ந்தெடுக்கப்படவும்‌ 
வேண்டும்‌. "வரைபடம்‌ 5 காட்டவும்‌. தகுதியாம்சம்‌ தெளிவாக 1 தீமோத்தேயு மற்றும்‌ 
தத்து புத்தகங்களில்‌ கொடுக்கப்பட்டிருக்கன்றன. அடிக்கோடிடப்பட்ட வார்த்தைகள்‌ 
1 தீமோத்தேயுவிலும்‌ வலது புறம்‌ சாய்மானமாய்‌ எழுதப்பட்ட வார்த்தைகள்‌ தத்துவிலும்‌ 
மட்டும்‌ காணப்படுகின்றன. இந்த வரைபடத்தை நீங்கள்‌ தயாரிப்பீர்களானால்‌, 
இரண்டு வித்தியாசப்பட்ட வண்ணங்களில்‌ தயாரிக்கலாம்‌. இதிலுள்ள வார்த்தைகள்‌ 
புதிய அமெரிக்கன்‌ ஸ்டாண்ட்ர்ட்‌ பைபிளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை, வேறு 
மொழிபெயர்ப்புக்களை நீங்கள்‌ பயன்படுத்தினால்‌, வார்த்தைகள்‌ இசைவாக்கப்பட 
வேண்டும்‌. 

1இந்த பட்டியலில்‌ வருகிற வார்த்தைகளின்‌ விமர்சனங்கள்‌ 1 தீமோத்தேயு 3:1-7ல்‌ 
வருகிற வியாக்கியானங்களுடன்‌ ஒப்பிடக்கூடும்‌, “உங்களை நீங்களே நீட்டுங்கள்‌” என்ற 


7.2. 


பாடத்தில்‌ இவைகள்‌ வருகின்றன. '*“ஒரே மனைவியையுடைய புருஷன்‌” எனும்‌ பதம்‌ 
பெண்களையும்‌ விலக்குஇறது. 57742 Analytical Greek Lexicon (London: Samuel Bagster & 
Sons, Ltd., 1971), 277. *“நன்மைகளுக்கு தன்னடக்கம்‌ உள்ளவராயிருக்கவும்‌ அறிந்தி 
ருத்தல்‌” என்பது நல்ல உணவையும்‌ நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும்‌ குறிக்கிறது. 
நல்லதைச்‌ செய்வது என்பது குறித்து, நாம்‌ வைராக்கியத்தில்‌ நிறைந்திருக்க வேண்டும்‌ 
என்பதைக்‌ காட்டுகிறது (காண்க 2 கொரிந்தியர்‌ 9:2; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
3:15, 16). "The Analytical Greek Lexicon, 238. 1*சில மூப்பர்கள்‌ வெளிப்படையான 


கூட்டங்களில்‌ கூட பிரசங்கிக்கவும்‌ போதிக்கவும்‌ கூடியவர்களாயிருக்கின்றனர்‌ (காண்க 


70 


1 தீமோத்தேயு 5:17), ஆனால்‌ எல்லோருக்கும்‌ இந்தத்‌ திறமை இருக்க வேண்டும்‌ என்று 
பொருளல்ல. 'வருஷங்களினூடே, உதவிபெறும்‌ சில முழுநேர மூப்பர்களுடன்‌ ஊழியம்‌ 
செய்திருக்கிறேன்‌. சிலர்‌ “உலகப்பிரகாரமான” பணியிலிருந்து ஓய்வு பெற்று “ஓய்வூதியம்‌” 
பெற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ குறைந்த உதவியை சபையிலிருந்து பெற்று தங்கள்‌ 
மூப்பர்‌ பணிக்குரிய செலவுகளைச்‌ செய்து கொண்டனர்‌. '8]V யில்‌ “இழிவான ஆதாயத்தை 
இச்சிக்காதவன்‌” என்று 1 தீமோத்தேயு 3:3 லும்‌ தத்து 1:7 லும்‌ சொல்லப்பட்டுள்ளது. 
சிலர்‌ “விசுவாசிப்பவர்கள்‌” என்பதை தேவனிடத்திலும்‌ அவரது வசனத்திலும்‌ 
விசுவாசமாயிருப்பதற்கு மாறாக தங்களுடைய “தகப்பனிடத்தில்‌ விசுவாசமாயிருப்பதைக்‌ 
குறிக்கிறது” என்று சொல்லுகின்றனர்‌. “மூப்பர்‌” என்பது “முதியவர்‌” என்று 
குறிப்பிடுகிறது, ஆனால்‌ “முதியவர்‌” என்பது ஒப்பீட்டுப்‌ பகம்‌. 

*1இந்தப்‌ பாடத்தில்‌ எபிரேயர்‌ 13:17 பிரதானமாக மூப்பர்களையே குறிப்பிடுறெதாக 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டிருக்நெது. “வரைபடம்‌ 6 காட்டுங்கள்‌. சிலர்‌ ஓரesbuteros எனும்‌ 
பதத்தை ஆங்கில வார்த்தையான “பிரீஸ்ட்‌” (ஆசாரியன்‌) என்று மாற்றியுள்ளனர்‌, ஆனால்‌ 
“ஆசாரியன்‌” என்பதற்கு கிரேக்க மொழியில்‌ வேறு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
“இந்த வார்த்தை ஜெப ஆலயத்தில்‌ ஒரு உத்தியோகத்தையும்‌ குறிப்பிட 
பயன்படுத்தப்‌ படுகிறது (காண்க மத்தேயு 15:2). “நான்‌ எண்ணிப்பார்த்தவகையில்‌ 
Presbuteros என்னும்‌ பன்மை வார்த்தை சபையின்‌ மூப்பார்களைக்‌ குறிக்கக்‌ கூடியதாக 
பதினைந்து முறை புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2*“cope” 
எனும்‌ வார்த்தை “telescope” (துரத்தில்‌ உள்ளவைகளைப்‌ பார்க்க), “microscope” 
(அருகில்‌ உள்ளவைகளைப்‌ பார்க்க) பயன்படுத்தப்படும்‌ கருவி. 2”எபிஸ்கோபஸ்‌ 
எனும்‌ (பெயர்ச்சொல்‌ மற்றும்‌ வினைச்‌ சொல்லில்‌) சபையின்‌ மூப்பர்களைக்‌ 
குறிக்கத்தக்கதாக ஆறுமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. “7௦/82. (பெயர்ச்சொல்‌ 
மற்றும்‌ வினைச்சொல்‌ வடிவங்களில்‌) சபையின்‌ மூப்பர்களைக்‌ குறிக்கும்படி மூன்று 
முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டின்படி, ஒரு உள்ளூர்‌ சபையின்மேல்‌ 
பன்மை மூப்பர்கள்‌, அதாவது பன்மையான பாஸ்ட்டர்கள்‌ இருக்க வேண்டும்‌. 
இன்றைக்குள்ள மார்க்க உலகில்‌ இருப்பது போல ஒரு மனிதன்‌ மேய்ப்பன்‌ (பாஸ்டர்‌) 
என்பதற்கான ஆதாரம்‌ புதிய ஏற்பாட்டுக்குத்‌ தெரியாது. 2. 8. Vine, Merrill F. Un- 
ger, and William White, Jr., Vines Complete Expository Dictionary of Old and New Testament 
Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 89. இது 1 தெசலோனிக்கேயர்‌ 5:12 
பிரதானமாக மூப்பர்களையே பேசுகிறது என்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கெறது. அதே 
கிரேக்க வார்த்தையின்‌ வினைச்சொல்‌ ௭௦4210) 1 தீமோத்தேயு 5:17ல்‌ குறிப்பிடப்படும்‌ 
மூப்பர்களுக்கு பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 

31710௦, 540. 2Ibid. வரைபடம்‌ 7 காட்டுங்கள்‌. ““வரைபடம்‌ 8 காட்டுங்கள்‌. “எபிரேய 
எழுத்தாளர்‌ இறந்த காலத்தை பயன்படுத்துகிறார்‌, ஏனெனில்‌ அவர்‌ குறிப்பிட்டு எழுதிய 
நபர்களெல்லாம்‌ உள்ளூர்‌ சபையை விட்டு பின்‌ வாங்கிப்போனார்கள்‌ என்று தெரிகிறது 
(எபிரேயர்‌ 10:25 காண்க). இனியும்‌ அவர்கள்‌ மூப்பர்களுக்கு கீழ்ப்படி ந்திருக்கவில்லை. 


71 


ராமராம 


LEI 
[1190999009 4 





73 


< ar micro 


eng Perle 19s og Peale 


(12௮) பபாமுற அபத | எபபட பாழம 2-௪ (12௮) பபாமுற அதா | எபபட பாழம 2-௪ 


14 14 


Woe Werf 


19 og Ferme 19 Log Pere 


(Wo). | 12௫.1 பாழாக = (12) பபான | oe Lemp F< 


[ச்‌ டக 


Woe WoeurTidA 


FICE ATIC EE AT 
19 nog Perle 19 uno(g Ferme 
(125) பபாமுங ழா | oe Lomo E-< 
(Wo). | 2௫. பாமக ம ~ / (12) பபான | 2௫. பப. பாரம F< 


வ 4 யம்‌ ர 


Woe eur 


WrrgG 


Lua 10 AUNTR ராக] OULU HITOIG மாவடு 





ராமராம 


LEI 
[1190999009 4 





5 gr ITLL oro 


_்‌(2.4:4022/ 7 GL 
100LIMTIODIE ௪ (71 € 
_(2.47/ 77 TIGL IC) 


ராயா பாழா “7 
UIP PUIG LLL EL) 
டு யாழ :ர 





gar imLaoro 


MIO E 77017 TINGE : 10௦16 11109910997 —10SL0OP * 


] 
ஈவு 





BOTOUTTO ஸூ [யத : 10௦70 / 1000120011 0709 ப/[7/207 : 








0709. ப/16(517.ப0௦%5 Mop - WOOT bel EO) 22077 200222 
OO 7002/7702224:11002/0 7 Lolo Deroy * OPEL உடுப[ ற 


ய (0177021717 = 


LOO 371290) ௪ம்சம129 : oreo oD Pe 1202௮6) 


Woroeusopn-PASe Loo * worououohngeh says : 





LOOPLUMMEO) MLOIMP * Roroolofn Fog 











oro 109 ToL ELIT ‘Tooling : oro —eotnmogoimouoat Los - 


TON ரூ. ஷ்‌ SSNS 


MIO PUTED 02 * MOTOR -UPAODUTPO 


IPMIPTILTHEQPE IOYPRUNNEP 


76 





ஓரா irlLiooro 


(ச 27 2:27 MLO) 
௫ ரம்‌, மய] 

(27: பாச கழ பழு 2௫ ர {IG heya I) 
மிச பாமருஞாாஅ௭ மம. LPO, , பாடா] 74, — 14017 


(2:௪2 /0ஐ௫ ர) 
“OPEL, — ற1/0௦/2ய/ம 


KR RRR 
(TIF LMmgTYL :2:9 DIED ர 97:07 பமக எல்‌ 
ய்‌ ரமமயா WHTTNTIS — uowl0d 
(92:02 122111 18 :7:ர பாழா 11207) 
Th ‘(ooo P19 — 6040381874 


(62:77 :27:02 பாக்ர 12) 
TTA - LINO? — வாடு வ 


மாரா ர எரா ஐயா 





77 


சீரா ரபாமாம 


IONE 


“ரிகா “ர/(ழம07பாமி - EPDM 12007) : 


Ogg 
10௦07) - 1-௪ TTD PTW 


EPPEDITE பம பம - OEELPIBLTT படம Lo Perle 


WEEE MULES) ஊய/ப- 1ஐ- 11111௦ Wong - 


ose [வ(]ாமி Wo od) Pere 
1091771092 - (981000 L/FIOP 19/19. 0090-6 : 


[1 [ரரா(0யராட டர பார 





78 


79 


gar ர பம[ம 


(௫-7: Wb ர) 2௦77 oI 07இ௮(மிராம.பழு(519 :ஐ 


(27:97 பாலு) பமக Tle PYG DRUG - 
(2:97 MLO) பமிஉஙாமிறர்‌ 120 ௪௦௦௦ LISS M1949 eLrole - 
(2:27 MLO) பமஉஙயடி ட பு FIFI O(G 100௦ Lrole - 
(67:2 Meo ர) 277074 Puononod! : 
(I:G MEELIS ர) ௨1% 14 LOLOL Po [சய : 
(67:2 பாசக பமுஐ2ஐ0ஐ ர) 1020௦05(47 1. ப 1/௦ பாம ௨. பமுரரஐு * 
(27: பாசஐ கய பமுஐ2ஐ0 ர) OWL : 

(97 :27:9/॥பர1ஐ௫ ர) Tw TOF WE அ மGPPHIe :7 


12௦0971ஞ.1ழ7 ஜாம TM Gime Pehoeாmy( ‘I 


Icon PII Oy Ryne 





5 


மூப்பர்‌ நீயமன ஆராதனை 


இங்கே இந்தப்‌ புறக்குறிப்பில்‌ கொடுத்துள்ள ஆராதனை முறையைத்தான்‌ 
நான்‌ அநேக உள்ளூர்‌ சபைகளில்‌ பயன்படுத்தியிருக்கிறேன்‌. ' 


ஆராதனைக்கு முன்‌ 

மூப்பர்களாக ஏற்படுத்தப்படப்‌ போகிற மனுஷர்களும்‌ அவருடைய 
மனைவிகளும்‌ மேடைக்கு அருகில்‌ முன்வரிசையில்‌ அமரப்பண்ணப்பட 
வேண்டும்‌. 


துவக்கப்‌ பாடல்‌ மற்றும்‌ ஜெபம்‌ 
கர்த்தருடைய பந்திப்‌ பாடல்‌ 


கர்த்தருடைய பந்தி 


காணிக்கை 


துவக்கக்‌ குறிப்புகளும்‌ ஜெபமும்‌ 

இந்த ஆராதனையின்‌ நோக்கம்‌ பற்றிய குறிப்புரையும்‌ அப்படிப்பட்ட 
ஆராதனையை நடத்துவதற்கான வேதாகமம்‌ சார்ந்த பின்னணியும்‌ 
பிரசங்கயொரால்‌ கொடுக்கப்பட்டது. துவக்கத்திற்கு சாத்தியமான குறிப்புரை: 
“இன்று நாம்‌ இங்கே தேவனைத்‌ தொழுது கொள்ளும்படி ஒன்றாகக்‌ கூடி 
வந்திருக்கிறோம்‌ மற்றும்‌ ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஒருவருக்கொருவர்‌ பகிர்ந்து 
கொள்ளவும்‌ வந்திருக்கிறோம்‌. இந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த ஏதுவாக 
அநேகமுறை கூடித்‌ தரித்திருந்துள்ளோம்‌: ஒன்றாகப்பாடி, ஒன்றாக ஜெபித்து, 
விசேஷமாக கர்த்தருடைய பந்தியிலே ஒன்றாக பங்கு பெற்றுள்ளோம்‌. 
இப்பொழுது நாம்‌ இந்த ஐக்கியத்தின்‌ இன்னொரு வெளிப்படுத்துதலில்‌ பங்கு 
பெறப்போகிறோம்‌: இந்த உள்ளூர்‌ சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்துவதில்‌ 
நம்முடைய பொதுவான பங்களிப்பு இடம்‌ பெறப்போ௫றது. ” 

தேவன்‌ ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி. ஜெபித்து அதைத்‌ தொடர்ந்து 
(மேற்குறித்த) இந்தக்‌ காரியம்‌ நடைபெற்றது. (உள்ளூர்‌ சபையில்‌ ஏற்கனவே 
சிலர்‌ மூப்பர்களாக பணியாற்றிக்‌ கொண்டிருந்தால்‌, அவர்களில்‌ ஒருவரால்‌ 
நடப்பிக்கப்பட வேண்டும்‌.) 





பாடல்‌ 


மூப்பர்களின்‌ கடமைகளைக்‌ குறித்த குறிப்புரைகள்‌ 
மூப்பர்களின்‌ பணியைக்குறித்து பிரசங்கியார்‌ பொதுவான குறிப்புரையை 


80 


வழங்கக்கூடும்‌. 

மூப்பார்கள்‌/மேய்ப்பர்கள்‌ ஆகியோரின்‌ பணி குறித்து பேசும்‌ வசனப்குதி 
களை பல மனிதர்கள்‌ வாசிக்க வேண்டும்‌. இந்த வசனப்பகுதிகள்‌ கீழ்வரும்‌ 
வசனங்களையும்‌ உட்படுத்தியிருக்க வேண்டும்‌. 


நடபடிகள்‌ 20:17, 28; 1 பேதுரு 5:1-4; 1 தீமோத்தேயு 3:1-7 
தத்து 1:5-9; எபிரேயர்‌ 13:7, 17 
எசேக்கியேல்‌ 34:1-10; யோவான்‌ 10:11-18 


பாடல்‌ 


மூப்பர்களை ஏற்படுத்துதல்‌ 

(ஏற்கனவே சில ஆண்கள்‌ மூப்பர்களாக பணியாற்றிக்‌ கொண்டிருந்தால்‌, 
முதலாவதாக அவர்கள்‌ அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்‌.) 

மூப்பர்களாக நியமனம்‌ பெறும்‌ நபர்களையும்‌ அவர்களுடைய 
மனைவிகளையும்‌ அறிமுகப்படுத்துதல்‌. அவர்களை அறிமுகப்படுத்தும்போது, 
முன்பதாக நிற்க செய்து, கூட்டத்தாரைப்‌ பார்த்து நிற்கச்‌ சொல்ல வேண்டும்‌. 
அறிமுகப்படுத்துதல்‌ நிறைவு பெற்றபின்‌, அவர்களுடைய மனைவிகளை 
அவர்களுடைய இருக்கைகளுக்கு அனுப்பிவிடலாம்‌. 

கூட்டத்தார்களை எழுந்து நிற்கச்‌ சொல்ல வேண்டும்‌. 

கீழ்வரும்‌ காரியங்களை புதிய மூப்பர்கள்‌ பொறுப்பேற்று, உறுதிமொழி 
அளிக்க வேண்டும்‌: 


“உங்கள்‌ மீது உறுதியான நம்பிக்கை வைத்து இந்த உள்ளுர்‌ சபை உங்களை 
மூப்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்‌, தேவ ஒத்தாசையாலும்‌ 
உங்களுடைய திறமையினாலும்‌, சிறப்பான செயலைச்‌ செய்து 
உங்களின்‌ நம்பிக்கைக்குரிய இடத்தை நிறைவு செய்வீர்களா? உங்களின்‌ 
கடமைகளைப்‌ பற்றிய நிறைவான அறிவைப்‌ பெற்று, உள்ளூர்‌ சபையின்‌ 
கண்காணிப்பாளர்களில்‌ ஒருவராக பொறுப்பேற்க சம்மதிக்கிறீர்களா?”” 


சபையின்‌ அங்கத்தினர்களும்‌ புதிய மூப்பர்களை ஏற்படுத்துகிற விஷயத்தில்‌ 
அவர்களுடைய அர்ப்பணம்‌ குறித்த வாக்குறுதி அளிக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய எளிய கை அசைவால்‌ தங்கள்‌ உறுதியை தெரியப்படுத்தினால்‌ 
போதும்‌. பிறகு அவர்களிடம்‌ கேட்கப்படுவதாவது, 





“நீங்கள்‌ உங்களுடைய சிறப்பான திறமையால்‌ இந்த மனுஷர்களுடைய 
கரங்களை உயர்த்தி பிடித்து, அவர்களுடைய பணிகளை எளிதாக்கி, 
கடினப்படுத்தாமல்‌, தேவனுடைய வார்த்தையின்படியான 
வேண்டுகோள்களை அவர்கள்‌ வைக்கிறவரை நீங்கள்‌ உண்மையாகவே 
உங்கள்‌ தலைவர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து அடங்குவீர்களா?” 


புதிய மூப்பார்களுக்கும்‌ உள்ளுர்‌ சபைக்கும்‌ ஜெபம்‌ 


பாடல்‌ 


கூட்டத்தார்‌ நின்று கொண்டிருக்கும்‌ போது, அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 


81 


கைகளை கோர்த்துக்கொண்டு “இணைக்கும்‌ பந்தங்கள்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக” 
என்ற பாடலைப்‌ பாட வேண்டும்‌. 


புதிய மூப்பர்களின்‌ மாறுத்தரம்‌ 

கூட்டத்தார்களை அமரச்‌ சொல்லிவிடவேண்டும்‌. (ஏற்கனவே மூப்பர்கள்‌ 
பணியாற்றிக்‌ கொண்டிருந்தால்‌, அவர்கள்‌ புதிய மூப்பர்களை வரவேற்று 
பேசுவார்கள்‌.) 

புதிய மூப்பர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ சில வார்த்தைகள்‌ பேசலாம்‌. 


முடிவுரைக்‌ குறிப்புகள்‌ 

(அந்த உள்ளூர்‌ சபையில்‌ ஏற்கனவே மூப்பார்கள்‌ இருந்தால்‌, அவர்களில்‌ 
ஒருவர்‌ சில குறிப்புகளை இவ்வேளையில்‌ கொடுக்கலாம்‌.) 

நிறைவுக்‌ குறிப்புரையை பிரசங்கியார்‌ கொடுக்க வேண்டும்‌. சடையார்‌ 
எப்படி “கைகளை புதிய மூப்பர்கள்‌ மேல்‌” வைத்து ஜெபிக்க வேண்டும்‌ என்று 
பிரசங்கியார்‌ சில ஆலோசனைகளைக்‌ கொடுக்கலாம்‌: “அற்புதவரங்களைக்‌ 
கொடுக்கும்படி இனியும்‌ கைகளை மேலே வைப்பதில்லை, ஆனால்‌ அவர்களுக்கு 
உறுதியும்‌, நம்பிக்கையும்‌ கொடுக்கும்படி இந்த மனுஷர்‌ மேல்‌ கைகளை வைத்து” 
தோளைத்‌ தட்டிக்‌ கொடுத்தோ கை குலுக்கியோ அல்லது கட்டித்தழுவியோ 
நமது உணர்வுகளை, “நாங்கள்‌ உங்களை நேசிக்கிறோம்‌, உங்களுக்குப்‌ பின்‌ 
பலமாக இருக்கிறோம்‌” என்று சொல்ல வேண்டும்‌.” 


சுருக்கமான அழைப்பு 
அழைப்புப்‌ பாடல்‌ 


முடிவுப்‌ பாடலும்‌ ஜெபமும்‌ 








பரிசீலிக்க கூடுதல்‌ நடைமுறை 


என்னுடைய மனைவியும்‌ நானும்‌ அர்கென்ஸாஸிலுள்ள ஜட்சனில்‌ 
குடியிருந்தபோது, அங்கிருந்த பிரசங்கியார்‌, கிளென்‌ பேஸ்‌, மனதைக்கொடும்‌ 
அநேக மூப்பர்‌ நியமன ஆராதனையை நடத்தியிருக்கிறார்‌. ஆராதனை 
துவங்குவதற்கு முன்‌ மேடையின்‌ மேல்‌ அநேக நாற்காலிகளைப்‌ போடுவார்‌, 
நியமனம்‌ பெறும்‌ ஒவ்வொரு மூப்பருக்கும்‌ ஒரு நாற்காலியைப்‌ போடுவார்‌. 
ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது, அந்த மனுஷர்களை 
அறிமுகப்படுத்தி, நாற்காலியில்‌ அமரச்‌ சொல்லுவார்‌. பிறகு மற்ற மனிதர்களை 
நாற்காலிகளுக்கு பின்புறமாக நின்று நியமனம்‌ பெறுவோரின்‌ தோள்கள்‌ மேல்‌ 
கைகளை வைக்கச்‌ சொல்லுவார்‌. (அப்படிச்‌ செய்ய நியமனம்‌ பெறுவோருக்கு 
நெருக்கமாக பந்தமுள்ளவர்களாயிருப்பதை தேர்ந்தெடுத்து தெளிவாக அப்படிச்‌ 
செய்வதில்‌ சிந்தித்து செயல்படுவார்‌.) அப்படி நிற்பவர்கள்‌, ஒவ்வொருவராக 
அமர்ந்திருப்பவர்களுக்காக ஜெபிப்பார்கள்‌. 

நான்‌ மூப்பராக நியமனம்‌ பண்ணப்பட்ட போது அந்த உள்ளூர்‌ சபையில்‌, 








82 


என்னுடைய தந்தை (முன்பதாக மூப்பர்‌ பணியை அநேக உள்ளுர்‌ சபைகளில்‌ 
செய்தவர்‌) எனக்குப்‌ பின்னால்‌ நின்று என்‌ தோளின்‌ மேல்‌ கைகளை வைத்து 
எனக்காக ஜெபம்‌ பண்ணினார்‌, நான்‌ மிகவும்‌ ஆழமாக நெகிழ்ச்சி அடைந்தேன்‌. 
பின்னர்‌, உதவிக்காரர்கள்‌ நியமன ஆராதனையின்போது, நான்‌ மிகவும்‌ மெச்சிய 
கிறிஸ்தவ மனிதனுக்கு அப்படிச்‌ செய்தேன்‌. சகோதரர்‌ பேஸ்‌ அவர்களின்‌ 
நடைமுறையை மிக உயர்வாக சிபாரிசு செய்கிறேன்‌. 








குறிப்புகள்‌ 

"நியமன ஆராதனை ஒழுங்கு முறையில்‌ கலந்து கொள்ளும்‌ அனைவருக்கும்‌ 
ஒவ்வொரு நகல்‌ கொடுக்கலாம்‌. ஆராதனை அறிவிப்புகள்‌ இந்த ஆராதனை முறையில்‌ 
அடங்கியிருக்கவில்லை. அறிவிப்பு கொடுப்பதாக இருந்தால்‌ வழக்கமான நேரத்தில்‌ 
கொடுக்கலாம்‌. “புதிய மூப்பர்கள்‌ உறுதிமொழி எடுக்க வேண்டியதை முன்‌ கூட்டியே 
அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்துங்கள்‌, அதினால்‌ எப்பொழுது உறுதிமொழி கொடுக்க 
வேண்டும்‌ என்று அறிவார்கள்‌. ஆம்‌ என்று எளிமையாகச்‌ சொன்னாலே சரியான உறுதி 


மொழி. 


83 


6 
ின்பற்று€வோருக்கு 
மூன்று சட்டங்கள்‌ 


(எரர்‌ 73: 7, 17, 249) 


OLLI DUDA YT GUID DUDA GHEG Cho ஓரந Mri Duis 
ஏதுவான நேம்‌ இல்லை, ஆகிலும்‌ நான்‌ நடத்திய நியமன ஆராதனை ஒரு 
GUD நேர MEE DG Ch RHESUS ELLIS நியமனம்‌ 
செய்வதோ HDLGSLLN 1 ஓரு ரவ வம்‌ pre LULZ DUIS இதோ: 


அநேக மாதங்களாக, நாம்‌ மூப்பர்களின்‌ கடமைகளைப்‌ பற்றி கற்றுக்‌ 
கொண்டுள்ளோம்‌. இன்று ஒவ்வொரு சபை அங்கத்தினரும்‌ மூப்பார்களுக்கு 
ஆற்றும்‌ கடமையைக்‌ குறித்து சில வார்த்தைகளைக்‌ காண்டோம்‌. மூப்பர்களுக்கும்‌ 
அங்கத்தினர்களுக்கும்‌ இடையேயான உறவுமுறை குறித்து கவனம்‌ செலுத்த 
விரும்புகிறேன்‌. தங்களை நடத்துபவர்களைப்‌ பின்பற்ற விரும்பாத பட சத்தில்‌ 
துலைமைத்துவம்‌ இருக்க இயலாது. இந்தப்‌ பாடத்தை நான்‌ “பின்பற்றுவோருக்கு 
மூன்று சட்டங்கள்‌” என்று அழைக்கிறேன்‌. 

என்னுடைய கருத்து விளக்க வசனப்பகுதி எபிரேயார்‌ 13. எபிரெயார்‌ 
புத்தகம்‌ அநேகமாக உள்ளூர்‌ சபையிலேயே இருந்த ஒரு கூட்ட மக்களுக்கு 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. இந்த கூட்ட மக்கள்‌ ஒரு காலத்தில்‌ விசுவாசமுள்ள 
கிறிஸ்தவர்களாக இருந்து பிறகு விழுந்து போனவர்கள்‌. இனியும்‌ அவர்கள்‌ 
ஆராதனைகளில்‌ வருகை தரவில்லை (காண்க எபிரேயர்‌ 10:24, 25), அவர்கள்‌ 
தேவனுடைய நியமனம்‌ பெற்ற வழி நடத்துனர்களுக்கு மிகக்‌ குறைவான 
மரியாதையையே கொண்டிருந்தனர்‌. அதன்‌ விளைவாக, மூப்பர்களுக்கு 
அவர்கள்‌ செலுத்த வேண்டிய மரியாதையை மூன்று விசேஷித்த அறிவுரைகளை 
இந்த கடைசி அதிகாரம்‌ தனக்குள்‌ கொண்டுள்ளது. மூன்று அறிவுரைகளும்‌ நாம்‌ 
எப்படி நம்முடைய மூப்பர்களை நடத்த வேண்டும்‌ என நம்‌ ஒவ்வொருக்கும்‌ 
பேசுகிறது. 





சட்டம்‌ 1: மூப்பர்களை பாராட்டுகிற 
சுபாவத்தோடு நினைத்துப்பாருங்கள்‌ (13:7) 
எழுத்தாளர்‌ கடந்த கால தலைவர்களைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌: “தேவ 
வசனத்தை உங்களுக்குப்‌ போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள்‌ 
நினைத்து, அவர்களுடைய நடக்கையின்‌ முடிவை நன்றாய்ச்‌ சிந்தித்து, 
அவர்களுடைய விசுவாசத்தைப்‌ பின்பற்றுங்கள்‌” (வசனம்‌ 7). மூப்பர்களுக்கு 
அப்பால்‌ சிலரை மனதில்‌ வைத்து எழுத்தாளர்‌ எழுதியிருக்கலாம்‌, ஆனால்‌ இதில்‌ 





84 


உள்ள வார்த்தைகள்‌ நிச்சயமாக மூப்பர்களையும்‌ உள்ளடக்கியே பேசுறது. 

அதே போல நீங்களும்‌ “தேவ வசனத்தைப்‌ போதித்து, உங்களை 
நடத்தினவர்களை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்று அறைகூவல்‌ விடுக்கிறார்‌ 
(வசனம்‌ 7௮). உங்கள்‌ மனதில்‌ காட்சிப்படமாக உலாவவிடுங்கள்‌. ஆவிக்குரிய 
ரீதியில்‌ உங்கள்‌ வாழ்க்கையை ஆசீர்வதித்தவர்களை மனதில்‌ கொண்டு 
வாருங்கள்‌: பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, பிரசங்கியார்கள்‌, தேவபக்தியுள்ள 
அங்கத்தினர்கள்‌ ... விசேஷமாக மூப்பர்கள்‌. அநேக தேவபக்தியுள்ள மூப்பர்கள்‌ 
எனக்கு உதவி செய்து என்னை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 

“அவர்களுடைய நடக்கைகளின்‌ முடிவை நன்றாய்ச்‌ சிந்தித்து” என்று 
எழுத்தாளர்‌ எழுதுகிறார்‌ (வசனம்‌ 7ஆ). “நன்றாய்ச்‌ சிந்தித்து” என்று கிரேக்க 
மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை வழக்கமான ஒரு 
நினைவலையைக்‌ குறிப்பதில்லை. ஏதோ ஒன்றை கூ7மையாக கவனித்து அதை 
அரச்கிரதையாச சந்தித்துப்‌ பார்ப்பதை பொருள்படுத்துகிறது.! மறுபடியும்‌ 
சிந்தியுங்கள்‌. கடந்த தலைவர்களைக்‌ குறித்து, உங்களுடைய வாழ்க்கைக்கு 
அவர்களுடைய வாழ்க்கையின்‌ என்ன நல்ல காரியம்‌ நல்வழிப்படுத்தியது? 
அவர்கள்‌ வாழ்ந்த வாழ்க்கையை நீங்களும்‌ வாழ பிரயாசப்படுகிறீர்களா? 
“அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள்‌ பின்பற்ற வேண்டும்‌” (வசனம்‌ 7இ) 
- அவர்களிடம்‌ இருந்த குறைகளையல்ல (நம்மெல்லாரிடத்திலும்‌ குறைகள்‌ 
உண்டு), ஆனால்‌ அவர்களுடைய விசுவாசத்தைப்‌ பின்பற்றுங்கள்‌. 





சட்டம்‌ 2: மூப்பர்களுக்கு அடங்கி நடக்கிற 

தன்மையுள்ளவர்களாய்‌ இருங்கள்‌ (13:17) 
வசனம்‌ 17ல்‌ எழுத்தாளர்‌ தனது கவனத்தை தற்போதையை தலைவர்களுக்குத்‌ 
திருப்புகிறார்‌. அவர்‌, “உங்களை நடத்துறெவர்கள்‌, உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காக 
உத்திரவாதம்‌ பண்ணுகிறவர்களாய்‌ விழித்திருக்றெவர்களானபடியால்‌, அவர்கள்‌ 
துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதைச்‌ செய்யும்படி, அவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அடங்குங்கள்‌; அவர்கள்‌ துக்கத்தோடே அப்படிச்‌ செய்தால்‌ அது 

உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே” என்று சொன்னார்‌. 
“உங்களை நடத்துறெவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்‌”” என்று 
நமக்குச்‌ சொல்லப்படுகிறது (வசனம்‌ 17ஆ). ஏன்‌? ஏனெனில்‌ “அவர்கள்‌ 
உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காக உத்திரவாதம்‌ பண்ணுறெவர்களாய்‌ 
விழித்திருக்கிறவார்களானபடியால்‌” (வசனம்‌ 17௮). தேவனுடைய வசனத்தைப்‌ 
போதிக்கிற யாருக்கும்‌ இது பொதுவாக நடைமுறைப்படுத்தலாம்‌. 
தேவபக்தியுள்ள இந்த உபதேசத்தை போதிக்கெறவர்களின்‌ வசனங்களுக்கு அதைக்‌ 
கேட்கிறவர்கள்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. மேலும்‌, தேவனுடைய வசனத்தைப்‌ 
போதிக்கெவர்கள்‌ ஏதோ ஒரு நாளில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தில்‌ எவ்வளவு 
உண்மையாயிருந்தார்கள்‌ என்பது குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்‌. 
எழுத்தாளர்‌, இந்த வார்த்தைகளை மூப்பர்களை மனதில்‌ வைத்தே எழுதினார்‌ 
என்பது, என்னுடைய நம்பிக்கை. வசனம்‌ 17ல்‌ “வசனத்துக்கு கீழ்ப்படிந்து 











அடங்குங்கள்‌” என்று சொல்லவில்லை, ஆனால்‌ “உங்களை $50 
கும்படி அட ககுங்கள்‌” என்றே சொல்லுகிறது. 
“கீழ்ப்படிதல்‌” மற்றும்‌ “அடங்குதல்‌” போன்ற வார்த்தைகள்‌ மூப்பர்கள்‌ 


85 


எடுக்கும்‌ எந்த முடிவுக்கும்‌ நம்முடைய ஓப்புதலை அளித்தல்‌ என்று பொருள்‌ 
அல்ல?” உதாரணமாக, அவர்கள்‌ தேவனுடைய வசனத்துக்கு முரணாக 
அவர்கள்‌ நம்மை ஏதோவொன்றைச்‌ செய்யச்‌ சொல்வார்களாகில்‌, நாம்‌ மறுப்பு 
தெரிவிக்க வேண்டும்‌ (காண்க நடபடிகள்‌ 5:29). தீர்வு செய்யப்பட வேண்டிய 
விஷயமாக இருந்தாலும்‌, மூப்பர்களுடன்‌ நாம்‌ இணங்கி போகாவிட்டால்‌, 
சரியான தன்மையை நாம்‌ கைக்‌ கொண்டிருக்கும்‌ வரை, நாம்‌ எப்படி 
உணருகிறோம்‌ என்று அவர்களுடன்‌ கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில்‌ 
தவறில்லை. ஞானமுள்ள மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளுக்கு செவி சாய்க்கிறான்‌. 
(அங்கத்தினர்கள்‌ மூப்பர்களை மதிக்க வேண்டும்‌, மூப்பர்கள்‌ அங்கத்தினார்களை 
மதிக்க வேண்டும்‌.) எப்படியிருப்பினும்‌, கடைசியாக மூப்பர்களின்‌ தீர்ப்பே 
இறுதியானது, என்பதை நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ - அந்த தீர்வுகளுக்கு 
தேவனிடத்தில்‌ கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள்‌ அவர்களே. பொதுவாகச்‌ 
சொன்னால்‌, நாம்‌ மூப்பர்களின்‌ ஆவிக்குரிய தலமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. மற்றும்‌ ஆடுகள்‌ அன்பு நிறைந்த தங்களுடைய மேய்ப்பனைப்‌ 
பின்பற்றிப்போவது போல்‌ அவர்கள்‌ நன்மைகளையே செய்றெவர்களானதால்‌ 
நாமும்‌ அவர்களைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 

தீர்ப்பு மற்றும்‌ கருத்துக்களைச்‌ சார்ந்த காரியங்களில்‌ அங்கத்தினர்கள்‌ 
கீழ்ப்படிந்து அடங்குவதை மிகமிகக்‌ கடினமான ஒன்றாகவே காணுகிறார்கள்‌ 
என்பது என்‌ அனுபவத்தில்‌ கண்ட உண்மை. எப்படியிருப்பினும்‌, நீங்கள்‌ 
அதை நினைத்துப்‌ பார்த்தால்‌, தீர்வு சார்ந்த விஷயங்களில்‌ தங்கள்‌ முடிவைத்‌ 
தெரிவிப்பது மட்டுமே மூப்பார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓரேபகுதி. விசுவாச 
விஷயத்தில்‌ அவர்கள்‌ தாங்களாக எதையும்‌ பிரகடனப்‌ படுத்திவிட முடியாது; 





தேவன்‌ அதை ஏற்கனவே தமது வசனத்தில்‌ செய்திருக்கிறார்‌. தங்களுடைய 
கருத்துக்களைத்‌ தெரிவிப்பது என்றாலும்‌ அவர்கள்‌ எடுக்கும்‌ தீர்மானம்‌, 
வசனத்தின்‌ வரையறைக்குள்ளாக இருக்க வேண்டும்‌. இதில்‌ ஆராதனை 
ஒழுங்குகளை வரையறுத்தல்‌, ஒரு சபைக்‌ கட்டிடத்தைக்‌ கட்டுதல்‌, ஒரு 
பிரசங்கியாரை நியமித்தல்‌ அல்லது நீக்குதல்‌, மற்றும்‌ கூடுதல்‌ மூப்பர்களை 
நியமிக்கிற நடைமுறைகளும்‌ கூட இவைகளுக்கு கட்டுப்பட்டது. 

நம்மை நடத்துபவர்களுக்கு நாம்‌ ஏன்‌ நமது கீழ்ப்படிதலோடுகூட மரியாதை 
செலுத்த வேண்டும்‌? ஏனெனில்‌ அவர்களுக்கென்று மிக அதிகமான பொறுப்புகள்‌ 
உள்ளன. நாம்‌ அவர்களுடைய பாரத்தைக்‌ குறைக்க வேண்டுமேயொழிய, அதிகப்‌ 





பாரத்தை கொடுத்துவிடக்‌ கூடாது. அவர்கள்‌ நம்முடைய ஆத்துமாக்களுக்காக 
“உத்திரவாதம்‌ பண்ணுறெவர்களாய்‌” “விழித்திருக்றெவர்கள்‌” (வசனம்‌ 17ஆ).” 
“விழித்திருப்பவர்கள்‌”” எனும்‌ பதம்‌ “தூங்காமல்‌ இருக்கிறவர்கள்‌” என்ற 
வார்த்தையின்‌ பொருள்‌.” அங்கத்தினர்களின்‌ பிரச்சனைகளில்‌ அவர்களுக்கு 
சிறந்த உதவியை அளிக்கும்‌ பொருட்டு அநேக மூப்பர்கள்‌ பல இரவுகள்‌ 
தூங்காமல்‌ போராடியிருக்கிறார்கள்‌. 

எபிரெய எழுத்தாளர்‌ தமது வாசகர்களுக்கு அறிவுறுத்தி, “அவர்கள்‌ 
துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதைச்‌ [உங்கள்‌ ஆத்துமாவுக்காக 
உத்தரவாதம்‌ பண்ணுவது] செய்யவேண்டும்‌” (13:17இ). நீங்களும்‌ நானும்‌ 
மரியாதையும்‌ கீழ்ப்படிதலும்‌ உள்ளவர்களாயிருக்கும்போது, மூப்பர்களின்‌ 











பணி சந்தோஷமுள்ளதாகிறது. யோவானைப்‌ போல, அவர்களும்‌ சொல்லக்‌ 
கூடும்‌, “என்‌ [ஆவிக்குரிய] பிள்ளைகள்‌ சத்தியத்தில்‌ நடக்றொர்கள்‌ என்று 


86 


நான்‌ கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும்‌ அதிகமான சந்தோஷம்‌ எனக்கு 
இல்லை” (3 யோவான்‌ 4; காண்க 1 தெசலோனிக்கேயர்‌ 2:20). நாம்‌ 
மரியாதையற்றவர்களாயும்‌ கலகக்காரர்களாயும்‌ இருப்போமாகில்‌, மூப்பர்கள்‌ 
துக்கம்‌ மிகுந்தவர்களாயிருப்பார்கள்‌. “துக்கம்‌” என்பது நேரடிப்‌ பொருளில்‌ 
“வேதனையில்‌ புலம்ப” என்று அர்த்தம்‌ ஆகும்‌. “நீங்கள்‌ உங்கள்‌ ஆவிக்குரிய 
கால்விரலில்‌ காயம்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டால்‌, மூப்பார்கள்‌ அதை தங்கள்‌ கால்‌ 
களில்‌ மேல்‌ நோக்கி ஏறும்வலியாக உணருவார்கள்‌” என்று யாரோ ஒருவர்‌ 
சொன்னார்‌. 


சட்டம்‌ 3: அன்பின்‌ ஆவியோடு அவர்களிடம்‌ 
நட்பாயிருங்கள்‌ (13:24) 

இறுதியாக, எழுத்தாளர்‌ சொன்னார்‌, “உங்களை நடத்துகிறவர்களையும்‌, 
பரிசுத்தவான்‌௧ள்‌ யாவரையும்‌ வாழ்த்துங்கள்‌” (வசனம்‌ 24௮). அநேக 
எழுத்தாளர்களும்‌ இந்தப்பதம்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ சபைக்குள்ளாகவே 
இருந்த ஒரு சிறிய குழுவினருக்கு எழுதி அவர்கள்‌ மூப்பர்களோடும்‌ சபையிலுள்ள 
மற்ற மக்களோடும்‌ மறுபடியும்‌ நட்புறவு கொள்ளும்படி கூறப்பட்டதாக 
குறிப்பிடுகிறது என்று நம்புகின்றனர்‌. “வாழ்த்துங்கள்‌” எனும்‌ பதம்‌ ஏதோ 
ஹலோ சொல்லுவதுபோல்‌ மேலோட்டமான வார்த்தையைக்‌ காட்டிலும்‌ 
மேலானது. இந்தப்‌ பகுதியில்‌ அது ஒரு நெருங்கின உறவுமுறையை ஏற்படுத்தும்‌ 
ஆவிக்குரிய பந்தத்தை நிலை நிறுத்திக்காட்டுகிறது. இந்த வகையான பந்தம்‌ 
உள்ளூர்‌ சபையின்‌ அங்கத்தினர்‌ ஒவ்வொருவருடனும்‌ நமக்குத்‌ தேவை. இந்த 
பந்தம்‌ நமக்கு விசேஷமாக மூப்பர்களிடம்‌ ஏற்படுத்தப்பட வேண்டும்‌. நாம்‌ 





ஆடுகள்‌, அவர்கள்‌ நம்முடைய ஆவிக்குரிய மேய்ப்பர்கள்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்ளுங்கள்‌. மேய்ப்பர்கள்‌ ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும்‌, ஆடுகள்‌ 
தங்கள்‌ மேய்ப்பர்களை அறிந்திருக்க வேண்டும்‌. நாம்‌ நமது தலைவர்களிடம்‌ 
அன்பின்‌ ஆவியோடு நட்புறவு கொண்டிருக்க வேண்டும்‌. 


முடிவுரை 
வருகின்ற நாட்களில்‌, புதிதாய்‌ பொறுப்பேற்றுள்ள நம்முடைய மூப்பர்கள்‌ 
பணியாற்றும்போது, பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று 
சட்டங்களையும்‌ மறந்து விட வேண்டாம்‌: 


அவர்களை பாராட்டும்‌ தன்மையுடன்‌ நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
உ கீழ்ப்படிந்து அடங்குகிற தன்மையோடு மரியாதை கொள்ளுங்கள்‌. 
அன்பின்‌ தன்மையோடு நட்புறவு கொண்டாடுங்கள்‌. 


(ஆராதனையின்‌ இந்தப்‌ பகுதியை ஜெபத்துடன்‌ முடியுங்கள்‌.) 





குறிப்புகள்‌ 
IW. E. Vine, Merrill F. Unger, and William White, Jr., Vine's Complete Expository 
Dictionary of Old and New Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 59-60. 


2“குருடர்களுக்கு” “குருடர்‌” வழிகாட்டுகிற சூழ்நிலையை உருவாக்க நாம்‌ விரும்புவதில்லை 


87 


(காண்க மத்தேயு 15:14). தீத்து 1ல்‌ மூப்பர்களை “உக்கரொணக்காரர்களென” (வசனம்‌ 7) 
பவுல்‌ குறிப்பிட்டார்‌. உக்கிராணக்காரர்கள்‌ தங்களுடைய உக்கிராணத்துவத்துக்கு கணக்கு 
ஒப்புவிக்க வேண்டும்‌ (காண்க லூக்கா 16:2). 1 கொரிந்தியர்‌ 4ல்‌ பவுல்‌ உக்கிராணக்காரன்‌ 
உண்மையுள்ளவனென்று காணப்பட வேண்டும்‌ என்று குறிப்பிட்டார்‌ (வசனம்‌ 2). *Vine, 


667. 


88 


7 
மூப்பர்களின்‌ வலது-கரம்‌ 
போன்று மனுஷர்‌ 


[1 தீமோத்தேயு] 5: 8-15] 


இந்துப்‌ பாடத்தை உள்ணூர்‌ சபையில்‌ உதவிக்காக Ugh 
பொட்ட gus ரகக pr LALA Puli. gL! 
வாக்கியத்தை தொடர்ந்து, தோர்ர்தெடுத்தலைக்‌ கதம்‌, ட 
துடையமுறைப்‌ படுத்துவது என்ன என்பைதயும்‌ குறிக இருக்கும்‌. (றக 
7 அரையில்‌, SEDUTA பனு ayi SDS CHG OSD அட்டி கறக 
2 DLL GSD பஸ்‌. Cad 


நாம்‌ இதுகாலும்‌ மூப்பர்களைப்‌ பற்றி படித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. இந்தப்‌ 
பாடத்தில்‌ “மூப்பர்களின்‌ வலது கரம்‌ போன்ற மனிதர்களைப்பற்றி” படிக்கப்‌ 
போகிறோம்‌: அவர்கள்‌ உதவிக்காரர்கள்‌. பிலிப்பியர்‌ 1:1க்குத்‌ திருப்புங்கள்‌: 
“இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரராகிய பவுலும்‌ தீமோத்தேயும்‌, பிலிப்பு 
பட்டணத்தில்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்‌௧ள்‌ அனைவருக்கும்‌, 
கண்காணிகளுக்கும்‌. உதவிக்காரருக்கும்‌ எழுதுகிறதாவது.”” ஏற்கனவே நாம்‌ 
பார்த்தபடி, பவுல்‌ முதலாவதாக இரண்டு சுவிசேஷகர்களை (தன்னையும்‌ 
தீமோத்தேயுவையும்‌) குறிப்பிட்டு எழுதினார்‌, பிறகு பிலிப்பியிலிருந்த அனைத்து 
சபையார்களையும்‌ (“பரிசுத்தவான்‌௧ள்‌ அனைவருக்கும்‌”) குறிப்பிட்டார்‌. 
இறுதியாக, இரண்டு விசேஷித்த கூட்ட மக்களை (“காண்காணிகளுக்கும்‌ 
உதவிக்காரர்களுக்கும்‌””) குறிப்பிடுகிறார்‌. இந்தப்‌ பாடம்‌ கடைசியில்‌ 
குறிப்பிடப்பட்ட கூட்டமாகிய உதவிக்காரர்களைப்‌ பற்றியது. பிலிப்பியர்‌ 
1:1ல்‌ பேசப்படுகிற உதவிக்காரர்கள்‌ யார்‌? இதற்கான பதில்‌ மூன்று முக்கியமான 
பகுதிகளைக்‌ கொண்டது: அவர்கள்‌ (1) விசேஷித்த விதமான ஊழியர்கள்‌ 
(2) குறிப்பிட்ட தகுதியாம்சங்களைப்‌ பெற்றவர்கள்‌ (3) மூப்பர்களுக்கு 
உதவிகரமாயிருந்து, இந்தத்‌ தலைவர்கள்‌ ஊழியத்தை நிறைவேற்ற 
உதவுபவர்கள்‌. 


விசேஷித்த ஊழியர்கள்‌ ... 

“உதவிக்காரர்கள்‌” எனும்‌ வார்த்தை கிரேக்க வார்த்தையான எiakonos 
என்பதிலிருந்து மொழியாக்கம்‌ செய்யப்பட்டது. Dik௦௩௦5 எனும்‌ 
வார்த்தையின்‌ மூலக்கூறு பற்றி அநேக யூகங்கள்‌ வெளியிடப்பட்டது. 
W. 1. வைன்‌ குறிப்பிடுகையில்‌, “இந்த வார்த்தை அநேகமாக வினைச்‌ 
சொல்லாகிய டயாக்கோ, என்பதுடன்‌ சம்பந்தப்‌ பட்டிருக்கலாம்‌, துரிதப்படு, 
தொடர்ந்துபிடி,” என்றுபொருள்‌ (இதன்‌ ஆரம்பக்கூறு ஒரு ஓட்டப்‌ பந்தய 


89 


வீரனைக்‌ குறிப்பிடுவது).”” இன்னொரு யூகம்‌ என்னவெனில்‌ அது ஒரு தொகுப்பு 
வார்த்தை: டயா (“ஊடாக”) கூட்டல்‌ கோனியா (“தூசி”). ஆதலால்‌ 47440௦1103 
என்பதன்‌ பொருள்‌ “தூசியை களறுபவன்‌”!* என்று ஆலோசனையாகச்‌ 
சொல்லப்படுகிறது. இன்னும்‌ அதிக ஆலோசனையாக இது ஒரு வினைச்சொல்‌ 
diakoneo மூல பொருள்படி “மேஜையில்‌ காத்திருப்பவன்‌”” (காண்க லூக்கா 17:8; 
யோவான்‌ 12:2), ஆனால்‌ பொதுவாக ஊழியம்‌ செய்தலை குறிப்பிடுவதாயிற்று. 
Diakonos என்பதன்‌ எளிய விளக்கம்‌ “ஊழியக்காரன்‌. ” 

Diakonos, அதன்‌ வித்தியாசப்பட்ட பொருள்களில்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 
முப்பதோ அதற்கு மேற்பட்ட தடவைகள்‌ காணப்படுகிறது. பெயர்ச்சொல்‌ 
பொருளில்‌ வித்தியாசப்பட்ட பல வார்த்தைகளில்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது, அதில்‌ “உதவிக்காரன்‌,” “வேலைக்காரன்‌, ” ஆகிய வார்த்தைகளையும்‌ 
உள்ளடக்கியது. இவைகள்‌ அனைத்தும்‌ ஒரே கிரேக்க வார்த்தையிலிருந்து 
வந்தவை. கிரேக்க வார்த்தையில்‌ “மூப்பர்‌” எனும்‌ பதம்‌ (ஓரesbuteros)° 
பலபொருள்‌ படுவது போல, எiயk௦॥௦5 எனும்‌ பதமும்‌ பொதுவாகவோ அல்லது 
அதிகக்‌ குறிப்பாகவோ பயன்படுத்தப்படலாம்‌. 

Diakonos எனும்‌ பதம்‌ பொதுவாக பிரசங்கியார்களுக்கு பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டது. பவுல்‌ தீமோத்தேயுவிடம்‌, “இவைகளை நீ 
சகோகரருக்குப்‌ போதித்துவந்தால்‌, விசுவாசத்திலும்‌ ... தேறினவனாகி, இயேசு 
கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய்‌” [4724071௦02] (1 தீமோத்தேயு 
4:6௮; காண்க எபேசியர்‌ 6:21; கொலோசெயர்‌ 1:7). ஆக, ஒரு வகையில்‌ இந்த 
வார்த்தை, பிரசங்கியாரையும்‌ “உதவிக்காரன்‌” என்று பொருள்படுத்துகிறது. 
மறுபடியும்‌, பொதுவான அர்த்தத்தில்‌, இந்த வார்த்தை சபையின்‌ எல்லா 
அங்கத்தினர்களுக்கும்‌ பொருந்தும்‌. இயேசு சொன்னார்‌, “ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்‌ செய்கிறவனானால்‌ [0௪௦] என்னைப்‌ பின்பற்றக்‌ கடவன்‌; நான்‌ 
எங்கே இருக்கிறேனோ, அங்கே என்‌ ஊழியக்காரனும்‌ [4௦௦5] இருப்பான்‌; 
ஒருவன்‌ எனக்கு ஊழியஞ்‌ செய்தால்‌ [400] என்‌ பிதா அவனைக்‌ 
கனப்படுத்துவார்‌” (யோவான்‌ 12:26). ஆதலால்‌, ஓவ்வொரு கிறிஸ்தவரும்‌ ஒரு 
“உதவிக்காரராக”” இருக்க வேண்டும்‌. 

குறிப்பான பொருளில்‌, எப்படியாயினும்‌, 40௦5 குறிப்பிட்ட விசேஷித்த 
குழு மனுஷர்களை குறிப்பிடுகிறது (பிலிப்பியர்‌ 1:1). அவர்கள்‌ குறிப்பிட்ட தகுதி 
யாம்சங்களைப்‌ பெற்றிருப்பவர்கள்‌ (1 தீமோத்தேயு 3:8-13) மற்றும்‌ அவர்கள்‌ 
குறிப்பிடப்பட்ட சிலபொறுப்புகளை நிறைவேற்றுபவர்கள்‌. 1 தீமோத்தேயு 3:10 
“உதவிக்காரர்களாக ஊழியஞ்‌ செய்வோரைப்‌” பற்றிப்‌ பேசுகிறது, வசனம்‌ 
13 (அதே அதிகாரம்‌) “உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை நன்றாய்ச்‌ 
செய்கிறவர்கள்‌”” என்று குறிப்பிடுகிறது. இந்த அர்த்தத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட, 
diakonos ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்‌ பொருந்தாது. 

Diakonos என்ற இந்த சிறப்பு பணிக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டம்‌ 
வேதாகம ரீதியிலானது என்பதை கவனிக்க வேண்டும்‌. மூப்பர்களுக்கு மூன்று 
பதங்கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படுகின்றன (“மூப்பர்கள்‌,” “கண்காணிகள்‌, ” 
மற்றும்‌ “மேய்ப்பார்கள்‌”?, ஆனால்‌ உதவிக்காரர்களுக்கு ஒரு பதம்‌ மட்டுமே. 
பிரசங்கியார்களுக்கு மூன்று பதங்கள்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது (“பிரசங்கியார்‌” 
[தூதார்‌]), “ஊழியர்கள்‌” [பணியாளர்கள்‌] மற்றும்‌ “சுவிசேஷகர்கள்‌” (நற்செய்தி 
அறிவிக்கிறவர்கள்‌), ஆனால்‌ உதவிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பதம்தான்‌. 

















90 


மேலும்‌ மீரா எனும்‌ வார்த்தையில்‌ இயல்பான அதிகாரம்‌ இல்லை 
என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. நாமகரண (பிரிவு) சபையார்கள்‌ மத்தியில்‌ 
“உதவிக்காரார்கள்‌ கழகம்‌” சபையைக்‌ கட்டுப்‌ படுத்துவது போன்ற செய்தியை 
சில வேளைகளில்‌ கேள்வியுறுகிறோம்‌. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு புதிய 
ஏற்பாட்டு உபதேசத்துக்கும்‌ டயாக்னோஸ்‌ எனும்‌ வார்த்தையின்‌ அடிப்படை 
அர்த்தத்துக்கும்‌ அந்நியமானது. மூப்பர்கள்‌ உதவிக்காரர்களுக்கு சில 
பொறுப்புக்களைக்‌ கொடுத்து அதை நிறைவேற்றும்‌ அதிகாரத்தைக்‌ 
கொடுக்கலாம்‌, ஆனாலும்‌ “உதவிக்காரர்‌” எனும்‌ பதத்திற்குள்‌ - கட்டமைப்பு 
கொண்ட ஒரு அதிகாரம்‌ இல்லை. உதவிக்காரர்கள்‌ முதலாவதும்‌, 
மிகமுக்கியமானவர்களுமான, அஷுிசாசச்‌: 

உதவிக்காரனாக இருப்பது என்பது ஒரு பதுவியல்ல, ஆனால்‌ அது ஒரு 
செய்யடா வேண்டிய வேலை என்று யாரோ ஒருவர்‌ நன்றாகச்‌ சொன்னார்‌. 
கிங்ஜேம்ஸ்‌ மொழிபெயர்ப்பில்‌ “உதவிக்காரர்களின்‌ [பணி] பதவி” என்று 
1 தீமோத்தேயு 3:10, 13ல்‌ சொல்லப்பட்டுள்ளது; ஆனால்‌ சற்று நேரத்துக்கு 
முன்பு நாம்‌ குறிப்பிட்டபடி, கிரேக்க வசனப்பகுதி “உதவிக்காரர்களின்‌ புத்‌ 
என்று எதுவும்‌ குறிப்பிடுவதில்லை, மாறாக உதவிக்காரனாக பணி செய்வதைக்‌ 
குறிப்பிடுகிறது. ஒரு மனிதனை “உதவிக்காரனாக ஏற்படுத்துவதால்‌” அது 
அவனை உதவிக்காரனாக்கி விடாது. அவன்‌ ஏற்படுத்தப்பட்ட பின்‌, மூப்பர்கள்‌ 
அவனை செய்யும்படி சொல்லுவதை செய்யத்‌ தொடங்கும்போதே அவன்‌ 
உண்மையான உதவிக்காரனாக மாறுகிறான்‌” - அவன்‌ அந்த விசேஷமான 
வழியில்‌ ஊழியம்‌ செய்யத்‌ துவங்கும்போது. 





... குறிப்பிட்ட தகுதியாம்சங்களை உடையவர்‌ ... 

உதவிக்காரர்கள்‌ வெறும்‌ ஊழியர்கள்‌ மட்டுமல்ல; அவர்கள்‌ 
சகுதிபெற்ற ஊழியக்காரர்கள்‌. உதவிக்காரர்களின்‌ தகுஇயாம்சங்கள்‌ 
1 தீமோத்தேயு 3:8-13ல்‌ காணப்படுகிறது, மூப்பர்களின்‌ தகுஇயாம்சங்களுக்கு 
அடுத்ததாக இது சொல்லப்படுகிறது: 
அந்தப்படியே,” உதவிக்காரரும்‌ இரு நாக்குள்ளவர்களாயும்‌, 
மதுபானப்‌ பிரியராயும்‌, இழிவான ஆதாயத்தை 
இச்சிக்றெவர்களாயும்‌ இராமல்‌, நல்லொழுக்கமுள்ளவர்களாயும்‌, 
விசுவாசத்தின்‌ இரகசியத்தைச்‌ சுத்த மனச்சாட்சியிலே 
காத்துக்‌ கொள்றெவர்களாயும்‌ இருக்க வேண்டும்‌. மேலும்‌ 
இவர்கள்‌ முன்னதாகச்‌ சோதிக்கப்‌ படவேண்டும்‌; குற்றஞ்‌ 
சாட்டப்படாதவர்களானால்‌ உதவிக்காரராக ஊழியஞ்‌ செய்யலாம்‌. 
அந்தப்படியே ஸ்திரீகளும்‌ நல்லொழுக்கமுள்ளவர்களும்‌, 
அவதூறு பண்ணாதவர்களும்‌, தெளிந்த புத்தியுள்ளவர்களும்‌, 
எல்லாவற்றிலேயும்‌ உண்மையுள்ளவர்களுமாய்‌ இருக்க 
வேண்டும்‌. மேலும்‌ உதவிக்காரரானவர்கள்‌ ஒரே மனைவியை 
உடைய புருஷருமாய்‌, தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ சொந்தக்‌ 
குடும்பங்களையும்‌ நன்றாய்‌ நடத்துகிறவர்களுமாயிருக்க வேண்டும்‌. 
இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய்ச்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுக்கு நல்ல நிலையையும்‌, கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ 


91 





விசுவாசத்தில்‌ மிகுந்த தைரியத்தையும்‌ அடை வார்கள்‌. 


நடபடிகள்‌ 6ல்‌ காணப்படுகிற சுருக்கமான தகுதியாம்ச பட்டியலையும்‌ 
இத்துடன்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌: 


.. அப்பொழுது பன்னிருவரும்‌ [அப்போஸ்தலர்கள்‌] சீஷர்‌ கூட்டத்தை 
வரவழைத்து: நாங்கள்‌ தேவ வசனத்தைப்‌ போதியாமல்‌, “பந்தி 
விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால்‌ சகோதரரே, பரிசுத்த 
ஆனியும்‌ ஞானமும்‌ நிறைத்த; நாட்‌ பெற ஏழுபேரை 
உங்களில்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌; அவர்களை இந்த வேலைக்காக 
ஏற்படுத்துவோம்‌. நாங்களோ ஜெபம்‌ பண்ணுவதிலும்‌ தேவவசனத்தைப்‌ 
போதிக்கிற ஊழியத்திலும்‌ இடைவிடாமல்‌ தரித்திருப்போம்‌ 
என்றார்கள்‌. இந்தயோசனை சபையாரெல்லாருக்கும்‌ பிரியமாயிருந்தது. 
அப்பொழுது விசவாசமும்‌ புறிசத்த அவியும்‌ நிறைந்தவனாகயெ 
ஸ்தேவானையும்‌, பிலிப்பையும்‌, பிரொகோரையும்‌, நிக்கானோரையும்‌, 
தீமோனையும்‌, பர்மெனாவையும்‌ யூதமார்க்கத்‌ தமைந்தவனான அந்தி 
யோகியா பட்டணத்தானாயெ நிக்கொலாவையும்‌ தெரிந்து கொண்டு” 
(வசனங்கள்‌ 2-5; வலியுறுத்தல்‌ என்னுடையது). 


கடந்தகாலங்களில்‌, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஏழு மனிதர்களும்‌ “முதல்‌ 
உதவிக்காரர்கள்‌” எனப்பட்டனர்‌. சமீபத்தில்தான்‌ ட்ம/7க்னோஸ்‌ எனும்‌ 
வார்த்தையை இவர்களுக்கு அடையாளப்படுத்தும்படி பயன்படுத்தவில்லை 
என்பது பொதுவாகக்‌ குறிப்பிடப்‌ பட்டது.!! ஆயினும்‌, “பந்தி விசாரணை” 
எனும்‌ சொற்றொடருக்கு ட4/77க்னியோ எனும்‌ வினைச்‌ சொல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இது 1 தீமோத்தேயு 3ல்‌, பயன்படுத்தப்பட்டுள்ள அதே பதம்தான்‌, 
அங்கு பவுல்‌ உதவிக்காரராக ஊழியஞ்‌ செய்யலாம்‌ என்று பேசியிருக்கறொர்‌ 
(வசனங்கள்‌ 10, 13). குறைந்தபட்சம்‌, அந்த ஏழு மனிதர்களும்‌ உதவிக்காரர்‌ 





செய்ய வேண்டிய பணியைத்‌ செய்தார்கள்‌, எனவே சட்டரீதியாக அவர்களுக்கும்‌ 
பொதுவாக இவ்வார்த்தை பயன்படுத்தப்படலாம்‌. 

1 தீமோத்தேயு 3:8-13ல்‌ காணும்‌ தகுதியாம்சங்களை மீண்டும்‌ வாசிக்கவும்‌, 
பிறகு நடபடிகள்‌ 6ல்‌ காணும்‌ தகுதிகளை சிந்திக்கவும்‌ (“பரிசுத்த ஆவியும்‌ 
ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருத்தல்‌,” விசுவாசமும்‌ பரிசுத்த ஆவியும்‌ 
நிறைந்தவர்‌). இந்த பட்டியல்கள்‌ ஒரு உதவிக்காரர்‌ செய்ய வேண்டிய பணியைக்‌ 
குறித்த குறிப்பு அடையாளங்களையும்‌ முக்கியத்துவத்தையும்‌ கோடிட்டு 
காட்டுகிறது. உதவிக்காரர்கள்‌ வித்தியாசப்பட்ட தங்களுடைய ஊழியங்களினால்‌ 
சபையை முன்னிலைப்படுத்துபவர்கள்‌. கொடுக்கப்படும்‌ பொறுப்புகளை ஏற்றுச்‌ 
செயல்படுத்தும்‌ நற்குணம்‌ பெற்ற மனுஷர்கள்‌ அவர்கள்‌. 

1 தீமோத்தேயு 3ம்‌ அதிகாரத்தில்‌ காணப்படும்‌ தகுதியாம்சங்களை 
சற்று நேரம்‌ காண நேரம்‌ எடுத்துக்‌ கொள்வோமாக. பிறகு நடபடிகள்‌ 6ல்‌ 
குறிப்பிடப்பட்ட சுருக்கமான பதங்களையும்‌ ஆராய்வோம்‌. 


1 தீமோத்தேயு 3 
(1) தல்லொழுக்கம்‌ (Diஜரi/ied). “உதவிக்காரர்கள்‌ ... நல்லொழுக்கமுள்ள 
மனுஷர்களாயிருக்க வேண்டும்‌ (வசனம்‌ 8௮). “நல்லொழுக்கமுள்ள 


92 


மனுஷர்கள்‌” என்பது செம்னாஸ்‌ என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, 
KJV யில்‌ “ஆழ்ந்த சிந்தனைக்குரிய” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த 
327717105, என்பது ஆழ்ந்த சிந்தனையையும்‌ நல்லொழுக்கத்தையும்‌ உட்படுத்தியது. 
“இந்த வார்த்தை நோக்கத்தை வினயமாக சுட்டிக்‌ காட்டுவதுடன்‌, சுயமரியாதை 








நடத்தையையும்‌ சுட்டிக்‌ காட்டுறது. ”!2 இந்த மனுஷர்கள்‌ உதவிக்காரர்களின்‌ 
பணியை வினயமாக எடுத்துக்‌ கொள்பவர்கள்‌. 

(2) உண்மையளன்ளவர்கள்‌ (Sincere). ““உதவிக்காரர்கள்‌ 
இருநாக்குள்ளவர்களாயிருக்கக்‌ கூடாது” (வசனம்‌ 8௮). “இருநாக்கு” என்பது 
dilogo5 என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (15 [ “இரண்டு விதம்‌”] 
கூட்டல்‌ /௦205 [“வார்த்தை”]). இது முதல்‌ - நூற்றாண்டு உருவக மொழி. அது ஒரு 
தனி நபர்‌ ஒருவரிடத்தில்‌ ஒன்றையும்‌ இன்னொருவரிடத்தில்‌ வேறொன்றையும்‌ 
பேசுதல்‌. நான்‌ வாழுகிற இடத்தில்‌ இதை “இரட்டைமுகம்‌” என்ற பதத்தைக்‌ 
குறிப்பிடுவர்‌, TEV எனும்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதத்தில்‌ உதவிக்காரர்‌ 
“உண்மையுள்ளவராயிருக்க” வேண்டும்‌ என்று சொல்லப்படுகிறது. 

(3) மதுபான பிரியம்‌ கூடாது. உதவிக்காரர்கள்‌ “மதுபான 
பிரியராயிருக்கக்‌ கூடாது” (வசனம்‌ 8இ) ஞானி எழுதினார்‌, “இராட்சரசம்‌ 
பரியாசஞ்‌ செய்யும்‌, மதுபானம்‌ அமளிபண்ணும்‌; அதினால்‌ மயங்குகிற 
ஒருவனும்‌ ஞானவானல்ல” (நீதிமொழிகள்‌ 20:1; காண்க 23:29-35). 

(4) தநொர்மையுன்ளவ. உதவிக்காரர்கள்‌ “இழிவான ஆதாயத்தை 
இச்சிக்றெவர்களாயிருக்கக்‌ கூடாது” (வசனம்‌ 8ஈ). “இழிவான அதாயம்‌” 
என்பது சில (குறுக்கு வழியில்‌) மறைவான வழியில்‌ பணத்தைச்‌ சம்பாதிப்பது. 
சிலர்‌ பண ஆசை கொண்டு எப்படி சம்பாதிக்கிறோம்‌ என்ற முறையில்லாமல்‌ 
பெறுகின்றனர்‌. இது உதவிக்காரர்களுக்கு உகந்தது அல்ல. அவர்‌ தன்னுடைய 
அனைத்துப்‌ பரிமாற்றங்களிலும்‌ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும்‌. 

(5) விசவாசமுள்ளவுன்‌. வசனம்‌ 9ல்‌ இந்த தகுதியாம்சம்‌ 
சொல்லப்படுகிறது. “விசுவாசத்தின்‌ இரகசியத்தை சுத்தமனச்சாட்சியிலே 
காத்துக்‌ கொள்றெவர்களாயும்‌ இருக்க வேண்டும்‌.” விசுவாசத்தின்‌ “இரகசியம்‌”! 
என்பது இயேசுவில்‌ வைக்கும்‌ விசுவாசத்தை மையப்படுத்தும்‌ தேவனுடைய 
வெளிப்பாடு. ஒரு உதவிக்காரன்‌ “சுத்த மனச்சாட்சியுள்ளவராயிருக்க வேண்டும்‌,” 
ஏனெனில்‌ அவர்‌ அந்த “வெளிப்பாட்டைப்‌ பற்றிக்‌ கொண்டு” அதன்படி வாழ 
இயன்ற அளவு முயற்சிக்கறார்‌. 

(6) செயல்‌ தென்‌. “இந்த மனுஷர்கள்‌ முன்னதாக சேரதிக்கப்பட வேண்டும்‌; 
பிறகு ... உதவிக்காரராக ஊழியஞ்செய்யலாம்‌” (வசனம்‌ 10௮; வலியுறுத்தல்‌ 
என்னுடையது). உதவிக்காரராய்‌ ஊழியஞ்‌ செய்ய சோதிக்கப்பட வேண்டிய 
“சோதனைகள்‌” என்ன? ஒரு சோதனை என்னவென்றால்‌ அந்த நபர்‌ ஏற்கனவே 
ஊழியஞ்செய்கிறாரா, இல்லையா. ஏற்கனவே தங்களுடைய தாலந்துகளைப்‌ 
பயன்படுத்தி எஜமானருக்கு ஊழியஞ்செய்கிறாரா, அவரை இந்த 
ஊழியத்தை செய்ய நியமியுங்கள்‌. ஒருவரை “வேலை செய்ய வைப்பதற்காக” 
உதவிக்காரனாக்கவேண்டாம்‌. இரண்டாவது சோதனை, முதலாவதுடன்‌ 
தொடர்புடையதுகான்‌, அந்த மனிதன்‌ மூப்பர்களோடு இணைந்து பணியாற்ற 
இயலுமா? ஒரு பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டு அதை நடப்பாக்கக்‌ கூடிய நபரா 
அவர்‌? 

(7) தற்சாட் ௪. வசனம்‌ 10ல்‌ தொடர்ந்து, “குற்றஞ்சாட்டப்‌ 


93 


படாதவர்களானால்‌ அவர்கள்‌ உதவிக்காரர்களாக ஊழியஞ்‌ செய்யலாம்‌” 
(வசனம்‌ 10ஆ). “குற்றஞ்சாட்டப்படாதிருத்தல்‌” என்பது அவர்கள்‌ பாவமே 
செய்யாதவர்கள்‌ என்று பொருள்‌ அல்ல (காண்க ரோமர்‌ 3:23). அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு, மனந்திரும்பி, தேவனையும்‌ 
மற்றவர்களையும்‌ மன்னிக்கும்படி கேட்கக்‌ கூடியவராயிருக்கிறார்‌ என்று பொருள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய தவறுகளை காணுகிற அளவுக்கு நேர்மையானவர்களும்‌ 
எந்தத்‌ தவறையும்‌ சரிசெய்துகொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னால்‌ இயன்ற 
எல்லாவற்றையும்‌ செய்யும்‌ உண்மையுள்ளவர்களாயுமிருக்றொர்கள்‌. ஒரு 
உதவிக்காரர்‌ சபைக்குள்ளேயும்‌ புறம்பேயும்‌ நற்சாட்சி பெற்றவராயிருக்க 
வேண்டும்‌. 

(8) நல்ல கணவனாக, தகப்பனாக இருக்க வேண்டும்‌. மூப்பர்‌, உதவிக்காரார்‌ 
ஆகிய இருசாராருக்குமே, பவுல்‌ வலியுறுத்தி நல்ல குடும்பஸ்தனாக இருக்க 
வேண்டியதைப்‌ பேசினார்‌. வசனம்‌ 11ல்‌ உதவிக்காரர்களின்‌ மனைவிகளைப்‌ 
பற்றி அப்போஸ்தலன்‌ குறிப்பிடுகிறார்‌: “அந்தப்படியே ஸ்திரீகளும்‌ 
நல்லொழுக்கமுள்ளவர்களும்‌, அவதூறு பண்ணாதவர்களும்‌, தெளிந்த 
புத்தியுள்ளவர்களும்‌ (இச்சையடக்கமுள்ளவர்களும்‌), எல்லாவற்றிலும்‌ 
உண்மையுள்ளவர்களுமாயிருக்க வேண்டும்‌. NIV மொழிபெயர்ப்பில்‌, 
“அவர்களுடைய மனைவிகள்‌ மதிப்பிற்குரியவர்களாகவும்‌, அவதூறு 
பண்ணாதவர்களும்‌, ஆனால்‌ தெளிந்த புத்தியுள்ளவர்களும்‌ எல்லாவற்றிலும்‌ 
நம்பத்தக்கவர்களுமாயிருக்க வேண்டும்‌” என்று சொல்லப்படுகிறது. சில 
பதவிகள்‌ அந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில்‌ மனைவியினால்‌ எந்த பாதிப்பு 
அவனுக்கு ஏற்படாது, ஆனால்‌ உதவிக்காரனாக ஊழியம்‌ செய்கிற விஷயத்தில்‌ 
அது உண்மையல்ல. ஒரு உதவிக்காரனுடைய மனைவி அவனுக்கு ஆதரவாய்‌ 
இருக்கக்‌ கூடியவளும்‌, அவளுடைய வாழ்க்கை அவனுக்கு சாதகமான சூழலை 
ஏற்படுத்தக்‌ கூடி யதுமாயிருக்கிறது. 

வசனம்‌ 12 உதவிக்காரனுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து 
வலியுறுத்துகிறது: “உதவிக்காரரானவர்கள்‌ ஒரே மனைவியையுடைய 
புருஷருமாய்‌, தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ சொந்தக்‌ குடும்பங்களையும்‌ 
நன்றாய்‌ நடத்துறெவர்களுமாயிருக்க வேண்டும்‌.” ஒரு உதவிக்காரன்‌ 
திருமணமாகி ஒரே ஒரு மனைவியை உடையவராயிருக்க வேண்டும்‌. 
மேலும்‌, அவர்‌ தன்னுடைய பிள்ளைகளையும்‌ தன்‌ குடும்பத்தையும்‌ நன்றாய்‌ 
நடத்துகிறவனாயிருக்க வேண்டும்‌. இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌ ஏற்கனவே 
குறிப்பிட்டபடி, “ஒருவன்‌ தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால்‌, 
தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்‌?” (வசனம்‌ 5). 


நடபடிகள்‌ 6 

நடபடிகள்‌ 6:3 சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள்‌ உள்ளூர்‌ சபைக்கு 
சொன்னார்கள்‌ “பரிசுத்த அவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி 
பெற்றிருக்கிற ஏழுபேரை உங்களில்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌.” வசனம்‌ 5ல்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்ட ஏழு நபர்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
அவர்களில்‌ ஒருவர்‌ “விசுவாசத்தாலும்‌ பரிசுத்த ஆவியானாலும்‌ நிறைந்த”வராயெ 
ஸ்தேவான்‌. முதல்‌ உதவிக்காரர்களுக்கு ஒப்பாக ஊழியம்‌ செய்யும்படிக்கு 
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின்‌ தகுதியாம்சங்களைக்‌ கவனித்தல்‌ நமக்கு 


94 


மதிப்புள்ளதாக இருக்கலாம்‌. 

(1) தற்சாட் ௪ இது 1 தீமோத்தேயு 3:10ல்‌ சொல்லப்பட்ட தகுதியாம்‌சத்தை 
நினைவுபடுத்துகிறது: “குற்றஞ்சாட்டப்படுதலுக்கு அப்பாற்பட்ட வர்கள்‌. ” இந்த 
மனிதர்கள்‌ சபைக்குள்ளாக நற்சாட்சி பெற்று இருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ 
அவர்கள்‌ சபையாரோடுதான்‌ தங்கள்‌ செயற்பாடுகளைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ சமுதாயத்திலும்‌ நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும்‌ 
ஏனெனில்‌, தங்களுடைய பணிகளைச்‌ செய்ய, கிறிஸ்தவர்களல்லாதவர்களோடும்‌ 
தொடர்புடையவர்களாயிருக்க வேண்டியுள்ளது. அங்கத்தினரல்லாதவர்களின்‌ 
கண்களுக்கு இந்த மனிதர்கள்‌ சபையை முன்னிலைப்படுத்துபவர்கள்‌. 

(2) ஆனியில்‌ நிறைந்து விசுவாசத்திலும்‌ நிறைந்தவர்கள்‌: அவர்கள்‌ 
“பரிசுத்த ஆவியிலும்‌” நிறைந்தவர்களாயிருக்க வேண்டும்‌. இதன்‌ பொருள்‌ 
“அற்புதவரங்களில்‌ நிறைந்திருப்பது” என்பதல்ல, அப்போஸ்தலர்கள்‌ அவர்கள்‌ 
மேல்‌ கைகளை வைக்கிற வரைக்கும்‌ அவர்கள்‌ அற்புதவரங்களில்‌ வல்லமைகளைப்‌ 
பெற்றிருக்கவில்லை என்பது தெளிவு (காண்க நடபடிகள்‌ 5:12; 6:6, 8; 8:5, 6, 
14-19). “அவியில்‌ நிறைந்து” என்பது ஒருவர்‌ தன்னை ஆவியினால்‌ நடத்தப்‌ 
படுவதற்கு ஒப்புக்‌ கொடுத்தல்‌'* என்பதை சுட்டிக்காட்டுறெது. ஒருவர்‌ “ஆவியில்‌ 
நிறைந்திருந்தால்‌,” அவர்‌ “ஆவியின்‌ கனியை” உடையவராயிருக்கிறார்‌: “அன்பு, 
சந்தோஷம்‌, சமாதானம்‌, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம்‌, விசுவாசம்‌, சாந்தம்‌, 
இச்சையடக்கம்‌” (கலாத்தியர்‌ 5:22, 23; வசனங்கள்‌ 16-18 ஐக்‌ கவனியுங்கள்‌). இது 
சம்பந்தமாகவே, ஸ்தேவான்‌ “விசுவாசத்தில்‌ நிறைந்தவனாயிருந்தான்‌” என்று 
சொல்லப்படுகிறது. இதை நாம்‌ ஒரே வார்த்தையில்‌ “விசுவாசத்தில்‌ நிறைந்தவன்‌” 
(முழு - விசுவாசம்‌) [ஃீ-ரய! என சொல்லுகிறோம்‌. 

(3) ஞானம்‌. இறுதியாக, அப்போஸ்தலர்கள்‌ சடையாரிடம்‌ 


“்‌.. ஞானமும்‌ 
நிறைந்தவர்களை” தெரிந்து கொள்ளுங்கள்‌ என்று சொன்னார்கள்‌. தேவனு 
டைய சித்தத்தை அறிகிற அறிவை அடைவதால்‌ மட்டுமே வருகிற ஞானத்தால்‌ 
அவர்கள்‌ நிறைந்திருக்க வேண்டியவர்கள்‌ (காண்க நீதிமொழிகள்‌ 23:23). 
கூடுதலாக, அவர்கள்‌ பிரச்சனைகளை அன்றாடம்‌ ஞானத்துடன்‌ கையாளும்‌ 
திறமை பெற்றிருக்க வேண்டும்‌.!”? அவர்கள்‌ ஒவ்வொரு காரியத்துக்கும்‌ 
அப்போஸ்தலரிடத்தில்‌ போக வேண்டிகாயிருந்திருந்தால்‌, அது பிரச்சனையில்‌ 
தான்‌ கொண்டுபோய்‌ விட்டிருக்கும்‌ இது அவர்கள்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
நோக்கத்தை கோல்வியுறச்செய்திருக்கும்‌ (வசனங்கள்‌ 2-4). 

நடபடிகள்‌ 6ல்‌ குறிப்பிடப்படுகிற தகுதியாம்சங்கள்‌ உதவிக்காரர்களுக்கு 
குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌ குறிப்பிடப்படாமலிருந்திருந்தாலும்‌, அவை 
உதவிக்காரர்களின்‌ பணி குறித்து 1 தீமோத்தேயு 3ல்‌ சொல்லப்படுகிற தகுதி 
களோடு தொடர்புடையவைகளே. 








..அவார்கள்‌ மூப்பார்களுக்கு உதவுபவர்கள்‌. 
உதவிக்காரர்கள்‌ என்பவர்கள்‌ குறிப்பிட்ட தகுதியாம்சங்களைப்‌ 
பெற்று சேவை செய்யும்‌ ஊழியர்கள்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. அடுத்ததாக, 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய பணிகளை ஆராய்வோம்‌. அவர்களுடைய 
குலையாய பணி மூப்பர்களுக்கு உதவி செய்வது, அதினால்‌ மூப்பார்கள்‌ 
தங்களின்‌ மேய்ப்பர்‌ பணியை நன்கு செயலாற்ற முடியும்‌. AB வேதாகமத்தில்‌ 
பிலிப்பியர்‌ 1:1ன்‌ கடைசி பகுதி பின்வருமாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 


95 


“.. கண்காணிகளுக்கும்‌ [மேற்பார்வை செய்பவர்களுக்கும்‌] உதவிக்காரர்களுக்கும்‌ 
[உதாகஞ்க்குமி” (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 

ஒரு சிறு பையனாக நான்‌ இருந்த போது, அவ்வப்போது யாரோ ஒருவர்‌ 
சொல்லுவதை கேட்டேன்‌, “உள்ளூர்‌ சபையின்‌ ஆவிச்குரிய தேவைகளுக்கு 
மூப்பர்களே பொறுப்பாளிகள்‌, சபையின்‌ ௫7/7 த்தேவைகஞுக்கு உதவிக்காரர்கள்‌ 





தான்‌ பொறுப்பாளிகள்‌,” என்றார்‌. வசனத்தை நான்‌ சரியாக புரிந்து 
கொண்டிருப்பேனேயானால்‌ மூப்பர்கள்தான்‌ மாம்ச மற்றும்‌ ஆவிக்குரிய 
தேவைகள்‌ ஆகிய இரண்டிற்குமே பொறுப்பாளிகள்‌ என்று அவைகள்‌ 
போதிக்கின்றன. அவர்கள்‌ மட்டுமே சபையைக்‌ கண்காணிக்க வேண்டியவர்கள்‌. 
மூப்பர்கள்‌ தான்‌ எல்லாவற்றையும்‌ செய்யவேண்டியவர்கள்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌ அல்ல, ஆனால்‌ அவைகள்‌ செய்யப்படுகின்றன என்பதை 
அவர்கள்‌ நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று அர்த்தப்படுகின்றன. 
எல்லாவற்றையும்‌ அவர்களே செய்ய அவர்கள்‌ முயற்சிப்பார்களானால்‌, 
(1) மற்றவர்கள்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட தேவனுடைய தாலந்துகளை 
பயன்படுத்தக்கூடிய சிலாக்யெங்களை இல்லாததாக்கும்‌, மற்றும்‌ (2) அது 
மூப்பர்களின்‌ அதிகமான நேரத்தை எடுத்துக்‌ கொள்ளும்‌, அதினால்‌ அவர்கள்‌ 
அவிக்குரிய மேய்ப்பர்களாக செயல்பட முடியாது. அதினால்தான்‌ 
உதவிக்காரர்கள்‌ தேவை. சமீபத்தில்‌ “உதவிக்காரரின்‌ வேலை என்ன?” என்று 





என்னிடத்தில்‌ கேட்கப்‌ பட்டது. “மூப்பர்கள்‌ சொல்லுவதையெல்லாம்‌ செய்வது” 
என்று நான்‌ பதில்‌ சொன்னேன்‌. மூப்பர்கள்‌ சபையின்‌ தேவைகளையும்‌ 
உதவிக்காரரின்‌ திறமைகளையும்‌ பரிசீலிக்க வேண்டும்‌, அதன்‌ பிறகு 
உதவிக்காரர்களுக்கு வேலையை ஒதுக்கிக்‌ கொடுக்க வேண்டும்‌. நாம்‌ ஏற்கனவே 
பார்த்தோம்‌, உதவிக்காரர்களுக்கென்று தனிப்பட்ட அதிகாரம்‌ எதுவுமில்லை - 
ஆனாலும்‌ மூப்பர்கள்‌ உதவிக்காரர்கள்‌ என்ன வேலையைச்‌ செய்ய வேண்டுமோ 
அதைச்‌ செய்யவும்‌ அந்த வேலை செய்யப்படுவதற்கான அதிகாரத்தையும்‌ (ஆகிய 
இரண்டையுமே) அவர்களுக்கு கொடுக்கலாம்‌. 

இந்த அடிப்படைகோட்பாடு நடபடிகள்‌ 6ல்‌ காணப்படுகிறது. அந்த 
அதிகாரத்தில்‌ ஏழு மனுஷர்கள்‌ உதவிக்காரர்களுடையது போன்ற - பணியைச்‌ 
செய்ய தெரிந்தெடுக்கப்பட்டார்கள்‌. பிறகு அப்போஸ்தலர்கள்‌ அவர்களுக்கு 
பொறுப்புக்களைக்‌ கொடுத்து சபையிலிருந்து விதவைகள்‌ பசியோடு 
போகவில்லை என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. வசனம்‌ 2 லிருந்து 
4ஐ மறுபடியும்‌ படியுங்கள்‌: 


அப்பொழுது பன்னிருவரும்‌ சீஷர்‌ கூட்டத்தை வரவழைத்து, “நாங்கள்‌ தேவ 
வசனத்தைப்‌ போதியாமல்‌, பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல, ஆதலால்‌ 
சகோதரரே, பரிசுத்த ஆவியும்‌ ஞானமும்‌ நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 
ஏழுபேரை உங்களில்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌; அவர்களை இந்த 
வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌. நாங்களோ ஜெபம்‌ பண்ணுவதிலும்‌ தேவ 
வசனத்தைப்போதிக்றெ ஊழியத்திலும்‌ இடைவிடாமல்‌ தரித்திருப்போம்‌” 
என்றார்கள்‌. 
இந்த வார்த்தைகளை சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைய உள்ளூர்‌ சபைக்கு, 
சொல்‌ அமைப்பை மாற்றி வசனங்களை பின்வருமாறு பார்ப்போம்‌: 
“அப்பொழுது மூப்பர்கள்‌ உள்ளுர்‌ சடையின்‌ சீஷர்‌ கூட்டத்தை வரவழைத்து, 


96 


நாங்கள்‌ பசியுற்றாரை போஷிப்பதும்‌, தேவையுடையோருக்கு துணிமணிகளை 
கொடுத்து உதவுவதும்‌, அல்லது நாம்‌ கூடிவரும்‌ சபைக்‌ கட்டிடத்தை 
பராமரிப்பதுமாகிய பணிகளுக்காக எங்கள்‌ கடமையாகிய மேய்ப்பரின்‌ 
வேலையை செய்யத்தவறுவது தகுதியல்ல. ஆதலால்‌, சகோதரரே, 
1 தீமோத்தேயு 3:8-12ல்‌ சொல்லப்பட்ட தகுதியாம்சங்களைக்‌ 





கொண்டுள்ளவர்களை உங்களில்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌; அவர்களை இந்த 
வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌. ஆனால்‌ நாங்களோ ஜெபம்‌ பண்ணுவதிலும்‌, 
வேத வசனங்களை படிக்கிறதிலும்‌, மந்தையின்‌ தேவைகளை சந்திப்பதிலும்‌ 
குரித்திருப்போம்‌” என்றார்கள்‌. 

நடபடிகள்‌ 6ல்‌ சரியாகப்‌ பகிர்ந்தளிக்கப்பட வேலைகள்‌ இரண்டு வகையான 
விளைவுகளைக்‌ கொண்டு வந்தன. முதலாவதாக கொடுக்கப்பட்ட வேலை 
செய்து முடிக்கப்பட்டது. இரண்டாவது விளைவு வசனம்‌ 7ல்‌ காணப்படுகிறது. 
“தேவ வசனம்‌ விருத்தியடைந்தது; சீஷருடைய தொகை எருசலேமில்‌ மிகவும்‌ 
பெருகிற்று; ஆசாரியர்களில்‌ அநேகரும்‌ விசுவாசத்துக்குக்‌ கீழ்ப்படிந்தார்கள்‌..” 
உதவிக்காரர்கள்‌ தங்கள்‌ வேலையைச்‌ செய்யும்போது, மூப்பர்கள்‌ தங்கள்‌ 
வேலைகளைச்‌ செய்ய முடியும்‌. பிறகு பிரசங்கியாரும்‌ சபையாரும்‌ தங்கள்‌ 
வேலைகளைச்‌ செய்வார்கள்‌. தேவன்‌ அந்த உள்ளூர்‌ சபையை ஆசீர்வதிப்பார்‌ 
மற்றும்‌ சபை வளரும்‌! 


முடிவுரை 

உதவிக்காரர்களாய்‌ ஊழியம்‌ செய்வது முக்கியமானது, அது இன்றியமையாத 
ஒருவேலை. உதவிக்காரர்களுக்கான தகுதியாம்சங்களை பவுல்‌ கொடுத்தபின்‌ 
1 தீமோத்தேயு 3ல்‌ அவர்‌ தொடர்ந்து, “இப்படி உதவிக்காரர்களுடைய 
ஊழியத்தை நன்றாய்ச்‌ செய்றெவர்கள்‌ தங்களுக்கு நல்ல நிலையையும்‌, 
கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ மிகுந்த தைரியத்தையும்‌ அடைவார்கள்‌” 
என்றார்‌ (வசனம்‌ 13). 41111 மொழிபெயர்ப்பில்‌, “உதவிக்காரர்களுடைய 
ஊழியத்தை நன்றாய்ச்‌ செய்கிறவர்கள்‌ மற்றவர்களிடமிருந்து மரியாதையையும்‌ 
இயேசு கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்தில்‌ கூடுதலான நம்பிக்கையாலும்‌ 
வெகுமதியளிக்கப்படுவார்கள்‌” என்று கூறப்பட்டுள்ளது. 

உதவிக்காரர்கள்‌ சபையில்‌ சிறப்பான பொறுப்புக்களைக்‌ கொண்ட 
சபையின்‌ சிறப்பான ஊழியர்களாவார்கள்‌ - ஆனால்‌ நாம்‌ எல்லோருமே 
ஊரழியக்காரர்களாயிருக்க வேண்டுமல்லவா? நமது தாலந்துகளைப்‌ பயன்படுத்தி, 
தேவனுடைய ஊழியத்திலும்‌ மனிதகுலத்துக்கும்‌ சேவை செய்ய, தேவன்‌ 
தாமே நம்‌ எல்லாருக்கும்‌ உதவி செய்வாராக. இயேசு சொன்னார்‌, “உங்களில்‌ 
பெரியவனாயிருக்கிறவன்‌ உங்களுக்கு ஊழியஞ்‌ செய்யக்‌ கடவன்‌” (மத்தேயு 
23:11). 


குறிப்புகள்‌ 
இந்தப்‌ பாடத்தை நான்‌ போதித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, எனது தலைக்கு 
மேல்‌ பின்பக்கமாக சில வரைபடங்களை பயன்படுத்தியுள்ளேன்‌. இவைகள்‌ 
ஒரு போஸ்டர்களாகவோ மின்‌ சாதனங்கள்‌ மூலமோ காட்டப்படலாம்‌. 
சில நிகழ்ச்சிகளில்‌, நான்‌ பாடத்தை புறக்குறிப்பாக எழுதி அச்சிட்டு எல்லா 


97 


அங்கத்தினர்களுக்கும்‌ நகல்களைக்‌ கொடுப்பதுண்டு. சில வேளைகளில்‌ 
இரண்டையுமே செய்திருக்கிறேன்‌. 








உதவிக்காரர்களின்‌ தகுதியாம்சங்களைப்‌ 
பற்றிய துணைக்‌ குறிப்புகள்‌ 

மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்களைக்‌ குறித்து சொல்லப்பட்டது போல, 
உதவிக்காரர்களின்‌ தகுதியாம்‌சங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ தனித்தனியே 
விவரிக்க நான்‌ முற்படவில்லை. என்னுடைய பிரதான நோக்கம்‌ நான்‌ 
சொல்லுவதைக்‌ கேட்பவர்களின்‌ மனங்களை ஒருமைப்படுத்தி தேவன்‌ கொடுத்த 
உதவிக்காரர்களின்‌ தகுதிகளைக்‌ காணச்செய்வதுதான்‌. தகுதியாம்சங்களைக்‌ 
குறித்து கேள்விகள்‌ எழும்பக்‌ கூடிய சாத்தியக்‌ கூறுகள்‌ இருக்கறபடி யினால்‌, 
போதகர்களுக்கும்‌ பிரசங்கியார்களுக்கும்‌ சில குறிப்புக்களை 
வரிசைபடுத்துகிறேன்‌. 

(1) “அந்தப்படியே ஸ்திரீகளும்‌ ம எல்லாவற்றிலும்‌ 
உண்மையுள்ளவர்களுமாயிருக்க வேண்டும்‌” (1 தீமோத்தேயு 3:11). சிலர்‌ 
இசைச்‌ சுட்டிக்‌ காட்டி இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை “ஸ்திரீகள்‌,” என்று 
சொல்லப்படுகிறதேயொழிய, “மனைவிகள்‌” என்று சொல்லப்படவில்லை, 
எனவே இந்த வசனம்‌ பெண்கள்‌ உதவிக்காரர்களாயிருப்பதைப்‌ பற்றி பேசுகிறது 
என்ற முடிவுக்கு வருகின்றனர்‌. அப்படியானால்‌, உதவிக்காரர்களின்‌ 
குகுதியாம்சங்கள்‌ குறித்து நாம்‌ நான்கு வசனங்களில்‌ காண்கிறோம்‌ (வசனங்கள்‌ 
8-10, 12) “உதவிக்காரியின்‌” தகுதியாம்சங்களை ஒரு வசனத்தில்‌ மட்டுமே 
சொல்லப்பட்டுள்ளது (வசனம்‌ 11) - உதவிக்காரர்களின்‌ தகுதியாம்சங்களை 
சொல்லிக்‌ கொண்டு வரும்போது இடையில்‌ புகுத்தப்பட்டது அது. கிரேக்க 
வார்த்தையில்‌ “மனைவி” என்பதற்குத்‌ தனிப்பட்ட வார்த்தை எதுவுமில்லை 
என்பதை மனதில்‌ வைக்க வேண்டும்‌; கிரேக்க மொழியில்‌ “ஸ்திரீ” (௪௭௨) எனும்‌ 
பதமே “மனைவிக்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது.”” எனவே இந்த சந்தர்ப்பப்‌ 
பொருளில்‌ பொதுவாக ஸ்திரீகளைக்‌ குறித்து பேசப்படுவதாக எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌ மனைவியைக்‌ குறித்து பேசப்படுவதாக எடுத்துக்‌ கொள்வது 
நலம்‌. 

(2) “உதவிக்காரர்கள்‌ ஒரே ஒரு மனைவியை உடைய புருஷனாக” 
இருக்க வேண்டும்‌ (வசனம்‌ 12௮). மூப்பர்களுடைய தகுதியாம்‌சங்களைக்‌ 
குறித்து நாம்‌ பார்த்தபடி, இது மணமாகாதவர்களையும்‌ பலதார 
மனைவிகளையுடை வர்களையும்‌ தவிர்க்கின்றது. 

(3) “உதவிக்காரர்கள்‌ தங்கள்‌ ... பிள்ளைகளை நன்றாய்‌ நடத்தக்‌ 
கூடியவர்களாயிருக்க வேண்டும்‌” (வசனம்‌ 12௮, ஆ). மூப்பர்களின்‌ தகுதி 
யாம்சங்களைக்‌ குறித்து நாம்‌ விவாதிக்கும்போது, ஒரு மூப்பர்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டிருப்பது அவசியமா இல்லையா என்பது 
பற்றிப்‌ பார்த்தோம்‌. வசனப்பகுதியில்‌ “தக்கன்‌ பிள்ளைகளை” என்று 
குறிப்பிடுவதால்‌ உதவிக்காரர்களுக்கு இந்தக்‌ கேள்வி எழும்ப வேண்டுவதில்லை. 
இரண்டு உதவிக்காரருக்கு தலா ஒரு பிள்ளையிருந்தாலும்‌, மொத்தமாக இரண்டு 
பிள்ளைகள்‌ என்று எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌ உதவிக்காரர்களுக்கு 


98 


“விச சமுன்ன பிள்ளைகள்‌?” இருக்க வேண்டும்‌ என்று எதுவும்‌ 
குறிப்பிடப்படவில்லை. அநேக எழுத்தாளர்கள்‌ மூப்பர்களின்‌ பிள்ளைகளை 
விட உதவிக்காரர்களின்‌ பிள்ளைகள்‌ - இன்னும்‌ கிறிஸ்தவனாகிற பிராயத்தை 
எட்டாதவர்களாக இருக்கலாம்‌ என்கின்றனர்‌. 





குறிப்புகள்‌ 

“வலதுகரம்‌ போன்ற மனுஷர்கள்‌” என்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ 
அன்றாடம்பயன்படுத்தும்‌ ஒரு சொற்றொடர்‌. இதன்‌ ஆய்வு விளக்கம்‌ என்னவெனில்‌, 
ஒரு மனிதன்‌ எப்பொழுதும்‌ ஒருவரை சார்ந்திருப்பது, உதவி செய்ய ஆயத்தமாயிருப்பது. 
ஒரு “வலது - கரம்‌ போன்ற மனிதன்‌” மிக முக்கியமான கூட்டாளி. 2W. ௧. Vine, Merrill 
F. Unger, and William White, Jr., Vines Complete Expository Dictionary of Old and New 
Testament Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 147. 2Ibid., 187. “ஓட்டப்பந்தய 
வீரனுக்கு பயன்படுத்துகிற ஒரு உருவகமொழி இது. உதவிக்காரர்‌ “வேகமாய்‌ ஓடியாடி 
செயல்படுவதைக்‌ குறிப்பிடுகிறது ... தனது துரித வேலையைச்‌ செய்கிற போது தூசியைத்‌ 
குட்டிவிட்டுப்‌ போடுறார்‌” (1. Dwight Pentecost, The Joy of Living: A Study of Philippians 
[Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1973], 113-14). ‘Geoffrey W. Bromiley, 
Theological Dictionary of the New Testament, ed. Gerhard Kittel and Gerhard Friedrich, 
trans. Geoffrey W. Bromiley, abr. (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1985), 152. “மூப்பர்‌” எனும்‌ பதம்‌ “முதியவர்‌” என்று அர்த்தப்படுறெது, ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ சிலவேளைகளில்‌ மூப்பர்களின்‌ “பணியை” குறிப்பதற்கென விசேஷ 
விதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. “இந்தப்‌ பொதுவான கருத்தில்‌ பெபேயாள்‌ 
சபையில்‌ ஒரு ௦௦5 ஆக இருந்தாள்‌ (ரோமர்‌ 16:1). “சிலர்‌ உதவிக்காரர்களின்‌ 
பணியை ஊழிய வரங்களுடன்‌ சம்பந்தப்படுத்துகன்றனர்‌ (ரோமர்‌ 12:6, 7; 1 
பேதுரு 4:10, 11). அப்போஸ்தலர்களின்‌ கைகளை வைப்பதன்‌ மூலம்‌ ஒருவேளை 
இயல்புக்கு மேலான செயல்பாடுகளை செய்ய முடிந்தது. “அதாவது, அவர்‌ வார்த்தையின்‌ 
விசேஷித்த பொருளில்‌ உதவிக்காரராகிறார்‌. “அந்தப்படி” எனும்‌ பதம்‌ மூப்பர்களின்‌ 
குகுதியாம்சங்களை திருப்பிப்‌ பார்க்கச்‌ செய்கிறது. 

11மூப்பர்களில்லாமல்‌ “உதவிக்காரர்களின்‌ பணி” இருக்கலாமா கூடாதா என்று 
கேள்விகள்‌ எழும்புவதுண்டு. நடபடிகள்‌ 6ம்‌ அதிகார நிகழ்ச்சியின்‌ போது, எருசலேம்‌ 
சபையின்‌ இன்னும்‌ மூப்பர்‌ ஏற்படுத்தப்படவில்லை. 2. 88. Vine, Merrill F. Unger, 
and William White, Jr., Vines Complete Expository Dictionary of Old and New Testament 
Words (Nashville: Thomas Nelson Publishers, 1985), 278-79. Vine cited H. C. G. Moule, 
The Epistle of Paul the Apostle to the Philippians, Cambridge Greek Testament for Schools 
and Colleges (Cambridge: Cambridge University Press, 1897), 82. புதிய ஏற்பாட்டில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளபடி, “இரகசியம்‌” என்பது பழைய ஏற்பாட்டில்‌ இரகசியமாக 
இருந்தது, ஆகிலும்‌ தேவனுடைய ஏவப்பட்ட மனுஷர்களால்‌ வெளிப்படுத்தப்பட்டது. 
1£அவியானவர்‌ நம்மை வழிநடத்துகிற ஒரே வழி அவர்‌ ஏவின வசனத்தின்‌ மூலமே 
(காண்க 2 பேதுரு 1:21; எபேசியர்‌ 6:17; காண்க சங்கீதம்‌ 119:105). அவர்கள்‌ திறமை 
ரீதியில்‌ எழுந்த பிரச்சனை சபையில்‌ எழும்பியதால்‌ அவர்கள்‌ ஏற்படுத்தப்பட்டார்கள்‌ 
(நடபடிகள்‌ 6:1). சூழ்நிலை சரியானபடி கையாளப்படாவிடில்‌, ஏற்படுத்தப்பட்ட 
கடுமையான காரியம்‌ பேராபத்தை விளைவித்திருக்கக்‌ கூடும்‌. 


99 


8 
உதகுவிக்காரர்‌ நீயமன 
நாதனை: “என்னை ஒரு 
ஊறழியக்காரனாக்குங்கள்‌”” 


நான்‌ ஒரு உதவிக்காரர்‌ நியமன ஆராதனையை நடத்தினபோது 
மூப்பர்களுக்கான நியமன ஆராதனையைப்‌ போலவே ஏற்கனவே 
சொல்லப்பட்டுள்ள ஓழுங்கு முறையில்‌ நடத்தினேன்‌. வாசிக்கப்பட்ட 
வசனங்கள்‌. சொல்லப்பட்ட குறிப்புரைகள்‌ உதவிக்காரர்களின்‌ பணியைப்‌ 
பொருந்தப்பண்ணின. தொடர்ந்து வரும்‌ பக்கங்களிலுள்ள உதவிக்காரர்‌ நியமன 
ஒழுங்கு ஆராதனைப்‌ படிவத்தில்‌ சொல்லப்பட்டுள்ளவை, சில அதே வடிவத்தில்‌ 
அமைந்திருந்தாலும்‌, அநேக வழிகளில்‌ அது வித்தியாசப்‌ பட்டது. முதலாவதாக, 
ஆராதனை ஒழுங்கு ஒரு தனித்தாளில்‌ ௮௪௨/௫ கலந்துகொண்ட 
யாவருக்கும்‌ வினியோகிக்க பட்டது. இதன்‌ மூலம்‌ என்ன நிகழ்ச்சி நடக்கிறது 
என்பதை வரிசைப்படி சபையார்‌ பின்‌ தொடரவும்‌ மத்தேயு 20:25-28ஐ 
எல்லோரும்‌ ஒரே மொழிபெயர்ப்பு வசனங்களை ஒன்று சேர்ந்து வாசிக்கவும்‌ 
ஏதுவாக்கியது. இதில்‌ நமது பாட்டுப்‌ புத்தகத்தில்‌ இல்லாத “ஊழியனுக்கான 
பாடலின்‌” வசனங்களும்‌ இடம்‌ பெற்றிருந்தது. இரண்டாவது வித்தியாசம்‌ 
என்னவெனில்‌ அந்தக்‌ கருத்தை ஒட்டிய ஒரு சிறிய பிரசங்கத்தைச்‌ செய்யவும்‌ 
நேரம்‌ ஒதுக்கப்பட்டது. 


குறிப்புகள்‌ 

மூப்பர்களில்லாமல்‌ (அதிகார ரீதியாக) ஒரு சபை உதவிக்காரரை 
கொண்டிருக்க முடியாது என்பதை பெரும்பாலானோர்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. 
உதவிக்காரர்களை நியமிக்கிற வேளையில்‌ மூப்பர்கள்‌ இருப்பார்கள்‌ என்ற 
யூகத்தில்‌ அந்த சபையில்‌ மூப்பர்களே முதன்மையாக நின்று ஒழுங்கு 
முறைப்படிவத்தில்‌ கண்டுள்ள ஆராதனையை நடத்த வேண்டும்‌. 

ஆராதனையில்‌, அறிமுக குறிப்புரைகளை நான்‌ வழங்கினேன்‌, பிரசங்கம்‌ 
செய்தேன்‌, அழைப்புக்‌ கொடுத்தேன்‌, மற்றும்‌ பொதுவாக ஆராதனை மிகவும்‌ 
மிருதுவாக “நீங்கள்‌ என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள்‌” என்ற சுருக்கச்‌ செய்தி 
இந்தப்‌ புத்தகத்திலேயே முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. 

நீங்கள்‌ “ஊழியக்காரன்‌ பாடலை” பயன்படுத்தலாம்‌. பாடல்‌ (ராகம்‌) 
உங்களுக்குத்‌ தெரியாவிட்டால்‌, அதிலுள்ள வார்த்தைகளை நீங்கள்‌ 
சத்தமாக வாசிக்கலாம்‌ அல்லது உள்ளூர்‌ சபையார்கள்‌ ஒன்றாக சேர்ந்து 
வாசிக்கலாம்‌. உணர்ச்சிமிகு நேரம்‌ நகர்ந்து கொண்டிருக்கிறது. 

உதவிக்காரர்கள்‌ அறிமுகப்‌ படுத்தப்படும்போது சபையில்‌ அவர்களுடைய 


100 


கடமை என்ன என்பதை (அவர்களுடைய பொறுப்புகள்‌ ஒவ்வொருக்கும்‌ 
என்ன என்பதை) குறிப்பிடுவது சிறப்பான கருத்தாக இருக்கும்‌. மூப்பர்கள்‌ 
இதை சிறப்பாக நியமன ஆராதனைக்கு முன்பே ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு 
உதவிக்காரனுக்கும்‌ மூப்பர்கள்‌ பணிக்கும்படி மனதில்‌ கொண்டுள்ள 
வேலைகளை நிறைவேற்ற மனதுள்ளவர்களாகவும்‌ திறமையுள்ளவர்களாகவும்‌ 
இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. தாங்கள்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌ என்று ஒரு வழியும்‌ தெரியாமலிருக்றெ உதவிக்காரர்களைக்‌ 
காட்டிலும்‌ நேர்மறையாய்‌ செயல்படுத்த வேண்டிய உள்ளூர்‌ சபைக்கு 
கெடுதியானது ஒன்றும்‌ இருக்காது. ஒவ்வொரு உதவிக்காரனுடைய 
உத்தியோகமும்‌ என்னவாக இருக்கும்‌ என்று உள்ளூர்‌ சபையாருக்குத்‌ 
தெளிவுபடுத்துவதில்‌ இன்னொரு பயனும்‌ இருக்கும்‌. அவர்களுக்கு ஒரு கேள்வி 
இருக்கும்‌ போது, உடனடியாக மூப்பரிடம்‌ எதற்குகெடுத்தாலும்‌ செல்வதற்கு 
பதிலாக முதலில்‌ ஒரு உதவிக்காரனிடம்‌ செல்ல ஊக்கப்படுத்தும்‌. உள்ளூர்‌ 
சபை சிறியதாயிருக்குமேயாகில்‌, ஒவ்வொரு நியமன உதவிக்காரருக்கும்‌ 
வாய்மொழியாக செய்ய வேண்டியவைகளைச்‌ சொல்லலாம்‌. அநேக 
உதவிக்காரர்கள்‌ நியமிக்கப்‌ பட்டிருப்பார்களேயாகில்‌ பொறுப்புக்களும்‌ 
ஞாபகத்தில்‌ வைக்க ஏராளமாக இருக்கக்‌ கூடும்‌, எனவே ஓவ்வொரு 
உதவிக்காரருடைய பெயர்களையும்‌ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளையும்‌ 
அச்சிட்டு அந்த வரிசைபட்டியலை ஆராதனை முறைமையுடன்‌ விநியோகித்து 
விடலாம்‌. 

எங்கள்‌ மூப்பர்களில்‌ ஒருவர்‌ “மூப்பர்களிடமிருந்து பணியை 
ஒப்புக்‌ கொடுத்தலை” வழங்கினார்‌. மற்றும்‌ “உதவிக்காரர்களிடமிருந்து 
மறுமொழி”யைக்‌ கொடுக்க ஒருவர்‌ தெர்ந்தெடுத்து நியமிக்கப்பட்டிருந்தார்‌. 

இந்த ஆராதனைக்கு என்னுடைய அழைப்பு ரோமர்‌ 6:3-6, 17, 18 ஐ 
அடிப்படையாகக்‌ கொண்டிருந்தது. நாம்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்படும்போது 
தேவனுடைய ஊழியக்காரார்களாகிறோம்‌ என்று இந்த வசனப்‌ பகுதி 
போதிக்கிறது. ஞானஸ்நானம்‌ பண்ணப்படாத அனைவருக்கும்‌ அவர்கள்‌ 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ ஊழியர்களாக இருக்கும்படி முழுக்கப்பட 
உற்சாகப்படுத்தினேன்‌. 

என்னுடைய பிரசங்கத்துக்கு எட்டு நிமிடம்‌ ஆனது. மூப்பர்களின்‌ 
(உதவிக்காரருக்கான) கொடுக்கப்பட்ட கடமைகளை வாசிக்க எட்டு நிமிடம்‌ 
ஆயிற்று. துவக்கத்திலிருந்து முடிவுரை ஒரு மணி நேரமும்‌ பதினைந்து 
நிமிடங்களாயின..! 








குறிப்பு 

பாரம்பரிய, “ஊழியக்காரன்‌ பாடல்‌,” விசுவாச ஸ்தோத்திரப்‌ பாடல்கள்‌ 
தொகுத்து பதிப்பு செய்தவர்‌ ஆல்டன்‌ ஹோவார்ட்‌ (மேற்கு மோன்ரே, லாஸ்‌ ஏஞ்சலஸ்‌: 
ஹோவார்ட்‌ வெளியீட்டுக்‌ குழுமம்‌, 1994). 


101 


9 
“நீங்கள்‌ என்னவாரருக்க 
விரும்புகீறிர்கள்‌”* 


[மத்தா 20:20-28] 


இது புதிய உ,தவிக்காரர்களை நிய ஜராதனையில்‌ நாண்‌ 
பப்படுத்திய ஓரு GYD MES. MIE HGG Wi WE Ggujald 
உ இதந்த AFLG DW FLT (அல்‌ FLEE) ATPL LL 
வெண்டி 3. 


நீங்கள்‌ வளரும்போது என்னவாக இருக்க விறுப்பு] க்‌? 
இந்தக்‌ கேள்வியை நாம்‌ குழந்தைகளிடம்‌ கேட்போம்‌.' நாம்‌ 
சிறுபிள்ளைகளாயிருந்தபோது, நம்மில்‌ அநேகம்‌ போர்‌ இந்தக்‌ கேள்வி கேட்கப்‌ 
பட்டவர்கள்‌. நான்‌ சிறுபிள்ளையாயிருந்தபோது, “நான்‌ மருத்துவராகப்‌ 
போகிறேன்‌” என்று பதில்‌ சொல்லியிருக்கிறேன்‌. நான்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
முதுநிலை வருடத்தை அடைந்து நான்‌ பிரசங்கியாராகப்‌ போகிறேன்‌ என்று 
முடிவு செய்யும்‌ வரை அப்படித்‌ தான்‌ சொல்லிக்‌ கொண்டி ருந்தேன்‌. 

இன்றைக்கு ஆவிக்குரிய கோணத்தில்‌ இருந்து அந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்கிறேன்‌. நீங்கள்‌ ஆவிக்குரிய முறையில்‌ வளரும்போது என்ன 
செய்வீர்கள்‌? “தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாவற்றிலேயும்‌, நாம்‌ 
வளருகிறவர்களாயிருக்கும்படி யாக” என்று வசனம்‌ அறைகூவல்‌ விடுக்கிறது 
(எபேசியர்‌ 4:15). நாம்‌ மேலும்‌ மேலும்‌ கிறிஸ்துவைப்‌ போலிருக்க 
வேண்டியவர்கள்‌. அவரது கம்பீரமிக்க குணாதிசயங்கள்‌ யாவை? மத்தேயு 20:20- 
28ல்‌ இயேசு தம்மை ஒரு அீமக்காரன்‌ என்று இயேசு சொன்னார்‌. 

“கிறிஸ்துவுக்குள்‌ நீங்கள்‌ வளரும்போது என்னவாயிருக்கவிரும்புகிறீர்கள்‌?” 
என்ற கேள்விக்குப்‌ பதிலாக, “நான்‌ ஒரு மூப்பராகவோ உதவிக்காரராகவோ 
பணியாற்ற விரும்புகிறேன்‌ ... அல்லது ஒரு மூப்பருக்கு அல்லது உதவிக்காரருக்கு 
விசுவாசமுள்ள மனைவியாக ... அல்லது வேதாகம ஆசிரியராக ... அல்லது ஒரு 
பிரசங்கியாராக ... சுவிசேஷகராக அல்லது பிரசங்கியார்‌ அல்லது சுவிசேஷகரின்‌ 
மனைவியாக இருக்க விரும்புகிறேன்‌” என்று நீங்கள்‌ நினைக்கலாம்‌. இவைகள்‌ 
அனைத்துமே நல்லதுதான்‌; இவைகள்‌ போல ஒவ்வொருவருக்கும்‌ குறிக்கோள்கள்‌ 
இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன்‌. இருப்பினும்‌ தேவன்‌ நம்மை நமது 
திறமைக்கேற்ப பயன்படுத்த ஏதுவாக, முதலாவதும்‌ மிகமுக்கியமானதுமாக, 
நாம்‌ அயர கணாயிமுகக வேண்டும்‌, என்பதை நான்‌ ஆலோசனையாகச்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. 

இன்றும்‌ நாம்‌ உதவிக்காரர்களை ஸ்தாபிக்கிறோம்‌. நாம்‌ உதவிக்காரர்களின்‌ 
பணிகுறித்த சிறப்புக்கூறுகளை விவரிக்க சில நிமிடங்கள்‌ எடுத்துக்‌ கொள்கிறோம்‌, 


102 


ஆனால்‌ உதவிக்காரனாயிருப்பது என்பது மகிமைக்குரிய காரியமல்ல, கனமோ, 
ஏற்புடையதாகவோ இராது. அது வேலையையும்‌ பிரயாசத்தையும்‌ பற்றியது 
தான்‌ - பெரும்பாலும்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியதாகவோ, பாராட்டுதலுக்குரிய 
வேலையாகவோ இது இராது, மற்றும்‌ சில வேளைகளில்‌ குற்றப்படுத்தப்படும்‌ 
பிரயாசமாயிருக்கும்‌ - ஏனெனில்‌ அது ஒரு அரியக்கார ணிகள்‌ வேலையின்‌ 
விவரிப்பின்‌ ஒரு பகுதியாயிருக்றெது. 


ஓர்‌ உலகளாவிய அறைகூவல்‌ 

கிரேக்க வார்த்தையான i0௦5 என்பதன்‌ மொழியாக்கமே “உதவிக்காரன்‌” 
எனும்‌ பதம்‌. கிரேக்க வார்த்தையின்‌ எளிய அர்த்தம்‌ “ஊழியக்காரன்‌”: ம 
ற்றவர்களுக்காக பணிபுரிவன்‌, மற்றவர்களுக்கு பொறுப்பாளியானவன்‌. 
அடிப்படையில்‌, இந்த மனுஷர்கள்‌ குறிப்பிடப்பட்ட வேலை கொடுக்கப்பட்டு 
மூப்பர்கள்‌ அவைகளைச்‌ செய்யும்படி இவர்களுக்குச்‌ சொல்லி அவைகளைச்‌ 
செயல்படுத்தும்போது அவர்கள்‌ தாங்களாக மந்தையை மேய்ப்பதில்‌ கவனம்‌ 
செலுத்துவார்கள்‌. நீங்கள்‌, ஒரு சபையாராய்‌ (எண்ணிக்கை) மனுஷர்களை 
உதவிக்காரர்களாய்‌ இருக்கும்படி தெரிந்தெடுத்துள்ளீர்கள்‌. இந்த (எண்ணிக்கை) 
கிறிஸ்தவ மனிதர்கள்‌, (எண்ணிக்கை) கிறிஸ்தவ கணவன்மார்கள்‌, 
மற்றும்‌ தகப்பன்மார்கள்‌, தாலந்துகளாலும்‌, திறமைகளாலும்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. நீங்கள்‌ இந்த மனுஷர்களை அய்‌ 
செம்ப/ம்படி தோர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்‌ - ஏனெனில்‌ “உதவிக்காரன்‌” என்ற 
வார்த்தையின்‌ பொருள்‌ அதுதான்‌. 

இருப்பினும்‌, ஊழியஞ்செய்யும்‌ தேவை உதவிக்காரர்களுக்கு மட்டும்‌ 
வரையறுக்கப்பட்டதல்ல. ரோமர்‌ 6ல்‌ பவுல்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டபோது 








நாம்‌ மனப்பூர்வமாய்‌ கீழ்ப்படிதலைக்‌ குறித்து பேசினார்‌ (வசனம்‌ 17; 
காண்க வசனங்கள்‌ 3, 4). பிறகு அவர்‌ வசனம்‌ 18ல்‌, “பாவத்தினின்று நீங்கள்‌ 
விடுதலையாக்கப்பட்டு, நீதிக்கு அடிமைகளானீர்கள்‌” என்றார்‌. வசனம்‌ 22 “நாம்‌ 
தேவனுக்கு அடிமைகளானோம்‌” என்று சொல்லுகிறது. KV “நீங்கள்‌ நீதிக்கு 
ஊழியக்காரரானீர்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும்‌ தொடர்ந்து 
நாம்‌ “தேவனுக்கு அஷ ்குாரணேோரமம்‌” என்று குறிப்பிடுகிறது (வலியுறுத்தல்‌ 
என்னுடையது). மற்றொரு நிருபத்தில்‌, பவுல்‌ அறைகூவலாக: “.. அன்பினாலே 
ஒருவருக்கொருவர்‌ ஊழியம்‌ செய்யுங்கள்‌” (கலாத்தியர்‌ 5:13) என்றார்‌. 

தேவனுக்கு ஊழியம்‌ செய்யுங்கள்‌; ஒருவருக்கொருவர்‌ ஊழியஞ்‌ 
செய்யுங்கள்‌. அதுதான்‌ கிறிஸ்தவம்‌ என்பதெல்லாமே. நாம்‌ மூப்பர்களாகவோ 
உதவிக்காரர்களாகவேோ ஊழியம்‌ செய்கிறோமோ இல்லையோ, நாம்‌ 
ஊழியக்காரர்களாய்‌ இருப்பது மிகவும்‌ அத்தியாவசியமானது. நம்மில்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஊழியம்‌ நிறைந்த வாழ்க்கையை வாழ நாம்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌, தேவன்‌ கொடுத்த திறமைகளைப்‌ பயன்படுத்தி அவருக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ நாம்‌ ஊழியம்‌ செய்ய வேண்டும்‌. 


ஒரு சிந்தனையைத்‌ தூண்டும்‌ நிகழ்ச்சி 
மத்தேயு 20:20-28ல்‌ இயேசு தமது சீஷர்களுக்கு ஊழிய எண்ணத்தை போதிக்க 
முயற்சித்துக்‌ கொண்டிருந்தார்‌. அப்போதுதான்‌ எருசலேமிலே தமக்கு என்ன 


103 


சம்பவிக்கும்‌ என்பதைச்‌ சொல்லியிருந்தார்‌: அவர்‌ சீக்கிரத்தில்‌ 1/551 
(வசனங்கள்‌ 17-19). பிறகு சலோமி வந்தாள்‌ (காண்க மாற்கு 15:40). அவள்‌ 
செபதேயுவின்‌ மனைவியும்‌, யாக்கோபுக்கும்‌ யோவானுக்கும்‌ தாயுமானவள்‌. 
இயேசு ஒரு சிலுவையைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவளோ 
த)/டத்தைப! பற்றி சிந்தித்துக்‌ கொண்டிருந்தாள்‌, அவர்‌ பொக்கை 
பற்றி பேசிக்‌ கொண்டிருந்தார்‌, அவளோ 177பெலனைட பற்றி சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌ அவர்‌ வேதனையைப்‌ பற்றி பேசிக்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ 
அவள்‌ பதவியைப்‌ பற்றி சிந்தித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

அதன்‌ விளைவாகத்தான்‌ அவள்‌ சொன்னாள்‌, “உம்முடைய 
இராஜ்யத்திலே என்‌ இரண்டு குமாரர்களையும்‌ மிகவும்‌ முக்கியமான 
ஸ்தானத்தில்‌ வைக்க வேண்டும்‌ - ஒருவன்‌ உமது வலது பாரிசத்திலும்‌ ஒருவன்‌ 
உமது இடது பாரிசத்திலும்‌ அதாவது உமது சிங்காசனத்துக்கு அடுத்த இடத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கும்படி அருள்‌ செய்ய வேண்டும்‌” என்றாள்‌. இயேசு தமது 
தலையை ஆட்டி இப்படிச்‌ சொன்னார்‌ என்று கற்பனை செய்து பார்க்கிறேன்‌. 





அவர்‌ சொன்னார்‌, “நீங்கள்‌ கேட்டுக்‌ கொள்வது இன்னதென்று உங்களுக்குத்‌ 
தெரியவில்லை” என்றார்‌ (வசனம்‌ 22௮). அவள்‌ ராஜ்யத்தின்‌ தன்மையைப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை - அது அவிக்குரியது, சரீரப்‌ பிரகாரமானதல்ல என்பதை 
அவள்‌ புரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, கர்த்தருடைய 
ராஜ்யம்‌ ஊழியம்‌ கொள்ளுகிற காரியமல்ல, ஊழியம்‌ செய்கிற இடம்‌ என்பதை 
அவள்‌ புரிந்து கொள்ளவில்லை. 

இயேசு யாக்கோபையும்‌ யோவானையும்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌, “நான்‌ 
பானம்பண்ணப்போகிற பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ பானம்பண்ணக்‌ கூடுமா?” (வசனம்‌ 
22அ). வசனம்‌ 17லிருந்து 19 வரை குறிப்பிட்ட பாடுகள்‌ அவர்‌ சிந்தையில்‌ 
இருந்தது, ஆனால்‌ அவர்‌ ஏதோ கடினமான ஒருவேலையைப்‌ பற்றி பேசிக்‌ 
கொண்டிருப்பதாக நினைத்தார்கள்‌, அதாவது அவர்‌ தமது சரீரப்‌ பிரகாரமான 





சிங்காசனத்தில்‌ அமருவதற்கு முன்‌ தமது சத்துருக்களை கோல்வியுறச்‌ செய்வார்‌ 
போன்ற எண்ணமுடையவர்களானார்கள்‌. அவர்கள்‌ தைரியத்தில்‌ குறைவு 
பட்டிருக்கவில்லை, ஆதலால்‌ அவர்கள்‌ வழுவலான சொல்லில்‌ பதில்‌ அளித்து, 
“கூடும்‌” என்றார்கள்‌ (வசனம்‌ 22இ). அவர்களுடைய தாயைப்போலவே 
அவர்கள்‌ என்ன சொல்லுகிறோம்‌ என்று தெரியாமலேயே பேசினார்கள்‌. 
இயேசு தமது தலையை அசைத்து “என்‌ பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ குடி.ப்பிர்கள்‌” 
என்று சொல்லுவதை கற்பனையில்‌ பார்க்கிறேன்‌ (வசனம்‌ 23௮). அவர்‌ 
எதிர்காலத்தை பார்க்க முடிந்தது. யாக்கோபுதான்‌ தமது இரத்தசாட்சியாக 





மரிக்கவிருந்த முகல்‌ அப்போஸ்கலன்‌ என்பது அவருக்குத்‌ தெரியும்‌ (நடபடிகள்‌ 
12:2). யோவான்‌ பாடுபட்டு பத்மு தீவிலே சிறைவைக்கப்படுவார்‌ என்பது 
அவருக்குத்‌ தெரியும்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:5). இயேசு தொடர்ந்து, “என்‌ 
இடது பக்கத்திலும்‌ என்‌ வலது பக்கத்திலும்‌ உட்கார்ந்திருக்கும்படி செய்வது என்‌ 
காரியமல்ல” (மத்தேயு 20:23ஆ) என்றார்‌. பின்னதாக கிறிஸ்து, தேவனுடைய 
அமைப்பில்‌, (வசனம்‌ 23 இ) பரலோகப்‌ பதவி பெறும்‌ கனமெல்லாம்‌ அவருக்கு 
அஷ்‌ செய்பவர்களுக்கே வைக்கப்பட்டுள்ளது என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

வசனம்‌ 24 சொல்லுகிறது, மற்ற அப்போஸ்தலர்கள்‌ யாக்கோபும்‌ 
யோவானும்‌ வேண்டிக்கொண்டதை கேட்டபொழுது, அவர்கள்‌ “அந்த 
இரண்டு சகோதரர்‌ பேரிலும்‌ எரிச்சல்‌ அடைந்தார்கள்‌.” அந்த பத்து பேரும்‌ 


104 


எரிச்சல்‌ அடையக்‌ காரணம்‌ யாக்கோபும்‌ யோவானும்‌ தங்களுடைய 
எதிர்கால ஆசையைச்‌ சொன்னதினால்‌ அல்ல, மாறாக அவர்கள்‌ இருவரும்‌ 
தங்களுக்கு முந்திக்‌ கொண்டனர்‌ என்பதால்தான்‌. அவர்களுக்கு அது 
மகிழ்ச்சியின்மையைக்‌ கொடுத்தது, ஏனெனில்‌ அதை அவர்கள்‌ முன்னதாக 
நினைக்கவில்லை என்பதால்தான்‌. 

இயேசு பன்னிருவரையும்‌ தம்மைச்‌ சுற்றிலும்‌ கூட்டி தம்முடைய இராஜ்யம்‌ 
என்பது என்ன என்பதை மற்றொருமுறை - மனுஷருடைய இருதயத்தில்‌ 
அவர்‌ ஆளுகை செய்வதையும்‌ - உண்மையில்‌ உள்ளடக்குகிறது என்பதை - 
விளக்க முயற்சித்தார்‌. அதன்‌ பிரதிபலிப்பாக, இயேசு சொன்னார்‌, “உலகத்தின்‌ 
ஆட்சியாளர்களைப்‌ பற்றி உங்களுக்குத்‌ தெரியும்‌. அதிகாரம்‌, பதவி கெளரவம்‌ 





ஆஇியவைகள்தான்‌ அவர்களுக்கு முக்கியம்‌” (வசனம்‌ 25). அப்போஸ்தலர்கள்‌ 
தங்கள்‌ தலைகளை அசைக்திருப்பார்கள்‌. உலகத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
மிகுந்த அதிகாரத்தைப்‌ பிரயோகிப்பவர்கள்தான்‌ பெரியவர்கள்‌ என்பதை 
பார்வையிலேயே கண்டு பிடித்து விடலாம்‌ என்பது, அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 

இயேசு தொடர்ந்து, “உங்களுக்குள்ளே இப்படியிருக்கலாகாது” என்றார்‌ 
(வசனம்‌ 26௮). தமது இராஜ்யம்‌ உலகத்து இராஜ்யத்தைப்‌ போன்றது அல்ல 
என்பதை தமது சீஷர்கள்‌ அறிய வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. அவர்கள்‌ 
ஏதோ புதிரைப்‌ போல்‌ பார்த்திருப்பார்கள்‌. இயேசுவின்‌ ராஜ்யத்தில்‌ யார்‌ 
பெரியவனாக இ)குப்பான்‌? அவர்‌ “உங்களில்‌ எவனாகிலும்‌ பெரியவனாயிருக்க 
விரும்பினால்‌, அவன்‌ உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌. 
உங்களில்‌ எவனாகிலும்‌ முதன்மையாயிருக்க விரும்பினால்‌, அவன்‌ உங்களுக்கு 
ஊழியக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌” (வசனங்கள்‌ 26ஆ, 27), தமது ராஜ்யத்தில்‌, 
துழ்நோக்கிச்‌ செல்லுவதே மேல்‌ தேக்கி செல்லும்‌ பாதை என்பதை தம்மைப்‌ 
பின்பற்றுவோர்‌ புரிந்துகொள்ள வேண்டுமென்று விரும்பினார்‌. ஒரு ஊழியனாக 
இருக்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; ஒரு அடிமையாயிருக்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌. 
உங்கள்‌ உரிமைகளைப்பற்றி கவலைப்படாதிருங்கள்‌. யாருக்கு மதிப்புக்‌ 
கிடைக்கிறது என்பதைக்‌ குறித்து கவலைப்படாதீர்கள்‌. ஊழியம்‌ செய்ய 
பிரயாசப்படுங்கள்‌. 

இயேசு தாம்‌ எந்த ஊழியத்தையும்‌ செய்யாமல்‌ மற்றவர்களை ஊழியஞ்‌ 
செய்யச்‌ சொன்னாரா? நிச்சயமாக இல்லை. அவர்‌ தொடர்ந்து தமது 
கீஷா்களிடத்தில்‌ பேசும்போது, எருசலேமில்‌ தமக்கு வரவிருக்கிற மரணத்தின்‌ 
மையத்தில்‌ ஊழியம்‌ என்பது இருக்கிறது என்பதை வலியுறுத்தினார்‌: “அப்படியே 
மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகக்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌” 
(வசனம்‌ 25). தேவனுடைய குமாரனாய்‌, தெய்வமாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
சிருஷ்டிகருமாய்‌ (யோவான்‌ 1:1-3), இருக்கிற அவர்‌ ஊழியம்‌ கொள்வதற்கு 
உரிமை பெற்றிருக்கிறார்‌. ஆயினும்‌, அவர்‌ அந்த உரிமையை விட்டுக்‌ 
கொடுத்தார்‌ (காண்க பிலிப்பியர்‌ 2:6-8). அவர்‌ ஊழியம்‌ செய்ய வந்தார்‌ மற்றும்‌ 
முற்றிலும்‌ மிகப்பெரிய ஊழியத்தை நடப்பிக்க வந்தார்‌ - சிலுவையிலே மரித்து 
பாவத்தினால்‌ அடிமைப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும்‌ தம்மை மீட்கும்‌ 





பொருளாக ஒப்புக்கொடுத்தார்‌. 


105 


முடிவுரை 

இங்கே முன்பாக அமர்ந்திருக்கிற இந்த (எண்ணிக்கை) மனிதர்கள்‌ 

விசேஷித்த ஊழியத்திற்கென்று ஒப்புக்கொடுத்திருக்கிற இந்த நாளிலே தேவன்‌ 

தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும்‌ எல்லாருக்கும்‌ பிரதான ஊழியர்‌ 

இயேசுவைப்போல்‌ ஒவ்வொரு நாளும்‌ வளரும்படி பிரயாசப்படுகிற நம்மில்‌ 
ஒவ்வொருவரோடும்‌ இருப்பாராக. 








குறிப்பு 

அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ உள்ள பிள்ளைகளிடத்தில்‌ இந்தக்‌ கேள்வியைத்தான்‌ 
கேட்கிறோம்‌. சில சமுதாயங்களில்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ சொந்த வேலைகளைத்‌ 
தெரிவுசெய்ய சுதந்தரம்‌ இல்லை. தேவைப்படுகிற இடத்தில்‌ இதைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


106 


10 
துலைமைத்துவத்துக்கான 
‘*1]19 கள்‌” 


ஹங்கேரியிலுள்ள ஸோல்னோக்‌ எனுமிடத்தில்‌, ஆறு ஆண்டுகாலம்‌, 
சுவிசேஷகனாக ஊழியத்தை நான்‌ செய்தபின்‌, எனது நல்ல நண்பரும்‌ உள்ளூர்‌ 
சபையின்‌ முன்னோடியுமாகிய, குயிலா சுயுடோவிடத்தில்‌, எனது குடும்பத்தை 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு கூட்டிப்போக திட்டமிட்டிருப்பதாகக்‌ 
குறிப்பிட்டேன்‌. இந்தச்‌ செய்தி எங்கள்‌ இருவருக்குமே கண்ணீரை வரவழைத்தது, 
ஆனால்‌ இன்னொருவர்‌ அதே அறையில்‌ வேறொரு காரணத்துக்காக அழுது 
கொண்டிருந்தார்‌. எனது ஒரு - வயது மகள்‌ நடக்கக்‌ கற்றுக்‌ கொண்டிருந்தாள்‌, 
ஆனால்‌ அவளாக அடியெடுத்து வைக்க பயப்பட்டாள்‌. அழுகையினூடே 
உணர்ச்சி வசப்பட்டவளாய்‌, எனது மகள்‌ தன்‌ அழுகையை மறந்தாள்‌, எழுந்து 
நின்றாள்‌, அந்த அறையை நடந்து கடந்து சென்றாள்‌. அங்கே நான்‌, அவளுடைய 
முதல்‌ காலெடுத்து வைப்பதில்‌ ஏற்பட்ட அனுபவத்தால்‌ சந்தோஷப்பட்டேன்‌, 
அதே வேளையில்‌ ஸோல்னோக்கில்‌ இருந்த சபைக்கு ஒரு எதிர்கால தலைவரை 
ஆறுகுல்படுத்திக்‌ கொண்டும்‌ இருந்தேன்‌. 

“நீங்கள்‌ அதைப்‌ பார்த்தீர்களா?” என்று குயிலாவிடம்‌ கேட்டேன்‌. அவர்‌ 








சொன்னார்‌, “ஆம்‌.” பிறகு நான்‌ கேட்டேன்‌, “அதன்‌ பொருள்‌ என்னவென்று 
உங்களுக்குத்‌ தெரிகிறதா?” குயிலா சொன்னார்‌, “நான்‌ எனது முதல்‌ அடியை 
எடுத்துவைத்து, நடக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌.” 

தலைமைப்‌ பொறுப்புக்குள்‌ போவது என்பது நடக்கக்‌ கற்றுக்‌ கொள்வது 
போன்ற மிக முக்கியமானது. ஒரு குழந்தை நடக்கத்தடுமாறும்போது 
நிற்கவும்‌, அடியெடுத்து வைக்கவும்‌, கடைசியில்‌ நடக்கவும்‌ பயிற்சி எடுத்துக்‌ 
கொள்கிறது. அதே போல, சபையின்‌ வரும்காலத்‌ தலைவர்கள்‌ அவர்களுடைய 
தலைமைத்துவப்‌ பொறுப்புகளுக்கு பயிற்றுவிக்கப்‌ படவேண்டும்‌. 

எடி நிற்க வேண்டுமென கற்றுக்‌ கொள்ளல்‌, சில வேளைகளில்‌ 





சுவிசேஷகர்கள்‌ மிக விரைவில்‌ மிக அதிகமான பொறுப்புகளை கொடுக்கிற 
தவறுகளைச்‌ செய்கின்றனர்‌. தனது வாழ்நாள்‌ முழுவதும்‌ சபை ஆராதனையில்‌ 
கலந்து கொண்டுள்ள ஒரு கிறிஸ்தவன்‌ வருடக்‌ கணக்காக “பயிற்சிவிக்கப்படுதலில்‌” 
செலவிட்டிருக்கிறான்‌. எந்த வித மனரீதியான பிரயாசமில்லாமலேயே 
முறைசார்ந்த மற்றும்‌ முறைசாராத பயிற்சியாக எப்படி ஜெபிப்பது, பாடலில்‌ 
நடத்துவது, பிரசங்கிப்பது போன்ற பயிற்ச்சியை நாம்‌ பெற்றுக்‌ கொள்கிறோம்‌. 
எதிர்கால தலைமைத்துவம்‌ ஏற்கும்‌ தகுதியுள்ள நபர்கள்‌ கிறிஸ்தவத்திற்கு 
மனமாற்றப்படும்போது, சுவிசேஷகர்கள்‌ ஆராதனையின்‌ பலபகுதிகளையும்‌ 
எப்படி நடத்துவது என்பது குறிப்பது பொறுமையாகப்‌ போதிக்க வேண்டும்‌. 
வருங்காலத்‌ தலைவர்களோடு ஆராதனை குறித்து போதிப்பதோடு, கூடுதலாக 
தேவன்‌ தம்முடைய சபையை வழிநடத்த ஒருவரை உபயோகிக்கும்போது, 





107 


வாழ்க்கையில்‌ என்ன மாறுதல்‌ நடக்கிறது என்பதைப்பற்றி சுவிசேஷகர்கள்‌ 
அவர்களுடன்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ என்ற நேர்முக சம்பாஷனையில்‌ செலவிட 
வேண்டும்‌. 

அடி எடுத்து வைப்பது எப்ப்டி என்பதைக்‌ கற்றுக்‌ கொள்தல்‌. எதிர்கால 
தலைமைத்துவத்தை ஏற்பவர்கள்‌ உள்ளூர்‌ சபையை எப்படி நடத்த வேண்டும்‌ 
என்பதில்‌ ஒருமுறை நேரத்தை செலவிட்டு கற்றுக்‌ கொண்ட பிறகு அவர்கள்‌ 
தங்கள்‌ புதியத்‌ திறமைகளை வளர்த்துக்‌ கொள்ள சந்தர்ப்பம்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌. தலைமைத்துவப்‌ பயிற்சியில்‌ இது கடினமானது, ஏனெனில்‌ 
பக்குவப்படுத்தப்பட்ட தலைவர்களுக்குக்‌ குறுக்கிடும்‌ சோதனை அதிகமானதாக 
இருக்கும்‌. ஒரு குழந்தை நன்கு நடக்க ஏதுவான நுட்பங்களை போராடி வெற்றி 
கொள்ளும்‌ வரை அடி எடுத்து வைக்கவும்‌ கீழே விழுவதுமாக இருப்பதுபோல, 
வருங்கால சபைத்‌ தலைவர்‌ சபையாருக்கு முன்பாக நிற்கும்‌ போது வரும்‌ 
சந்தோஷங்களையும்‌ பயங்களையும்‌ அனுபவித்தே ஆக வேண்டும்‌. அவர்‌ 
தனிப்பட்ட ரீதியான கஷ்டங்களையும்‌ சவால்களையும்‌ வேதாகமரீதியான 
பதில்களுடன்‌ எப்படி சகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதையும்‌ அவர்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

பெற்றோர்கள்‌ தட்டுத்தடுமாறி விழப்போகும்‌ பிள்ளைகளை விழாமல்‌ 
இருக்கத்தக்கதாக பிடித்துக்‌ கொள்வதைத்‌ தவிர்க்க வேண்டியதிருக்கும்‌. 
சுவிசேஷர்களும்‌ தங்களிடம்‌ பயிற்சிபெறும்‌ நபர்கள்‌ பிரசங்கத்தில்‌ 
தடுமாறும்போதோ தங்கள்‌ ஜெபத்திலே முணுமுணுக்கும்‌ போதோ 
குறுக்கடுவதிலிருந்து விலகியிருக்க வேண்டும்‌. வருங்கால தலைமைத்துவத்தை 
ஏற்கும்‌ நபர்கள்‌ தவறுகளைச்‌ செய்யும்போது விட்டுவிட வேண்டும்‌, 











அப்படிப்பட்ட நேரங்களில்‌ இன்னும்‌ அதிகமான போதனைகளைப்‌ போதிக்க 
வாய்ப்பாக்கிக்‌ கொள்ளலாம்‌. மன உளைச்சலோ அல்லது எதிர்மறையான 
சம்பவம்‌ எதுவும்‌ அவர்களுக்கு ஏற்படுமாகில்‌, சுவிசேஷகர்கள்‌ அவர்களை 
ஊக்கப்படுத்தி அடுத்தமுறைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்‌. 

6710114 நடக வெண்டும்‌ என்பதைக்‌ கற்றுக்‌ கொள்தல்‌, இந்தக்‌ கடைசி 
வளர்ச்சிப்படிக்‌ கற்றுக்கொள்ளுதல்‌ மற்றும்‌ அனுபவம்‌ ஆகிய பலமான 
௮ஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டப்‌ பட்டது. இதுவரை, வருங்கால தலைவர்கள்‌ 
பயிற்சிவிக்கப்பட்டுக்‌ கொண்டிருந்த அவர்களுக்கு தலைமைத்துவ கடமைகளில்‌ 
பங்குபெற சந்தர்ப்பம்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வளர்ச்சிப்படியில்‌, 
அவர்கள்‌ தடுமாறி, நடந்து, அவர்களுடைய வேகம்‌ சார்ந்த தலைமைத்துவ 
திறமைகளோடு ஓடும்படி எதிர்பார்க்கப்‌ படுகிறார்கள்‌. அவர்கள்‌ கரியை செய்யும்‌ 
பிரசங்கத்தை செய்வது மட்டுமல்ல, உபுத்திரவத்திலிருக்கும்‌ அங்கத்தினார்களை 
கருணையோடு கவனித்துக்‌ கேட்கவும்‌ முடியும்‌. அவர்கள்‌ சபைக்கு முன்பாகவும்‌, 
குனியாக இருக்கும்போதும்‌ எப்படி ஜெபிப்பது என்பதை அறிந்திருக்கிறார்கள்‌. 

ஒரு பிரசங்கியாரோ அல்லது ஒரு சுவிசேஷக ஊழியரோ ஒரு உள்ளூர்‌ 
சபையில்‌ மூன்று வருடங்கள்‌ இருந்தாலும்‌ அல்லது முப்பது வருடங்கள்‌ 
இருந்தாலும்‌, ஏதோ ஒரு நாளில்‌ அவருடைய இடத்தில்‌ வேறொருவர்‌ 
வருவார்‌. தலைமைத்துவ பயிற்சி என்பது ஒருவருடைய முறையாக நடந்து 
கொண்டேயிருக்கிற ஊழியத்தின்‌ பகுதியாக இருக்கவேண்டும்‌. இதினால்‌ 
உள்ளூர்‌ சபை ஒரு நாளிலே சுயமாய்‌ நிற்க ஏதுவாக்குவதும்‌ மட்டுமல்ல, அது 
தலைமைத்துவ நபர்களை அதிகப்படுத்தி அவர்களுடைய செல்வாக்கு பெருகி 





108 


புதிய தலைவார்களை ஏற்படுத்துவதோடு உலகத்திற்கே சுவிசேஷ ஊழியம்‌ 
செய்ய அனுப்பி வைக்கும்‌. எப்படி ஒருவர்‌ பிறக்கும்‌ போதே நடப்பவராக 
பிறப்பதில்லையோ, அப்படியே திறமையான தலைவர்‌ ஞானஸ்நானத்திலேயே 
பிறப்பதில்லை. நாம்‌ பிரதான கட்டளையை நிறைவேற்ற முயற்சிக்கும்போது, 
சபையின்‌ எதிர்காலத்தையும்‌ போஷித்து கவனித்துக்‌ கொள்வோமாக! 
தீமோத்தேயு பவுல்‌ வெஸ்ட்புரூக்‌ 


தீமோக்தேய/ புல்‌ வெஸ்ட்புமுக்‌ ஹங்கேரியிலுன்ன ஸோல்னோக்கில்‌, 1995- 
ZOU ஓரு A EITS Lobos. Ahoy ON FL Daya 
அவர்‌ LET எனும்‌ குறித்‌ ஸ்தாபனம்‌ மு 37:12:07 Lose YL IAMS 
Lloyd Dig, இது a Cauley Dog FDLSOIEG Lu 
DHUWTEOYLD AL YB WTS இருத்து AGEs 


109 


அறிமுகம்‌ 


“கிறிஸ்துவையும்‌, அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட தையும்‌” என்பதுதான்‌ 
புதிய ஏற்பாட்டு பிரசங்கத்தின்‌ மையக்‌ கருத்து! பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
பேதுரு இயேசுவை பிரசங்கித்து கூடி வந்திருந்த ஜனங்களிடம்‌, “அப்படியிருந்தும்‌, 
தேவன்‌ நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியேயும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த 
இயேசுவை நீங்கள்‌ பிடித்து, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில்‌ 
அணியடித்துக்‌ கொலைசெய்தீர்கள்‌” என்றார்‌ (நடபடிகள்‌ 2:23; காண்க வசனம்‌ 
36; 3:14, 15). பவுல்‌ எங்கெல்லாம்‌ பிரசங்கித்தாரோ - கொரிந்து பட்டணத்தில்‌ 
(1 கொரிந்தியர்‌ 1:23; 2:2), பிசிதியாவிலுள்ள அந்தியோகியாவில்‌ (நடபடிகள்‌ 
13:14, 26-31), அத்தனேயில்‌ (நடபடிகள்‌ 17:30, 31) - “கிறிஸ்துவையும்‌, அவர்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்ட தையும்‌” பிரசங்கித்தார்‌. கொரிந்து பட்டணத்து 
சபைக்கு அவர்‌ எழுதினார்‌, 


சிலுவையைப்பற்றிய உபதேசம்‌ கெட்டுப்போறெவர்களுக்குப்‌ 
பைத்தியமாயிருக்கிறது, இரட்சிக்கப்படுறெ நமக்கோ அது தேவ 
பெலனாயிருக்றெது. அந்தப்படி: ஞானிகளுடைய ஞானத்தை நான்‌ 
அழித்து, புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன்‌ என்று 
எழுதியிருக்றெது. ஞானி எங்கே? வேதபாரகன்‌ எங்கே? இப்பிரபஞ்சக்‌ 
தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின்‌ ஞானத்தை தேவன்‌ 
பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில்‌, தேவ ஞானத்துக்கேற்றபடி 
உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்‌, 
பைத்தியமாகத்‌ தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்கத்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமாயிற்று. யூதர்கள்‌ அடையாளத்தைக்‌ கேட்றொர்கள்‌, 
கிரேக்கர்‌ ஞானத்தைத்‌ தேடுகிறார்கள்‌; நாங்களோ சிலுவையில்‌ 
அறையப்பட்ட கிறிஸ்துவைப்‌ பிரசங்கிக்கிறோம்‌; அவர்‌ யூதருக்கு 
இடறலாயும்‌ கிரேக்கருக்குப்‌ பைத்தியமாயும்‌ இருக்கிறார்‌. ஆகிலும்‌ 
யூதரானாலும்‌ கிரேக்கரானாலும்‌ எவர்கள்‌ அமைக்கப்பட்டிருக்கிறார்களோ 
அவர்களுக்குக்‌ கிறிஸ்து தேவ பெலனும்‌ தேவஞானமுமாயிருக்கிறார்‌. 
இந்தப்படி, தேவனுடைய பைத்தியம்‌ என்னப்படுவது மனுஷருடைய 
ஞானத்திலும்‌ அதிக ஞானமாயிருக்கிறது; தேவனுடைய பலவீனம்‌ 
என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும்‌ அதிகபலமாயிருக்கிறது. 
எப்படியெனில்‌, சகோதரரே, நீங்கள்‌ அமைக்கப்பட்ட அழைப்பைப்‌ 
பாருங்கள்‌; மாம்சத்தின்படி ஞானிகள்‌ அநேகரில்லை, 
வல்லவர்கள்‌ அநேகரில்லை, பிரபுக்கள்‌ அநேகரில்லை. ஞானிகளை 
வெட்கப்படுத்தும்படி தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌; பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி 
தேவன்‌ உலகத்தில்‌ பலவீனமானவைகளைக்‌ தெரிந்துகொண்டார்‌. 


உள்ளவைகளை அவமாக்கும்படி, உலகத்தில்‌ இழிவானவைகளையும்‌ 


113 


அற்பமாய்‌ எண்ணப்பட்டவைகளையும்‌, இல்லாதவைகளையும்‌, தேவன்‌ 
தெரிந்துகொண்டார்‌. மாம்சமான எவனும்‌ தேவனுக்குமுன்பாகப்‌ 
பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படிச்‌ செய்தார்‌. அந்தப்படி, 
நீங்கள்‌ அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள்‌. 
எழுதியிருக்கிறபடி, மேன்மைபாராட்டுகிறவன்‌ கர்த்தரைக்‌ குறித்தே 
மேன்மைபாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால்‌ நமக்கு ஞானமும்‌ நீதியும்‌ 
பரிசுத்தமும்‌ மீட்புமானார்‌. 

சகோதரரே, நான்‌ உங்களிடத்தில்‌ வந்தபோது, தேவனைப்பற்றிய 
சாட்சியைச்‌ சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது 
அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில்‌ 
அறையப்பட்ட ௮அவரையேயன்றி, வேறொன்றையும்‌ உங்களுக்குள்ளே 
அற்யகுிருக்கக்‌ த மாணி தேன்‌ (1 கொரிந்தியர்‌ 1:18-2:2; வலியுறுத்தம்‌ 
என்னுடையது). 


“கிறிஸ்துவையும்‌, அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதுமே” இன்றைக்கு 
நம்முடைய பிரசங்கத்தின்‌ மையமாகவும்‌ இருக்க வேண்டும்‌! பெரும்பாலும்‌, 
கிறிஸ்துவையும்‌ அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதுமான செய்தி இரண்டாம்‌ 
பட்ச நிலைக்குத்‌ கள்ளப்படுகிறது. கிறிஸ்துவை பிரசங்கிக்க, பிரசங்கியார்களால்‌ 
கொஞ்சம்‌ தத்துவம்‌, கொஞ்சம்‌ நாட்டு நடப்பு, கொஞ்சம்‌ அரசியல்‌, மற்றும்‌ சில 
சொட்டு பொழுதுபோக்குச்‌ செய்தி ஆயெவைகளோடு துணைச்‌ செய்தியாகப்‌ 
பிரசங்கிக்கப்‌ படுகிறது. ஆகிலும்‌, புதிய ஏற்பாட்டுக்கு உண்மையாயிருக்க, 
“கிறிஸ்துவும்‌ அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதும்‌” ஆதிய செய்தி மிகவும்‌ 
மையமாக - ஏதோ புற எல்லையில்‌ வைக்கப்‌ பட்டதாக இன்றி - சுவிசேஷத்தின்‌ 
இருதயமாக இருக்க வேண்டும்‌! 

“கிறிஸ்துவையும்‌, அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட தையும்‌” பிரசங்கிப்பது 
என்பதன்‌ பொருள்‌ என்ன? இயேசுவின்‌ வாழ்க்கை மற்றும்‌ மரணம்‌ 
ஆகியவைகளைப்‌ பற்றிய வரலாற்றைச்‌ சொல்வது, மற்றும்‌ அதற்கும்‌ அதிகமாகச்‌ 
சொல்வது. கிறிஸ்துவுடன்‌ சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும்‌ பிரசங்கிப்பது. 
இந்த வகைப்‌ பிரசங்கம்‌ கர்த்தருடைய பந்தியையும்‌, அதில்‌ அவருடைய 
மரணத்தை நினைவு கூருதலையும்‌ அவருடைய வருகை முன்‌ அறிவிக்கப்‌ 
படுறெதான பாடங்களையும்‌ உட்படுத்துவது. அது ஞானஸ்நானத்தையும்‌, 
ஞானஸ்நானத்திலே நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ இணைக்கப்‌ படுகிறதுமான 
சாட்சியை வெளிப்படுத்துறெது (ரோமர்‌ 6:3, 4). அதிலே சபையைப்‌ பற்றியும்‌, 
அந்த சபையில்‌ கிறிஸ்து அன்புகூர்ந்து தம்‌ சொந்த இரத்தத்தால்‌ வாங்கி 
அதற்காகவே மரித்தார்‌ என்பதையும்‌ உட்படுத்த வேண்டும்‌ (நடபடிகள்‌ 
20:28). கிறிஸ்துவைப்‌ பிரசங்கித்தல்‌ என்பது அவர்‌ என்ன போதித்தார்‌, எப்படி 
வாழ்ந்தார்‌ இந்த யுகம்‌ முழுவதும்‌ தமது சீஷர்களுக்கு தமது போதனையினாலும்‌ 
தமது முன்னுதாரணத்தாலும்‌ வழிநடத்த விரும்பினார்‌ என்பதையும்‌ 
உள்ளடக்கியது. கிறிஸ்துவையும்‌ அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதையும்‌ 
பிரசங்கித்தல்‌ என்பதை சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, முழு புதிய ஏற்பாட்டையும்‌ 
பிரசங்கிப்பது, இந்த உடன்படிக்கைக்காகவே கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ பிரதிஷ்டை 
செய்யப்பட்டது (மத்தேயு 26:28). 

பின்வரும்‌ போதனை “திறிஸ்துவையும்‌, அவர்‌ சிலுவையில்‌ 








114 


அறையப்பட்ட தையும்‌” பிரசங்கிக்றெது. இந்தப்‌ பாடங்கள்‌ இயேசுவையும்‌ அவர்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்ட தையும்‌ சொல்லுகிறது, ஆகிலும்‌ அவை அதோடு 
நின்று விடுவதில்லை. கூடுதலாக, அநேக வேத வசனங்களில்‌ கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ கூறப்படும்‌ சத்தியங்களை முன்வைத்து, அவை இன்று நமது 
வாழ்க்கையில்‌ அந்த சத்தியங்களை எப்படி பயன்படுத்தக்‌ கூடும்‌ என்பதையும்‌ 
காட்டுகிறது. 


115 


1 


கீறிஸ்து: நமது 
ரசங்கங்களுக்கான 
பொருள்‌ 


நடபடிகள்‌ 8:26-40 ஒரு மனிதனைப்‌ பற்றிய பரவசமான கதையைச்‌ 
சொல்லுகிறது, அவன்‌ தன்‌ வீட்டை விட்டு நூற்றுக்கணக்கான மைல்களுக்கப்பால்‌ 
பயணம்‌ பண்ணுகையில்‌, சுவிசேஷத்தைக்‌ கேட்டு அதற்குக்‌ கீழ்ப்படிந்தான்‌. 
எத்தியோப்பியாவின்‌ மந்திரியாயெ, இந்த மனிதன்‌, அதற்கு முன்பு இயேசுவைப்‌ 
பற்றி கேள்விப்பட்டதில்லை, அவரைப்‌ பற்றி கற்றுக்கொண்டு அவருடைய 
சீஷனானான்‌. இழந்துபோன இந்த ஆத்துமா ஒரு பிரசங்கத்தைக்‌ கேட்டு, 
ஞானஸ்நானம்‌ பெற விரும்பிக்‌ கேட்டு, கிறிஸ்தவனானான்‌. அந்தப்‌ பிரசங்கம்‌ 
எவ்வளவு வல்லமையுள்ளதாயிருந்திருக்க வேண்டும்‌! அது அந்த மனிதனின்‌ 
வாழ்க்கைப்‌ பாதையை மாற்றிப்‌ போட்டது - ஒருவேளை, அவன்‌ மூலமாக, ஒரு 
நாட்டின்‌ வரலாற்றுப்‌ பாதையே மாறியிருக்கலாம்‌! 

இந்த செய்திக்கு ஒரு மிகைப்படுத்தும்‌ காட்சியைக்‌ கொடுக்காமல்‌, 
ஏவப்பட்ட எழுத்தாளர்‌ பிரசங்கத்தைக்‌ குறித்த விளக்கமாக எளிய முறையில்‌ 
குறிப்பிட்டு “பிலிப்பு ... வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவைக்‌ குறித்து 
அவனுக்குப்‌ பிரசங்கித்தான்‌” என்று சொன்னார்‌ (நடபடிகள்‌ 8:35). ஒருவேளை 
பிரசங்கியார்களாயெ நாம்‌ நமது செய்தியின்‌ வல்லமை கிறிஸ்துவில்‌ இருக்கிறது 
என்பதை அறிந்து கொள்ளவேண்டும்‌! நாம்‌ அவரைப்‌ பிரசங்கிக்றெ அளவுக்கு, 
அதிகமான ஜீவியம்‌ மாற்றப்‌ படும்‌, அதிகமான ஆத்துமாக்கள்‌ இரட்சிக்கப்படும்‌. 
பெரும்பாலும்‌, நாம்‌ சிலுவைக்குப்‌ பின்னாக ஒளித்து கொள்வதை விட்டு 
சிலுவையை நமக்குப்‌ பின்னாக ஒளித்து வைக்கிறோம்‌. 

பிலிப்பு இயேசுவை பிரசங்கித்தார்‌, அவர்‌ சொன்னது என்ன? அவர்‌ பழைய 
ஏற்பாட்டிலிருந்து துவங்கி வசனத்தைப்‌ பிரசங்கத்தார்‌ என்பது தவிர, வேறு 
எதுவும்‌ நமக்கு நிச்சயமாகத்‌ தெரியாது: 


அவர்‌ ஒரு ஆட்டைப்போல அடிக்கப்படுவதற்குக்‌ கொண்டு 
போகப்பட்டார்‌; மயிர்கத்தரிக்றெவனுக்கு முன்பாகச்‌ சத்தமிடாதிருக்கிற 
ஆட்டுக்‌ குட்டியைப்‌ போல அவர்‌ தமது வாயைத்‌ திறவாதிருந்தார்‌. அவர்‌ 
தம்மைத்‌ தாழ்த்தினபோது அவருடைய நியாயம்‌ எடுத்துப்‌ போடப்பட்டது; 
அவருடைய ஜீவன்‌ பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று; அவருடைய 
வம்சத்தை யாரால்‌ சொல்லி முடியும்‌? என்பதே (நடபடிகள்‌ 8:32ஆ, 33; 
காண்க ஏசாயா 53:7ஆ, 8). 


பழைய ஏற்பாட்டு வனப்பகுதியை, வாசித்துக்‌ கொண்டிருந்த மந்திரியினிடத்தில்‌, 


116 


ஏசாயா மேசியாவைப்‌ பற்றி பேசுவதை பிலிப்பு விளக்கமளித்து, இயேசுவே 
இந்த மேசியா என்றும்‌, தமது சலுவையிலறையப்பட்ட நிகழ்ச்சியால்‌ அந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்தை அவர்‌ நிறைவேற்றினார்‌ என்பதையும்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. 

அதற்குப்‌ பிறகு பிலிப்பு என்ன சொன்னார்‌? நமக்குத்‌ தெரியவில்லை. 
கீழ்வரும்‌ சுருக்கக்‌ கருத்துக்களைப்போல அநேகமாக இயேசுவின்‌ சரித்திரத்தைச்‌ 
சொல்லியிருக்கலாம்‌. 


அவரது பிறப்பு 

பெரிய ஏரோதுவின்‌ நாட்களில்‌, பெத்லகேமில்‌ இயேசு பிறந்தார்‌ 
(மத்தேயு 2; லூக்கா 2). ஒரு கன்னிகையினிடத்தில்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
கர்ப்பந்தரிக்கப்பட்டு பிறந்தார்‌. ரோம அரசுக்குட்பட்ட பகுதிகளில்‌ வரி 
வசூலிக்க ஏதுவாக ரோம சக்கரவர்த்தியால்‌ கட்டளை பெற்று, மரியாளும்‌, 
அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனாகிய யோசேப்பும்‌ கலிலேயாவிலுள்ள 
நாசரேத்தை விட்டு பெத்லகேமுக்கு குடிமதிப்பு எழுத வந்திருந்தார்கள்‌. சிறிய 
பட்டணமாகிய பெத்லகேம்‌ அந்த நேரத்தில்‌ அவர்கள்‌ வந்திருந்தபோது, கூட்ட 
நெரிசல்‌ மிகுந்திருந்தது, அவர்கள்‌ தங்கி தூங்க இடம்‌ கண்டுபிடிக்க இயலாமல்‌, 
சத்திரம்‌ காப்பவன்‌ காட்டிய தொழுவத்தை அவர்கள்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
அனுமதிக்கப்‌ பட்டார்கள்‌. அங்கே இயேசு பிறந்தார்‌, அவருடைய தாயார்‌ 
அவரை முன்னணையில்‌ கடத்தினார்‌. 

அவருடைய பிறப்பின்‌ அந்த ராத்திரியில்‌, மேய்ப்பர்கள்‌ இயேசுவைத்‌ 
தொழுதுகொள்ள வந்தார்கள்‌. பின்னதாக, அவர்கள்‌ குடும்பமாக ஒரு வீட்டிலே 
குடியேறின போது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள்‌ வந்து அவரைத்‌ தொழுது 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ ஏரோதுவினிடத்தில்‌ விசாரித்த காரியம்‌ ராஜாவை 
எச்சரிக்கையடையச்‌ செய்து அவன்‌ குழந்தையை அழித்துப்போட எத்தனம்‌ 
பண்ணினான்‌, அவனுடைய ஆட்சிக்கு சவால்‌ விடும்படி அவர்‌ பிறந்திருப்பதாக 
அவன்‌ எண்ணினான்‌. ஆகிலும்‌, தேவன்‌ இயேசுவின்‌ பெற்றோரை எச்சரித்து 
எகிப்துக்குப்‌ போகும்படி குடும்பத்துக்குக்‌ கட்டளையிட்டார்‌. ஏரோது மரிக்கும்‌ 
வரை அவர்கள்‌ அங்கே தங்கியிருந்தார்கள்‌; பிறகு மீண்டும்‌ நாசரேத்திலே வந்து 
குடியிருந்தார்கள்‌. 


அவரது பிள்ளைப்‌ பருவம்‌ 

இயேசு நாசரேத்திலே வளர்ந்தார்‌. அவர்‌ பன்னிரெண்டு வயதாயிருக்கும்‌ 
போது, பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு எருசலேமில்‌ தொழுது கொள்ளும்‌ 
பொருட்டு தன்‌ பெற்றோருடன்‌ சென்றார்‌. யோசேப்பும்‌ மரியாளும்‌ பண்டிகை 
முடிந்து தங்களுடைய வீட்டிற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌, தங்களோடு கூட 
பயணம்‌ பண்ணினவர்களில்‌ இயேசுவை காணவில்லை என்று கண்டார்கள்‌. 
முடிவில்‌ அவரை அவர்கள்‌ தேவாலயத்தில்‌ கண்டு பிடித்தார்கள்‌. அங்கே அவர்‌ 
கேள்விகேட்கவும்‌ கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லவுமாய்‌ நியாயப்பிரமாணப்‌ 
போககர்களிடம்‌ விவாதித்துக்‌ கொன்டிருந்தார்‌. இந்த ஆச்சரியமான செயலைக்‌ 
குறித்துக்‌ கேட்டபோது, இயேசு பதிலளித்து, “என்‌ பிதாவுக்கடுத்தவைகளில்‌ 
நான்‌ இருக்க வேண்டியதென்று அறியீர்களா?” என்று கேட்டார்‌ லூக்கா 


117 


2:49). பிறகு அவர்‌ நாசரேத்துக்குப்‌ போய்‌ யோசேப்புக்கும்‌ மரியாளுக்கும்‌ 
தழ்ப்படிந்திருந்தார்‌. அவர்‌ பெலங்‌ கொண்டு மனரீதியாக வளர்ந்தார்‌; 
அவருடைய பின்பற்றாளர்களால்‌ நன்கு விரும்பப்பட்டு தமது ஆவிக்குரிய 
வளர்ச்சியில்‌ ஜாக்கிரதையாக பிரயாசப்‌ பட்டார்‌ லூக்கா 2:52). 


அவரது ஞானஸ்நானமும்‌ சோதனையும்‌ 

அவர்‌ முப்பது வயதாயிருக்கும்போது, யோர்தான்‌ நதியில்‌ யோவான்‌ 
ஸ்நானகனால்‌ இயேசு ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்‌. அவர்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றபின்‌, தேவ ஆவியானவர்‌ புறா வடிவங்‌ கொண்டு அவர்மேல்‌ வந்து 
இறங்கினார்‌, வானத்திலிருந்து ஒரு சத்தமுண்டாகி, “இவர்‌ என்னுடைய நேச 
குமாரன்‌, இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌” என்று உரைத்தது (மத்தேயு 3:17). 

பின்பு இயேசு, பரிசுத்த ஆவியினால்‌, வனாந்திரத்துக்குக்‌ கொண்டு 
போகப்பட்டார்‌. நாற்பது நாள்‌ அவர்‌ உபவாசம்‌ இருந்த பிறகு, கல்லுகளை 
அப்பங்களாக்கி புசிக்கும்படியாகவும்‌, தேவாலயத்தின்‌ உப்பரிகையிலிருந்து 
கீழே குதிக்கும்படியாகவும்‌, பிசாசைப்‌ பணிந்துகொண்டால்‌ உலகிலுள்ள 
இராஜ்யங்களையெல்லாம்‌ கொடுப்பதாகவும்‌ பிசாசினால்‌ சோதிக்கப்‌ 
பட்டார்‌. ஒவ்வொரு முறையும்‌ இயேசு, “இல்லையென்றே” பதிலளித்து 
“எழுதப்பட்டிருக்கெது” என்று சொல்லி சோதனைகளை மறுதலித்தார்‌. 
இவைகளுக்குப்‌ பின்பு, தேவதூதர்கள்‌ அவருக்கு பணிவிடை செய்தார்கள்‌. 


அவரது ஊழியம்‌ 

பிறகு இயேசுவின்‌ மூன்று வருட ஊழியம்‌ துவங்கியது. அவரது 
போதனையிலும்‌ ஜனங்களோடு அவர்‌ நடந்து கொண்டவிதங்களிலும்‌ அவர்‌ 
எப்படிப்பட்ட நபராக இருந்தார்‌ என்றும்‌ இதற்கு முன்பு வாழ்ந்த மற்ற எல்லா 
போதகார்களைக்‌ காட்டிலும்‌ அவரை வேறுபடுத்திக்‌ காட்டியது எது என்பதையும்‌ 
நாம்‌ காணுகிறோம்‌. 

இயேசுவின்‌ அற்புதங்கள்‌. இந்த இயேசு அற்புதங்களை நடப்பித்தார்‌. 
அவரது முதல்‌ அற்புதம்‌ தண்ணீரை திராட்ச இரசமாக்யெது. அவருக்கு எதுவும்‌ 
கடினமாயிருக்கவில்லை. சில அப்பங்களையும்‌ மீன்‌ துண்டுகளையும்‌ கொண்டு 
திரளானவர்களைப்‌ போஷிகத்தார்‌. கொந்தளிக்கும்‌ கடலை அமைகிப்படுத்தினர்‌. 
குண்ணீர்மேல்‌ நடந்தார்‌. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார்‌; முடவர்களை 
நடக்கவும்‌, செவிடர்கள்‌ கேட்கவும்‌, ஊமையர்கள்‌ பேசவும்‌ செய்தார்‌; அவர்‌ 
பிசாசுகளைத்‌ தூரத்தினார்‌; வியாதியஸ்தார்களைக்‌ குணாக்கினார்‌. அவர்‌ 
குஷ்டரோகிகளையும்‌, பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும்‌, திமிர்வாதக்காரனையும்‌ 
சுகப்படுத்தினார்‌. மரித்தவர்களைக்‌ கூட அவர்‌ உயிரோடு எழுப்பினார்‌! 
குறைந்தது மூன்று பேரையாகிலும்‌ அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌; 
யவீருவின்‌ மகளையும்‌, உயிரோடு எழுப்பினார்‌; நாயீன்‌ ஊர்‌ ஸ்திரீயின்‌ 
மகனுக்கு புத்துயிர்‌ கொடுத்தார்‌; அவர்‌ மரித்து கல்லறையில்‌ நான்கு நாட்கள்‌ 
இருந்த, லாசருவை எழுப்பினர்‌. இந்த அற்புதங்களை செய்ததன்‌ மூலம்‌, 
இயேசு தம்மை அன்புள்ளவராகவும்‌, இரக்கமுள்ளவராகவும்‌, அனுதாபம்‌ 
உள்ளவராகவும்‌ வெளிப்படுத்தினார்‌. விசேஷமாக, தம்மை தேவனுடைய 
குமாரன்‌ என்று நிரூபித்தார்‌! அவருடைய அற்புதங்களெல்லாம்‌ அவைகளைப்‌ 


118 


பார்த்தவார்களையும்‌ அவைகளைக்‌ குறித்து வாசிப்பவர்களையும்‌ விசுவாசிக்கச்‌ 
செய்யும்படி நடந்தன (யோவான்‌ 20:30. 31). 

இயேசுவின்‌ போதனைகள்‌. அற்புதங்களைச்‌ செய்யும்‌ 
ஊழியக்காரராயிருந்தகோடு, இயேசு போதகராகவும்‌ இருந்தார்‌. இதற்கு 
முன்பு யாரும்‌ போதித்திராத போதனையை அவர்‌ செய்தார்‌. அவருடைய 
போதனையோடு கூட அவருடைய கிரியைகளும்‌ அவர்‌ தேவனிடத்திலிருந்து வந்த 





போதகர்‌ என்று சாட்சியிட்டது (யோவான்‌ 3:2). அவருடைய வார்த்தைகளை 
கேட்ட ஜனங்கள்‌, “அந்த மனுஷன்‌ பேசுகிறதுபோல ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ 
பேசினதில்லை” என்று சொல்ல வைத்தன (யோவான்‌ 7:46). அவருடைய 
போதனைகள்‌ திரளான ஜனங்களை ஆச்சரியப்பட வைத்து அவர்‌ 
அதிகாரமுடையவராய்‌ போதிக்கத்தக்கதாக கண்டார்கள்‌ (மத்தேயு 7:28, 29). 
அவர்‌ தேவனுடைய குமாரனானதால்‌ அவருக்கு அந்த அதிகாரமிருந்தது. 

இயேசுவின்‌ ௮ ோ்தலா கள்‌: அவர்‌ சென்றபின்பு தமது போதனைகளை 
தொடர்ந்து செய்ய ஏதுவாக்கும்‌ பொருட்டு, இயேசு மற்றவர்களை போதித்து 
உருவாக்க பெரிதும்‌ பிரயாசப்பட்டார்‌: அவர்‌ கொலை செய்யப்‌ படுவார்‌ 
என்பதையும்‌, அவர்‌ அறிந்திருந்தார்‌. ஆகையால்‌, “அப்போஸ்தலர்கள்‌” என்று 
பெயரிடப்பட்ட, பன்னிரெண்டு பேரைக்‌ தேர்ந்தெடுத்து, அவர்‌ மாபெரும்‌ 
நோக்கத்தோடு போதித்து, தம்முடைய பிதாவிடத்திலே போனபின்பு அவரது 
ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவர்களை உருவாக்கினார்‌. 

இயேசுவின்‌ நற்குணம்‌. இயேசு நன்மை செய்கிறவராய்ச்‌ 
சுற்றித்திரிந்தார்‌ நடபடிகள்‌ 10:38). அவர்‌ நண்பர்களற்றவர்களுக்கு சிறந்த 
நண்பராக விளங்கினார்‌, பாவிகளிடத்தில்‌ பரிவு காட்டினார்‌, பிள்ளைகளை 
ஆசீர்வதித்தார்‌, உதவி தேவைப்படும்‌ அனைவருக்கும்‌ அவர்‌ உதவினார்‌. அவர்‌ 
தம்மைத்தாமே வெறுத்து தமது ஜீவன்‌ உட்பட எல்லாவற்றையும்‌ மற்றவர்களுக்கு 
அர்ப்பணித்தார்‌. 

இயேசுவின்‌ மணுஷீகம்‌. இயேசு மனுஷனாக இருந்தார்‌. அவர்‌ 
பெலமுள்ளவராக - பெரிய தொலைவுக்கு நடந்துபோகும்‌ அளவுக்கு 
பெலனுள்ளவராக இருந்தார்‌. அநேக சிருஷ்டிகளுக்கு கடைக்கும்‌ அமைதி 
கூட இல்லாமல்‌ வாழவும்‌, ஒரு நாள்‌ முழுக்க உழைக்கும்‌ திராணியையும்‌ 
பெற்றிருந்தார்‌. அவர்‌ ஆணையிடும்‌ தோரணையுடையவராக இருந்தார்‌; அவர்‌ 
ஒருவரை வா என்று சொன்னால்‌ அவர்‌ வத்தார்‌. யாரையும்‌ போங்கள்‌ என்று 





சொன்னால்‌, பேோரனா//கள்‌. காசுக்காரர்களை அவர்‌ தேவாலயத்திலிருந்து 





விரட்டியடித்தார்‌. பரிசேயார்களையும்‌ மாயக்காரரையும்‌ வெளிப்படையாகக்‌ 
கடிந்து கொண்டார்‌. இயேசு மனுஷனாக இருந்ததோடல்லாமல்‌, ஏழையான 
மனுஷனாகவும்‌ இருந்தார்‌. தமது பொதுப்படையான ஊழியத்தை 
துவங்கின பின்பு, அவருக்கென்று ஒரு படகோ, வீடோ, கால்‌ நடையோ 
இருக்கவில்லை. சொத்துகளைச்‌ சேர்க்க அவருக்கு நேரமிருக்கவில்லை. அவருக்கு 
இருந்த நேரெமல்லாம்‌, தேவனுடைய உஊழியத்துக்கும்‌ வசனத்துக்குரியதாக 
மட்டுமே இருந்தது. 

இயேசுவின்‌ தெய்வீகம்‌. இயேசு சராசரி மனுஷனுக்கும்‌ மேற்பட்டவர்‌: 
அவர்‌ தேவனுடைய குமாரன்‌. அவர்‌ தம்முடைய குமாரன்‌ என்பதை தேவன்‌ 
அவர்‌ கன்னிகையினிடத்தில்‌ பிறந்ததன்‌ மூலமும்‌, அந்தப்‌ பிறப்பை குறிப்பால்‌ 
உணர்த்திய நட்சத்திரத்தின்‌ மூலமும்‌, இயேசு ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்ட 





119 


போதும்‌, இயேசு செய்த அற்புதங்கள்‌ மூலமும்‌ அறிவித்தார்‌. இயேசு 
மறுரூபமான போது, தேவன்‌ பேசி: “இவர்‌ என்னுடைய நேச குமாரன்‌, இவரில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌; இவருக்குச்‌ செவி கொடுங்கள்‌!” என்றார்‌ (மத்தேயு 17:5). 
அவருடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்‌ மூலமாகவும்‌ கூட, 
தேவன்‌ இயேசுவை தம்முடைய குமாரன்‌ என்று அடையாளப்படுத்தினார்‌. 


அவரது மரணம்‌ 

இயேசு பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்‌ மற்றும்‌ தம்மை நல்ல மனிதராக 
நிரூபித்தார்‌, கடினமான வேலை செய்து நாசரேத்தில்‌ எளிமையான தச்சனாகவும்‌, 
நம்பிக்கைக்குகந்த நண்பராகவும்‌ விளங்கினார்‌. இவையெல்லாவற்றிற்கும்‌ 
பின்பு, மூன்று வருஷகாலம்‌ தமது பொதுவான ஊழியத்தில்‌ நன்மை செய்யக்‌ 
கூடியவராக செலவழித்தபின்‌, அவர்‌ யூதர்களால்‌ கைது செய்யப்பட்டு கொலை 
செய்யப்பட்டார்‌. 

இயேசுவின்‌ ஜீவிய காலத்தின்‌ கடைசி வாரத்தில்‌ அவரது வாழ்க்கையின்‌ 
நிகழ்வுகளின்‌ இசைவேகம்‌ இன்னும்‌ துரிதமாக்கப்பட்டது. கடைசியாக 
ஒரு கழுதையின்‌ மேல்‌ ஏறி, “ஓசன்னா?” கீதம்‌ முழங்க திரளான 
ஜனக்கூட்டத்தின்‌ முன்‌ அவர்‌ எருசலேமில்‌ நுழைந்தார்‌. தமது கடைசி 
வாரத்தில்‌ மிகுந்த போதனைகளாலும்‌ பிரசங்கங்களினாலும்‌ நிறைக்தார்‌. பிறகு 
அந்த வியாழக்கிழமை விதி நிறைந்த இரவு வந்தது. பஸ்காவை அசரிக்கும்படி 
அவரும்‌ அவருடைய அப்போஸ்தலர்களும்‌ மேலறையில்‌ கூடிவந்தார்கள்‌. 








அவர்களுடைய கால்களை கழுவியதன்‌ மூலம்‌ தாழ்மைக்கான முன்‌ 
உதாரணத்தை தெரியப்படுத்தினார்‌. கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க வேண்டிய 
நியமத்தை நிறுவினார்‌. அப்போஸ்தலர்களில்‌ ஒருவன்‌ தம்மைக்‌ காட்டிக்‌ 
கொடுப்பான்‌ என்பதை முன்னுரைக்த பின்‌, பேதுரு தம்மை மறுதலிப்பான்‌ 
என்று முன்னுரைத்து, கெத்செமனே தோட்டத்துக்கு அவர்‌ அவர்களுடனே 
போனார்‌. 

அங்கே அவர்‌ ஜெபித்தார்‌: “என்‌ பிதாவே, இந்தப்‌ பாத்திரம்‌ என்னை விட்டு 
நீங்கக்‌ கூடுமானால்‌ நீங்கும்படிச்‌ செய்யும்‌; ஆகிலும்‌ என்‌ சித்தத்தின்படி யல்ல, 
உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது”” (மத்தேயு 26:39). இந்த 
வார்த்தைகளையே சொல்லி மூன்று முறை ஜெபம்‌ பண்ணினார்‌, பிறகு தம்மை 
கைது செய்ய வந்த கூட்டத்தாரை சந்திக்கும்படி எழுந்து வந்தார்‌. 

ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக பல நிகழ்ச்சிகள்‌ தொடர்ந்தன. வந்த 
கூட்டத்தாரிடத்தில்‌ யூதாஸ்‌ அவரைக்‌ காட்டிக்‌ கொடுத்தான்‌. அவர்‌ 
விசாரிக்கும்படி கொண்டு போகப்பட்டார்‌. பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக 











கொண்டு போகப்பட்ட போது, தேவ தூஷணம்‌ சொல்லியதாக பொய்யான 
குற்றச்சாட்டு அவர்மீது சுமத்தப்பட்டது. கர்த்தரை தனக்குத்‌ தெரியும்‌ என்பதை 
பேதுருவும்‌ மறுதலித்தான்‌. பின்பு இயேசு முன்னுரைத்ததை நினைவுகூர்ந்து 
வெளியில்‌ போய்‌ மனங்கசந்து அழுதான்‌. காலை விடிந்தபோது, ஆலோசனை 





சங்கத்தாரால்‌ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தார்‌; பின்‌ பிலாத்துவுக்கு 
முன்பாகக்‌ கொண்டுபோகப்பட்டார்‌. பிலாத்து அவரை விசாரித்தபின்‌, 
ஏரோதுவினிடத்தில்‌ இயேசுவை அனுப்பிவைத்தான்‌, அவன்‌ அவரை பரியாசம்‌ 
செய்து, மீண்டும்‌ பிலாத்துவினிடத்தில்‌ அனுப்பினான்‌. இயேசுவின்‌ கபடற்ற 
தன்மை, பிலாத்துவை உணர வைத்தது, எனவே இயேசுவை விடுதலையாக்க 





120 


முயற்சித்தான்‌; ஆகிலும்‌, யூதர்களின்‌ தூண்டுதலினால்‌, அவன்‌ அவரை 
விடுதலையாக்கவில்லை. நிகழ்ச்சிகளின்‌ போக்கை மாற்றமுடியவில்லை, 
அவன்‌ இயேசுவை வாரினால்‌ அடிப்பித்தான்‌, தண்ணீரை எடுத்து தனக்கு 
உடன்பாடில்லையென்று கைகழுவினான்‌, பிறகு இயேசுவை சிலுவையில்‌ 
அறையும்படி ஒப்புக்‌ கொடுத்தான்‌. 

இயேசு “கொல்கொதா” எனுமிடத்திற்குக்‌ கொண்டுபோகப்பட்டார்‌, 
அங்கே அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌, அவரோடு இரண்டு கள்ளர்களும்‌ 
அறையப்பட்டார்கள்‌. ஆணிகளால்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட அவர்‌ 
அதிலேயே மரிக்கும்படி விடப்பட்டார்‌. நேரம்‌ மெதுவாகக்‌ கடந்தது; வலி 
அவரை பின்னி எடுத்தது, கைகளிலும்‌ கால்களிலும்‌ ஆணிகளால்‌ உண்டான 
துளைகள்‌, அவருடைய தலையில்‌ சூடப்பட்ட முள்‌ கிரீடம்‌, இவைகளால்‌ 
உண்டான வலி, சிலுவையில்‌ (மரத்தில்‌) அடிக்கப்பட்ட அணிகளில்‌ முழுபாரமும்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருப்பதால்‌ உண்டாயிருந்த தாங்கமுடியாத வலியால்‌ 
துடித்துக்‌ கொண்டிருந்த நேரம்‌. வெட்கத்துக்குரிய அந்தக்‌ காட்சியை காண 
சகிக்காமல்‌ அந்தக்‌ காட்சியை நிராகரிக்க தேவன்‌ ஆகாயத்தை இருளாக்கினார்‌. 
இறுதியாக, இயேசு சத்தமிட்டு, “எல்லாம்‌ முடிந்தது” என்று சொல்லி ஏறத்தாழ 
உடனடியாக மரித்தார்‌. இயேசுவின்‌ நண்பர்கள்‌ அவருடைய சரீரத்தை 
சிலுவையிலிருந்து இறக்க அனுமதி கேட்டு, ஒரு புதிய கல்லறையிலே அவருடைய 
சரீரத்தை அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. இயேசுவின்‌ சத்துருக்கள்‌ கல்லறைக்கு 
முத்திரையிட்டு யாரும்‌ வந்து இயேசுவின்‌ சரீரத்தை திருடிக்‌ கொண்டுபோய்‌ 
விடாதபடிக்கு காவலர்களை நியமித்தார்கள்‌. 


அவருடைய உயிர்த்தெழுதலும்‌ 
பரமேறிப்போகுதலும்‌ 

வாரத்தின்‌ முதல்நாளில்‌, இயேசு மரித்தோரிலிருந்து (உயிரோடு) 
எழுந்தார்‌! குறிப்பிட்ட சில பெண்களுக்கு தரிசனமாக, பின்பு சீஷார்களில்‌ 
இரண்டுபேர்‌ எம்மாவூருக்குப்‌ போகிற வழியிலும்‌, பூட்டப்பட்ட அறையில்‌ 
அப்போஸ்தலருக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌, ஒரே நேரத்தில்‌ ஐநூறுக்கு 
மேற்பட்டவர்களுக்கும்‌ தரிசனம்‌ தந்தார்‌. உயிர்த்தெழுந்தபின்‌ நாற்பது நாள்‌ 
வரைக்கும்‌, தம்மை நிச்சயமாக உயிரோடிருக்றெவராக காண்பித்தார்‌. 

பூமியிலிருந்து போவதற்கு முன்‌, இயேசு அப்போஸ்தலர்களை 
குன்னிடமாய்‌ வரவழைத்து, பிரதான ஊழிய கட்டளையைக்‌ கொடுத்து: “நீங்கள்‌ 
உலகமெங்கும்‌ போய்‌ சர்வ சிருஷ்டிக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கயுங்கள்‌. 
விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌; 
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌” என்றார்‌ (மாற்கு 
16:15, 16). இவைகளைச்‌ சொல்லி கொஞ்சநேரத்தில்‌, இயேசு பரலோகத்துக்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. அப்போஸ்தலர்கள்‌ ஆச்சரியத்தோடே அவர்‌ 
சென்றதை பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, வெண்மையான வஸ்திரம்‌ 
குரித்திருந்த இரண்டுபேர்‌ அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நின்று இயேசு 
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ 
அப்படியே மறுபடியும்‌ வருவார்‌ என்று சொன்னார்கள்‌ (நடபடிகள்‌ 1:9-11). 


121 


அவரது இரட்சிப்பிற்கான ஏற்பாடு 

பிறகு, இயேசுவின்‌ போதனையைக்‌ தொடர்ந்து (நடபடிகள்‌ 1:7, 8), 
அப்போஸ்தலர்கள்‌ எருசலேம்‌ பட்டணத்துக்குப்‌ போய்‌ பரிசுத்த ஆவி குறித்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறக்‌ காத்திருந்தார்கள்‌, அவர்‌ வரும்போது அவர்களை 
சகல சத்தியத்துக்குள்ளாகவும்‌ வழிநடத்தவிருப்பதாக சொல்லப்பட்டது. 
சில நாட்களுக்குப்‌ பிறகு, பெந்தெகொஸ்தே நாளில்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ மேல்‌ இறங்கினார்‌. அக்கினிம௰௰மான பிளவுபட்ட நாவுகள்‌ 
போல்‌ அவர்களுக்குக்‌ காணப்பட்டது, அவர்கள்‌ கற்றிராத வேறு பாஷைகளிலே 
பேசத்‌ துவங்கினார்கள்‌. ஒரு திரளான கூட்டம்‌ அவர்களுக்கு முன்‌ கூடி வந்தார்கள்‌, 
பேதுரு முதல்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கத்தை செய்தார்‌. பேதுரு தன்னுடைய 
யூதர்களின்‌ கூட்டத்தில்‌, அற்புதங்களை நடப்பித்தவரும்‌, மரித்தோரிலிருந்து 
எழுப்பப்பட்டவரும்‌, இப்போது பரலோகத்தில்‌ மதிமைப்பட்டுக்‌ 
கொண்டிருப்பவருமாகிய இயேசுவை (முன்பு) கொலைசெய்தார்கள்‌ என்று 
சொன்னார்‌. இது அவர்கள்‌ உரத்த சத்தமாய்‌ “நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌” 
என்று கேட்க வைத்தது. பேதுரு அவர்களுக்கு மறுமொழியாக, “நீங்கள்‌ 
மனந்திரும்பி ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” என்று 
சொன்னார்‌ (நடபடிகள்‌ 2:38). அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌ கழ்ப்படிந்தார்கள்‌; அந்த நாளிலே மூவாயிரம்‌ போர்‌ 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்கள்‌, அவர்களை கர்த்தர்‌ தமது சபையிலே 
சேர்த்துக்‌ கொண்டார்‌. 

சபை துவங்கப்பட்ட நாள்முதல்‌ இந்த வரலாற்றுக்‌ கதை சந்தேகத்துக்கு 
இடமின்றி வருடங்களினூடே ஏராளமான முறை மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டது. சுவிசேஷப்‌ பிரசங்கியார்கள்‌ தங்களின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டி ருந்தவா்களின்‌ பாவங்களைச்‌ சுட்டிக்காட்டினார்கள்‌; கிறிஸ்துவின்‌ 
மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, பரலோகத்தில்‌ மகிமைப்படுதல்‌ ஆயெவைகளைச்‌ 
சொன்னார்கள்‌; பிறகு கிறிஸ்துவின்‌ மரணத்தினால்‌ இரட்சிக்கப்பட என்ன 
செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ கட்டளையிட்டதை முன்வைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ விசுவாசிக்க வேண்டும்‌, மனந்திரும்பி, ஞானஸ்நானம்‌ பெற 
வேண்டுமென்று கோரப்பட்டார்கள்‌. திரளான பேர்‌ கீழ்ப்படிந்து கிறிஸ்தவர்கள்‌ 
என்று மட்டும்‌ மாறினார்கள்‌, கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுறெவர்களானார்கள்‌. 


அவரது மறு வருகை 

கிறிஸ்துவைப்‌ பற்றிய கதை அத்துடன்‌ முடிவதில்லை, தமது 
சபை ஸ்தாபிக்கப்பட்டதோடேோ முடிந்துவிடவில்லை. அல்லது 
அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்ததோடு முடிந்துவிடவில்லை. ம 
£ாறாக, எதிர்காலத்திற்கான திட்டத்தையும்‌ தன்னுள்‌ கொண்டிருக்கிறது. 
கிறிஸ்து மறுபடியும்‌ வருகிறார்‌! இதே இயேசுவைக்‌ கொண்டு தேவன்‌ 
உலகத்தை நியாயந்தீர்க்க ஒரு நாளைக்‌ குறித்திருக்கிறார்‌. அவர்‌ பாவிகளை 
இரட்சிக்கும்படிக்கு ஒரு முறை வந்தார்‌; அவர்களை நியாயத்தர்க்கும்படிக்கு 
அவர்‌ மறுபடியும்‌ வருவார்‌. அவரது இரட்சிப்பை ஏற்றுக்‌ கொண்ட வர்கள்‌, 
நித்தியத்திற்கும்‌ பரலோகத்தில்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பார்கள்‌; அவருடைய 





122 


இரட்சிப்பை புறக்கணித்தவர்கள்‌ நித்திய நரகத்துக்கு உள்ளாகியிருப்பார்கள்‌. 
கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது, அவர்‌ அனைத்து மனுஷர்களையும்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌! 


முடிவுரை 

இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தைத்தான்‌ பிலிப்பு எத்தியோப்பியா 
மந்திரிக்கு இயேசுவைக்‌ குறித்து சொன்ன போது பிரசங்கித்திருக்க வேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தருடைய இந்த வரலாற்றுக்கதை அவனுடைய மனதை நெகிழச்‌ 
செய்தது போல உங்களையும்‌ நெகிழ்வடையச்‌ செய்துள்ளதா? தேவனுடைய 
குமாரனுக்கு நீங்கள்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று உணருகிறீர்களா? இயேசுவைக்‌ 
குறித்த நற்குணம்‌ அன்பின்‌ இரக்கமும்‌ பற்றிய சிந்தை அவரை நீங்கள்‌ பின்பற்ற 
வேண்டுமென விரும்பச்‌ செய்கிறதா? இயேசுவின்‌ மரணக்கைக்‌ குறித்த சிந்தை 
உங்கள்‌ சுயக்‌ குற்றங்களைக்‌ குறித்து வெட்கமடையச்‌ செய்கிறதா? அவர்‌ 
எந்த நிமிடமும்‌ வரலாம்‌ என்றெ முன்‌ அறிவிப்பு நியாயத்தீர்ப்பு நாளிலே 
கர்த்தரைச்‌ சந்திக்க உங்களை ஆயத்தமாக்க செய்கிறதா? இருப்பின்‌ அவருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள்‌. கர்த்தரில்‌ விசுவாசம்‌ வையுங்கள்‌, 
அவரை அறிக்கையிட வெட்கப்படாதீர்கள்‌, உங்கள்‌ பாவங்களிலிருந்து 
மனந்திரும்புங்கள்‌, பிறகு ஞானஸ்நானம்‌ பெறுங்கள்‌. கண்ணீர்‌ இருக்கிறது. 
நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறத்‌ தடையென்ன? 





123 


2 
கீறிஸ்து: 8தவனுடைய 
குமாரன்‌ 


“நீங்கள்‌ என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள்‌???” என்று தமது 
சீஷர்களிடத்தில்‌ இயேசு கேட்டபோது. அதற்கு பதிலளித்த பேதுரு, “நீர்‌ 
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து” என்றார்‌ (மத்தேயு 16:15, 16). 
இயேசுவைக்‌ குறித்த அதி முக்கியமான உண்மைகளை பேதுரு வார்த்தைகளால்‌ 
இங்கு வெளிப்படுத்துறொர்‌: இயேசு தெய்வீகம்‌ நிறைந்த தேவனுடைய 
குமாரனாக இருந்தார்‌, இருக்கிறார்‌! அவர்‌ மாம்சத்தில்‌ வந்த தேவன்‌, தெய்வீகம்‌ 
நிறைந்தவராயிருந்தார்‌, இருக்கிறார்‌. 

நாம்‌ இயேசு “கிறிஸ்துவையும்‌, அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதையும்‌” 
பிரசங்கிக்கும்போது, பேதுரு அறிக்கையிட்ட பெரிய சத்தியத்தை நாம்‌ 
விசுவாசித்து அதைப்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌. ஏன்‌? பேதுருவின்‌ அறிக்கையிலிருந்த 
உண்மையை நாம்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌ ஏனெனில்‌ புதிய ஏற்பாட்டுப்‌ 
பிரசங்கியார்கள்‌ இயேசு தேவனுடைய குமாரன்‌ என்ற உண்மையையே 
அறிவித்தார்கள்‌. பெந்தெகொஸ்தே நாளில்‌ பேதுரு பிரசங்கித்தபோது, தேவன்‌ 
இயேசுவை “ஆண்ட வரும்‌ கிறிஸ்துவுமாக்கினார்‌” என்று சொன்னான்‌ (நடபடிகள்‌ 
2:36). இயேசுவை “கர்த்தா” என்று சொல்லுவது அவருடைய தெய்வீகத்தையும்‌ 
அறிக்கையிடுவதாகும்‌. சவுல்‌ (பவுல்‌) மனமாற்றப்‌ பட்டவுடனே, “ஜெப 
ஆலயங்களில்‌ (இயேசு தேவனுடைய குமாரன்‌” என்று பிரசங்கித்தார்‌” (நடபடிகள்‌ 
9:20). 








கிறிஸ்தவத்திலுள்ள அதிமுக்கியமான உண்மை 
கிறிஸ்து உண்மையாகவே தேவனுடைய குமாரனாக பூமியில்‌ வாழ்ந்தது 
உண்மையானால்‌, பிறகு வேதம்‌ அவரைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிற மற்ற அனைத்துமே 
உண்மையானது. உண்மையில்‌ சொன்னால்‌, இயேசு தேவனுடைய 
குமாரனேயானால்‌, பிறகு வேதத்திலுள்ள மற்ற யாவும்‌ உண்மையானது. 
திருமறை சொல்லும்‌ சத்தியத்தின்‌ மையக்‌ கருத்து இயேசு தேவனுடைய 
குமாரனாக இருந்தார்‌, இருக்கிறார்‌. 


ஏன்‌ அநேகர்‌ விசுவாசிப்பதில்லை 

அநேகர்‌ இயேசுவை தேவனுடைய குமாரன்‌ என்று விசுவாசிப்பதில்‌ 
லை. கிறிஸ்தவமில்லாத மதகொள்கையைக்‌ கைக்கொண்டிருப்பவர்களைப்‌ 
போலவே (யூத மார்க்கம்‌, இஸ்லாமியம்‌, இந்துமதம்‌, புத்தமதம்‌ போன்றவை) 
தெய்வ நம்பிக்கையற்றவர்கள்‌, கடவுள்‌ இருக்றொர்‌ ஆனால்‌ நிரூபிக்க 
இயலாது என்போர்‌, பொருள்வாதக்‌ கொள்கையுடையோர்‌, மனுஷீகத்தில்‌ 
மட்டும்‌ நம்பிக்கை கொண்டு இயேசுவின்‌ தெய்வீகத்தை விசுவாசிப்பதில்லை. 


124 


கூடுதலாக, அநேக கல்வி வல்லுனர்கள்‌ இயேசுவை வரலாற்று நாயகனாக 
ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. ஆனால்‌ அவரது தெய்வீகத்தை புறம்‌ தள்ளுகின்றனர்‌. 





உதாரணமாக, ஒரு சுயாட்சி - கல்லூரி ஒன்றில்‌ மார்க்க சுதந்தரவாதிகளான 
கல்விமான்கள்‌ தங்களை “இயேசுவின்‌ கருத்தரங்கு” என அழைத்துக்‌ கொண்டு 
வரலாறு கூறும்‌ “உண்மையான” இயேசுவை கண்டுபிடிக்கும்‌ முயற்சியில்‌ 
இறங்கினர்‌. (எதிர்பார்த்தபடியே) அவர்கள்‌, இயேசுவைப்‌ பற்றி என்ன சொல்லப்‌ 
பட்டாலும்‌, அவரைப்‌ பற்றி சுவிசேஷங்கள்‌ சொல்வது மட்டும்‌ உண்மையல்ல 
என்று முடித்துக்கொண்டனர்‌. 

கிறிஸ்துவை விசுவாசிப்பதாகக்‌ கூறிக்‌ கொள்ளும்‌ சில ஜனங்கள்‌ 
கூட உண்மையில்‌ இயேசுவின்‌ தெய்வீகத்தை மறுதலிக்கின்றனர்‌.! 
1960 களில்‌ அச்சிடப்பட்ட ஒரு செய்திதாளில்‌ கீழ்வரும்‌ வாக்யெங்கள்‌ 
அச்சியப்பட்டிருந்தன: 





* வசன வல்லுனர்‌ லெண்டர்‌ கெக்‌, வன்டெர்பில்ட்‌ பல்கலைக்‌ கழகம்‌: 
“கஷ்டம்‌ என்னவென்றால்‌ “தெய்வீகமாயிருப்பது” என்றால்‌ என்ன என்று 
நமக்குத்‌ தெரியாது.” 

பிரான்சிஸ்கன்‌ இறையியல்‌ துறைத்‌ தலைவர்‌, புரூக்லினின்‌ 
பிரான்சிஸ்‌ கல்லூரி: “இயேசுவின்‌ தெய்வீகம்‌ குறித்து சபை 
ஒருபோதும்‌ விளக்கமளிக்கவில்லை. இயேசு தாம்‌ தெய்வம்‌ என்ற 
எண்ணமில்லாமல்தான்‌ இருந்திருப்பார்‌ என்று நான்‌ உறுதியாய்‌ 
நம்புகிறேன்‌.” 

* நாட்ரி டேம்‌ பல்கலைக்‌ கழக இறையியல்‌ பேராசிரியர்‌ 
ஜான்‌ டன்னே: “இயேசு ... தாம்‌ தெய்வீக குமாரன்‌ என்ற கருத்தில்‌ 
அவர்‌ நிச்சயமற்றிருந்தார்‌, இருப்பினும்‌ நிச்சயப்படுத்திக்கொள்வதில்‌ 
இருந்த ஆர்வத்தை ஒருபோதும்‌ கைவிடவேயில்லை. ”” 


இந்த விளக்கங்கள்‌ அவைகளைச்‌ சொன்ன இறையியல்‌ பேராசியர்கள்‌ 
சுவிசேஷத்தின்‌ ஒளிவு மறைவற்ற எளிய போதனைகளை புறக்கணித்தனர்‌ என்று 
சுட்டிக்காட்டுகின்றன. 

திருமறையின்‌ அதிகாரத்தையும்‌ சரியானதென்ற நிலைப்பாட்டையும்‌ 
ஏற்றுக்‌ கொண்டுள்ளோர்‌, கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தை மறுதலிக்கும்‌ 
கூட்டத்து ஜனங்களை வலிமையாக ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடாது. இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறித்து, பின்வருமாறு வசனங்கள்‌ உறுஇப்படுத்துகின்றன: 
(1) முழு நித்தியத்திலும்‌ அவர்‌ இருக்கிறார்‌. தேவனோடு இருந்தார்‌, 
இருக்கிறார்‌, தேவனுடைய குணாதிசயங்களைக்‌ கொண்டிருக்கிறார்‌, 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த செயல்களில்‌ அவருக்கும்‌ பங்கு உண்டு. (2) அவர்‌ 
கன்னிகையினிடத்தில்‌ பிறந்தார்‌. (3) அவர்‌ அற்புதங்களைச்‌ செய்தார்‌. (4) அவர்‌ 
கும்மைத்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று உரிமை கொண்டாடினார்‌, தேவனும்‌ 





அவரைத்‌ தம்முடைய குமாரன்‌ என்று சொன்னார்‌. (5) அவர்‌ மரித்தார்‌, ஆனால்‌ 
மரித்ததிலிருந்து உயிரோடெழுப்பப்பட்டார்‌. (6) அவர்‌ பரமேறிச்‌ சென்றபின்பு 
இப்பொழுதும்‌ உயிரோடிருக்கிறார்‌, பரலோகத்தில்‌ மகிமை பொருந்தினவராய்‌ 
வீற்றிருக்கிறார்‌. 


125 


நாம்‌ ஏன்‌ விசுவாசிக்கிறோம்‌ 

இந்த உபதேசங்களை நாம்‌ ஏன்‌ விசுவாசிக்கிறோம்‌? இயேசுவை விசுவாசிக்க 
நமக்குள்ள காரணங்கள்‌ யாவை? 

இயேசு ஈட இணையற்ற வாழ்க்கையை வரர்்ந்தார்‌.. முதலாவதாக, 
அவருடைய வாழ்க்கை தீர்க்கதரிசன நிறைவேற்றங்களிலே நிகரற்றதாயிருந்தது. 
உதாரணமாக, மேசியா கன்னிகையினிடத்தில்‌ பிறப்பார்‌ என்ற 
தர்க்ககரிசனங்களை அவர்‌ நிறைவேற்றினார்‌ (மத்தேயு 1:22, 23; ஏசாயா 7:14); 
பெத்லகேமில்‌ பிறப்பார்‌ (மத்தேயு 2:5, 6; மீகா 5:2); தாவீதின்‌ சந்ததியில்‌ 
வருவார்‌. தாவீதின்‌ சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்வார்‌ லூக்கா 1:32. 33); 
சிலுவையில்‌ அறையப்படுவார்‌ (சங்கீதம்‌ 22:16). இந்தத்‌ தீர்க்கதரிசனங்களில்‌ 
சிலவற்றில்‌ தேவனுடைய செயலும்‌ இருந்திருந்தால்‌ மட்டுமே நிறைவேறியிருக்க 
முடியும்‌.” 

இரண்டாவதாக, இயேசுவின்‌ பாவமற்ற ஜீவியம்‌ நிகரற்று விளங்கியது 
(எபிரெயர்‌ 4:15). அவருடைய ஜீவியத்தில்‌ ஒருவரும்‌ எந்த குற்றத்தையும்‌ 
காணமுடியவில்லை. 

மூன்றாவதாக, நமது கர்த்தருடைய ஜீவியம்‌ அவருடைய நற்குணத்தில்‌ 
நிகரற்றது. ஹென்றி 11. ஹாலே பின்வருமாறு எழுதினார்‌. 





மனுஷ்கத்திலே, மிகவும்‌ வியத்தகு வகையில்‌ அழகிய ஒரு வாழ்க்கையை 
வாழ்ந்தார்‌. அவர்‌ மட்டுமே, உச்சக்கட்ட இரக்கம்‌,ஆழமான மனதுருக்கம்‌, 





மிகுந்த சாந்த குணம்‌, மிகுந்த பொறுமை, அதிகபட்ச காருண்யம்‌ 
கொண்டவராய்‌ எப்பொழுதும்‌ வாழ்ந்திராத ஒரே மனுஷன்‌ இவர்தான்‌. 
அவர்‌ ஜனங்களிடத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. உபத்திரவத்தில்‌ ஜனங்கள்‌ 
வாழ்வதை அவர்‌ வெறுத்தார்‌. அவர்‌ மன்னிக்க விரும்பினார்‌. உதவி 
செய்ய மிகவும்‌ விரும்பினார்‌. பசியுள்ளோரை போஷிக்க வியக்கத்‌ தக்க 
அற்புதங்களைச்‌ செய்தார்‌. உபத்திரப்படுபவர்களின்‌ நிவாரணத்துக்காக 
தாமே அப்பம்‌ புசியாமலிருந்தார்‌. இரளானவர்களும்‌, களைப்பு அடைந்து 
விடாய்த்துப்‌ போனவர்களும்‌, மனவேதனை மிகுந்தவர்களும்‌ இருதய - 
வலியுள்ளவர்களும்‌, அவரிடத்தில்‌ வந்து, சுகத்தையும்‌ விடுதலையையும்‌ 
கண்டடைந்தார்கள்‌. வேறு யாரையும்‌ குறித்தும்‌ சொல்லாமல்‌, அவரைக்‌ 
குறித்து மட்டுமே, அவர்‌ செய்த எல்லா அன்பின்‌ காரியங்களையும்‌ 
எழுதினால்‌ எழுதப்படும்‌ புத்தகங்கள்‌ உலகம்‌ கொள்ளாது என்று 
சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட மனுஷனாகத்தான்‌ இயேசு வாழ்ந்தார்‌. 
தேவனும்‌ இப்படிப்பட்ட வர்கான்‌.* 


இயேசுவின்‌ குணாதிசயங்களை யார்‌ கண்டுபிடித்திருக்க இயலும்‌? 
அவருடைய போதனையும்‌ வாழ்க்கையும்‌ உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக 
தீர்க்க கூடியவைகளாய்‌ இருந்தபடியால்‌, யாரும்‌ கண்டுபிடிக்க 
விரும்பியிருக்க மாட்டார்கள்‌. கண்டுபிடிக்க யாரும்‌ முயற்சித்திருந்தாலும்‌ 
கண்டுபிடித்திருக்க முடியாது. கற்பனைக்‌ கெட்டாத வகையில்‌ அவர்‌ அன்றாட 
பழக்க வழக்கங்களில்‌ மிகவும்‌ மாறுபட்டவராயும்‌, “நடைமுறைக்கு” அவர்‌ 
மிகவும்‌ அப்பாற்பட்டவராயுமிருந்தார்‌. அவர்‌ இருந்தே இருக்க வேண்டும்‌; தாம்‌ 
யாரென்று சொன்னாரோ அவராக அவர்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

இயேசு நிகரற்ற போதனைகளை முன்வைத்தவர்‌. அவருடைய 


126 


போதனைகளை கேட்போரில்‌ சிலர்‌, “அந்த மனுஷன்‌ பேசுகிறது 
போல ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ பேசினதில்லை”” என்றார்கள்‌ 
(யோவான்‌ 7:45, 46; RSV). நூற்றாண்டுகளாக மேற்கொண்ட ஆராய்ச்சி அதை 
நிரூபித்து சரியென ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின்‌ போதனைகள்‌ 
மனிதனுடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. எனவே நிக்கொதேமுவுடன்‌ 
சேர்ந்து நாமும்‌, இயேசு “தேவனிடத்திலிருந்து வந்த போதகர்‌,” என்ற முடிவுக்கு 
வருகிறோம்‌ (யோவான்‌ 3:2; RSV). 

Ds Mss உரிம கோர! பெரி "222 அவர்‌ ஒருபோதும்‌ 
தமது தெய்வீகம்‌ குறித்து உரிமை கோரவில்லை என்று சிலர்‌ வாதிடுகின்றனர்‌. 
ஆனால்‌ பின்வரும்‌ வசனங்களில்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்தார்‌ என்பதை 
கண்ணுறுகிறோம்‌: 

1. நானே அவ என்று விசுவாசியாவிட்டால்‌ நீங்கள்‌ உங்கள்‌ பாவங்களிலே 
சாவீர்கள்‌” என்று கிறிஸ்து சொன்னார்‌ (யோவான்‌ 8:24ஆ; வலியுறுத்துதல்‌ 
என்னுடையது). இதிலே குறிப்பிடப்படும்‌ “அவர்‌” எனும்‌ பதம்‌ மூலபாஷையில்‌ 
இல்லாதபடியால்‌ (ஆங்லைத்தில்‌) வலதுபுறம்‌ சாய்வாகக்‌ காணும்‌ (இட்டாலிக்‌) 
எழுத்துக்களில்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. இந்தச்‌ சொல்லை பயன்படுத்துவதன்‌ 
மூலம்‌ இயேசு யாத்திராகமம்‌ 3:14ல்‌ “நானே அவர்‌” என்று குறிப்பிடப்‌ பட்டது 
தம்மைக்‌ குறித்துதான்‌ என்று இயேசு சொல்லுகிறார்‌. 

2. யோவான்‌ 10:28-38ல்‌, இயேசு தம்மை தேவன்‌ என்று சொன்னதினாலே 
தேவதூஷணம்‌ பேசுவதாக குற்றஞ்‌ சுமத்தப்பட்டார்‌ (யோவான்‌ 10:33). 





இயேசு தம்மை தேவன்‌ என்று சொன்னதாக சாட்டிய குற்றச்சாட்டை இயேசு 
மறுக்கவில்லை, மாறாக அப்படியொரு உரிமைகோரலை வெளியிட தமக்கு 
அதிகாரம்‌ இருப்பதாக நியாயப்படுத்தி பேசினார்‌. 

3. யோவான்‌ 8:58ல்‌ தாம்‌ ஆபிரகாமுக்கு முந்தினவர்‌ என்று இயேசு 
சொன்னார்‌; நித்திய ஜீவியான ஒருவரே இப்படிப்பட்ட வாக்கியத்தையைச்‌ 
சொல்லி தம்முடைய கருத்தை நியாயப்படுத்தியிருக்க முடியும்‌. 

4. திமிர்வாதமுள்ள ஒரு மனுஷனை சொஸ்தப்படுத்தியபோது, 
அவர்‌ சொன்னார்‌, “மகனே, உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது,” என்று 
சொன்னார்‌ (மாற்கு 2:5), யூத மதத்தலைவர்களுக்கு அது நெருக்கடியை 
உண்டுபண்ணியதால்‌, பாவங்களை மன்னிக்க தேவன்‌ ஒருவருக்கே அதிகாரம்‌ 
உண்டு என்றார்கள்‌ (மாற்கு 2:7). அவர்களுடைய குற்றச்‌ சாட்டுகளுக்கு பதில்‌ 
அளித்து, பாவங்களை மன்னிக்க தேவன்‌ ஒருவருக்கு மட்டுமே அதிகாரமுண்டு 
என்பதை மறுக்கவில்லை; இருந்தும்‌, “பூமியிலே பாவங்களை மன்னிக்க 
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம்‌ உண்டு” என்று உறுதிப்படுத்தினார்‌ (மாற்கு 2:10). 
ஆகையால்‌, தேவனுக்கு மட்டுமே இருக்கிற அதிகாரம்‌ தமக்கு இருப்பதாக அவர்‌ 
குறிப்பிட்டார்‌. 





5. பிரதான ஆசாரியன்‌ இயேசுவை பார்த்து, “நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா?” என்று கேட்டான்‌. அதற்கு 
இயேசு பதிலளித்து, “நான்‌ அவர்தான்‌” என்று சொன்னார்‌ (மாற்கு 14:61, 
62). அவர்‌ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன்தான்‌ என்று 
அறிக்கையிட்ட தினால்‌, இயேசு தாமே தம்மை தேவனுடைய குமாரன்‌ என்று 
அறிக்கை செய்தார்‌.” 

இயேசு தம்மை தெய்வீகமானவர்‌ என்று சொன்ன காரியம்‌ 





127 


அவிசுவாசிகளுக்கு ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கியது. இந்த உரிமை 
கோரும்‌ வார்த்தையைக்‌ குறித்து, அந்த அவிசுவாசி இயேசுவைக்‌ குறித்து என்ன 
சொல்லக்‌ கூடும்‌? 





இயேசு சத்தியத்தைத்தான்‌ பேசுகிறார்‌ என்று அந்த அவிசுவாசி 
ஒத்துக்கொள்ளச்‌ செய்ய ஒரு சாத்தியக்கூறு உண்டு. எப்படியிருப்பினும்‌, 
இயேசு உண்மையை (சத்தியத்தை) சொல்லக்‌ கூடியவராக இருப்பின்‌, பிறகு 
அவர்‌ கம்மை யார்‌ என்று சொல்லுகிறாரோ அதுவும்‌ உண்மையாகத்தானே 
இருக்க வேண்டும்‌: வானத்துக்கும்‌ பூமிக்கும்‌ ஆண்டவராக தம்மைக்‌ குறித்து 
அவர்‌ பேசுவது உண்மைதானே. இயேசு சத்தியத்தையே பேசுகிறார்‌ என்பதில்‌ 
யாருக்கும்‌ மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்படி எண்ணி அவிசுவாசியாக 
இருக்கவும்‌ முடியாது. 

தூர்க்க ரீதியாக எடுத்துக்‌ கொண்டாலும்‌, இரண்டாவது இயேசு பொய்யைப்‌ 
பேசியிருக்க வேண்டும்‌. அவிசுவாசி ஏறத்தாழ இந்த நிலைப்பாட்டை எடுக்க 
நிர்ப்பந்திக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. ஆயினும்‌, இயேசு சத்தியத்தைச்‌ 
சொல்லாமல்‌, ஆனால்‌ வேண்டுமென்றே பொய்யைச்‌ சொல்லுவாரானால்‌, அவர்‌ 
போதித்த எல்லாவற்றிற்கும்‌ எதிராகத்‌ தானே அவரது நடத்தைகள்‌ இருந்திருக்க 
முடியும்‌. அவருடைய வாழ்க்கையைக்‌ குறித்து நாம்‌ அறிந்திருக்கிறவகையில்‌ 
முரண்பட்ட வாழ்வைத்தானே அவர்‌ முற்றிலும்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌. 
இயேசு நல்ல மனிதரா? அவரைப்‌ பற்றிச்‌ சொல்லப்படுகிற எல்லாவற்றையும்‌ 
பார்க்கும்‌ போது, அவர்‌ நல்லவர்‌ என்றுதான்‌ நாம்‌ அறிகிறோம்‌. அவர்‌ பொய்‌ 
சொல்லியிருந்திருப்பாரேயாகில்‌ பிறகு அவர்‌ நல்ல மனிதராக இருக்க முடியாது. 
முரண்பட்ட பொய்யும்‌ மெய்யும்‌ பற்றித்தாமே பொய்ச்‌ சொல்லும்‌ வினோதச்‌ 
செயல்‌ எப்படிசாத்தியமான முடி வெடுக்கச்‌ செய்யும்‌? 

மூன்றாவது சாத்தியக்கூறு என்னவெனில்‌ இயேசு பொய்‌ சொல்லவில்லை, 
ஆனால்‌ தவறாக வழி நடத்தப்‌ பட்டிருந்தார்‌: அவர்‌ மெய்யாகவே தம்மை 
தேவனுடைய குமாரன்‌ என்றுதான்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ 
உண்மையில்‌ அவர்‌ அப்படியில்லை. இந்த சாத்தியக்கூறு ஒருவேளை 
அவிசுவாசியை வேண்டுமானால்‌ திருப்திபடுத்தலாம்‌ ஆகிலும்‌ இயேசு தம்மைக்‌ 
குறித்து சொன்னவைகளை நாம்‌ அறிந்த வரையில்‌ அவர்‌ ஆரோக்கியமான 
மனபலமுள்ளவரும்‌ ஞானமிக்கவரும்‌, அவரது உபதேசங்களெல்லாம்‌ உண்மை 
அடிப்படைகளைக்‌ கொண்டிருந்தவை என்பதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. அவர்‌ 
எதையும்‌ குறித்து தவறான கண்ணோட்டத்தில்‌ பேசியதில்லை; தாம்‌ யார்‌ 
என்பதைக்‌ குறித்து அவர்‌ ஏன்‌ (புரியாத) தவறான கண்ணோட்டத்தில்‌ பேச 
வேண்டும்‌? அடிப்படையில்‌ இந்த மூன்றாவது சாத்தியக்கூறுகளை ஏற்றுக்‌ 
கொள்கிறவர்கள்‌ இயேசு பைத்தியகாரத்தனமாய்‌ உளறுவது போல்‌ பேசுவார்கள்‌! 
இதை நம்புவோர்‌ யார்‌? 

இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, இயேசுவின்‌ உரிமைக்‌ குரலின்‌ 
வெளிச்சத்தில்‌, அவர்‌ ஆண்டவர்‌, பொய்யர்‌, அல்லது சித்தங்கலங்கினவர்‌ என்று 
அவரைக்‌ காணக்கூடும்‌! தன்னை அவிசுவாசியாகவே இருக்கத்‌ தீர்மானித்தவன்‌ 
வேண்டுமானால்‌ அவரை பொய்யராகவோ சித்தங்கலங்கினவராகவோதான்‌ 
காணமுடியும்‌! இந்த மூன்றில்‌ நீங்கள்‌ எந்த ஒன்றை விசுவாசிப்பீர்கள்‌? 

யச அற்புதமான இரியை னை 52/82 அந்த செயல்களெல்லாம்‌ 
பிழையில்லாமல்‌ வேதத்தில்‌ அறிவிக்கப்பட்டிருக்றெது. சுவிசேஷப்‌ பதிவேடுகள்‌ 


128 


இயேசு வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்‌ என்றும்‌, சில அப்பங்களாலும்‌ 
மீன்களாலும்‌ இரளானவர்களை அவர்‌ போஷித்தார்‌, தண்ணீர்மேல்‌ நடந்தார்‌, 
பிசாசுகளை விரட்டினார்‌, புயலை அமைதிப்படுத்தினார்‌, தண்ணீரை 
திராட்‌ச ரசமாக மாற்றினார்‌, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்‌ என்றும்‌ 
சொல்லுகின்றன. 

இயேசுவின்‌ அற்புதங்களைக்‌ குறித்து ஒருவரும்‌ அவர்‌ உயிரோடிருக்குங்‌ 
காலத்தில்‌ சந்தேகப்‌ படவில்லை. அவருடைய சத்துருக்கள்‌ கூட்‌ அவைகளை 
மறுதலிக்கவில்லை; அவர்‌ சாத்தானின்‌ வல்லமையைக்‌ கொண்டு அற்புதங்கள்‌ 
நிகழ்த்துவதாக மாத்திரமே குற்றம்சுமத்த முடிந்தது (மத்தேயு 12:24). லாசரு 
மரித்து நான்கு நாட்கள்‌ கழித்து அவனை இமேசு எழுப்பினார்‌! அவனுடைய 
சரீரம்‌ அழுகி நாற்றமெடுக்கத்துவங்கியிருக்கவேண்டும்‌ (யோவான்‌ 11:39), 
இருந்தும்‌ லாசரு கல்லறையிலிருந்து உயிருள்ளவனாய்‌ வந்தான்‌. இந்த 
வல்லமையான அற்புதத்தை பொய்யாக்க அவருடைய எதிரிகள்‌ லாசருவை 
மறுபடியும்‌ கொன்றுபோடுவதகால்‌ சாட்சியத்தை அழிக்க முடியும்‌ என்று மட்டுமே 
அவர்களால்‌ எண்ணமுடிந்தது (யோவான்‌ 12:9-11)! பேதுரு பெந்தெகொஸ்தே 





நாளில்‌ பிரசங்கித்தபோது, இயேசு “அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌, 
பலத்த செய்கைகளையும்‌ நடப்பித்தார்‌” என்று பிரசங்கித்தார்‌ (நடபடிகள்‌ 2:22) 
- மற்றும்‌ பேதுருவின்‌ இந்த உறுதியாக பிரசங்கித்த வார்த்தைகளை யாரும்‌ எதிர்‌ 
பேசவில்லை. 

இயேசு நிகழ்த்திய அற்புதங்கள்‌ எதை நிரூபிக்றெது? யோவான்‌ சத்தியத்தை 
சுருக்கமாக: 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ எழுதியிராத வேறு அநேக 
அற்புதங்களையும்‌ இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாகச்‌ செய்தார்‌. 
இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும்‌ நீங்கள்‌ 
விசுவாசிக்கும்படியாகவும்‌, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே 
நித்திய ஜீவனை அடையும்படியாகவும்‌, இவைகள்‌ எழுதப்‌ பட்டிருக்கிறது 
(யோவான்‌ 20:30, 31). 


இயேசுவின்‌ அற்புதம்‌ அவரை தேவனுடைய குமாரனென்று நிரூபிக்கிறது! 
Gus பற வாசல்‌ று BSN QE அரத ற்ப்டுத்கொர. ஏறத்தாழ 
எல்லாருமே அவர்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ என்பதையும்‌ கபடற்றவர்‌ என்பதையும்‌ 





ஒப்புக்கொண்டார்கள்‌. அநேகர்‌ அவரை தேவனுடைய குமாரன்‌ என்று ஏற்றுக்‌ 





கொண்டார்கள்‌. யோவான்‌ ஸ்நானன்‌ அவரை “உலகத்தின்‌ பாவங்களை சுமந்து 
தூர்க்றெ தேவ ஆட்டுக்குட்டி” என்பதாக குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 1:29). 
நத்தானியேல்‌ தனது அறிக்கையில்‌ “தேவனுடைய குமாரன்‌, ... இஸ்ரவேலின்‌ 
ராஜா” என்றான்‌ (யோவான்‌ 1:49). பேதுரு அவரை அறிக்கையிட்டு “ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து” என்று சொன்னார்‌ (மத்தேயு 16:16). 
பிசாசுகளும்‌ “அவர்‌ தேவனுடைய குமாரன்‌” என்று அறிக்கையிட்டன 
மத்தேயு 8:29). அவர்‌ மரித்தபோது, சிலுவை அருகில்‌ நின்று கொண்டிருந்த ஒரு 
நூற்றுக்கதிபதி ஆச்சரியப்பட்டு, “மெய்யாகவே இவர்‌ தேவனுடைய குமரான்‌” 
என்றான்‌! (மத்தேயு 27:54). இயேசுவை பரியாசம்‌ செய்த அவருடைய எதிரிகள்‌ 
கூட அவர்‌ சிலுவையில்‌ மரித்துக்‌ கொண்டிருக்கும்போது, “மற்றவர்களை இவன்‌ 
இரட்சித்தான்‌ ...” என்று சொல்லி ஒப்புக்‌ கொண்டார்கள்‌ (மத்தேயு 27:42). 


129 


தனிப்பட்ட நபர்களின்‌ வாழ்வை சீர்படுத்தும்‌ தாக்கம்‌ இயேசுவிடம்‌ 
இருந்தது. உபத்திரவங்‌ கொடுத்தவனை அவர்‌ மறுரூபப்படுத்தினார்‌, என்பது 
இதற்கு உதாரணம்‌. சவுல்‌ பவுல்‌ எனும்‌ பிரசங்கியாராக மாற்றப்பட்டான்‌; 
அவர்‌ “இடிமுழக்கத்தின்‌ மகனாக” இருந்த யோவானை (காண்க மாற்கு 3:17), 
அன்பின்‌ அப்போஸ்தலனாகும்படிச்‌ செய்தார்‌ (காண்க 1 யோவான்‌ 4); தம்மை 
மூன்று முறை மறுதலித்த, பேதுருவை, விசுவாசத்திற்காக மரிக்றெ அளவுக்கு 
செயலாக்கம்‌ கொடுத்தார்‌ (காண்க யோவான்‌ 21:19)!” அப்போஸ்தவரின்‌ 
மனமாற்றப்பட்ட வாழ்க்கை - கோழைகளாக இருந்த அவர்கள்‌ தங்களுடைய 
கர்த்தருக்கென்று மரிக்க சித்தங்‌ கொண்டிருந்தார்கள்‌ - இயேசுவின்‌ தெய்வீகம்‌ 
குறித்த விஷயத்தில்‌ ஒரு பலமான தர்க்க விஷயம்‌ இது. 

இயேசுவின்‌ செல்வாக்கு தொடாது. யாரோ ஒருவர்‌ இயேசுவின்‌ 
பெரிதான செல்வாக்கை பின்வருமாறு விளக்கப்படுத்துகிறார்‌: 


மிகுந்த அறிவுக்கூர்மையுடையவர்‌ வக்கீல்‌ ஹென்றி ராஜர்ஸ்‌, 
அவர்‌ சில வருடங்களுக்கு முன்பாக “விசுவாசத்தின்‌ கரகணம்‌” என்று 
தலைப்பிடப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதினார்‌, அதில்‌ அவர்‌ ஏதோ 
ஒரு வல்லமையுள்ள கரம்‌ கிறிஸ்துவின்‌ செல்வாக்கை அழித்து நமது 
சமுதாய பண்பாட்டிலிருந்து துடைத்துப்‌ போட்டது போன்ற ஒரு 
கற்பனையை எழுதியிருந்தார்‌. அவர்‌ தனது சட்டப்‌ புத்தகங்களைத்‌ 
திருப்பிப்பார்த்தார்‌, ஆகிலும்‌ மனித மாண்பை பிடித்துவைக்கத்தக்க எந்த 
ஒரு சட்டமும்‌ காணப்படவில்லை; குழந்தைகளின்‌ உரிமை, ஏழைகள்‌, 
மற்றும்‌ கபடற்றோரின்‌ உரிமைகளெல்லாம்‌ மறைந்தோடிவிட்டன. முன்பு 
டாண்டே, மில்ட்டன்‌, பிரவுனிங்‌ மற்றும்‌ டென்னிசன்‌ ஆகியோரது 





இலக்கிய படைப்புகளின்‌ பக்கத்தில்‌ அவர்‌ வெறுந்தாள்களை காண்டுறார்‌. 
மருத்துவமனைகளும்‌ அநாதை இல்லங்களும்‌ காணாமல்‌ போய்‌ விட்டன. 
எழுத்தாளர்‌: “நான்‌ இயேசு வந்திராத உலகத்தில்‌ நான்‌ வாழவிரும்பவில்லை” 


என்று புலம்பினார்‌.” 


இயேசு உயி/க்கெழுந்தார்‌. வரலாற்று உண்மைகளில்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தது, இயேசு தாம்‌ மரித்து, அடக்கம்‌ பண்ணப்பட்டு மூன்றாம்‌ நாளில்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌ என்பதே. அவருடைய கல்லறை காலியாயிருந்தது. அது 
எப்படி சாத்தியம்‌? 

1. இயேசுவின்‌ விரோதிகள்‌ அவருடைய சரீரத்தைத்‌ திருடினார்களா? 
இல்லை. அப்படிச்‌ செய்ய அவர்களுக்கு எந்தக்‌ காரணமுமில்லை. அப்படிச்‌ செய்ய 
விரும்பியிருப்பார்களானால்‌, கல்லறைகளை காவல்‌ காக்க வந்தவர்கள்‌ அப்படிச்‌ 
செய்யாமல்‌ கடுத்திருப்பார்கள்‌. விரோதிகள்‌ இயேசுவின்‌ மரித்த சரீரத்தை 
திருடியிருந்தால்‌, இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து அப்போஸ்தலர்கள்‌ 
பிரசங்கிக்கத்‌ துவங்னெவுடனேயே அந்தப்‌ பிரேதத்தை கொண்டு வந்து 
காட்டியிருப்பார்கள்‌. அது கிறிஸ்தவம்‌ துவங்குவதற்கு முன்பாகவே கிறிஸ்தவம்‌ 
பரவுவதைத்‌ தடுத்திருக்கும்‌. 

2. இயேசுவின்‌ நண்பர்கள்‌ அவருடைய சரீரத்தை திருடிக்‌ கொண்டு 
போயிருப்பார்களா? இல்லை. மறுபடியும்‌, அவர்களும்‌ அப்படிச்‌ செய்ய 
காரணம்‌ எதுவுமில்லை, கல்லறைக்கு சென்று எடுத்துவர காவலர்கள்‌ தடை 
செய்திருப்பார்கள்‌. இயேசுவின்‌ பிரேதத்தை திருடியிருந்தால்‌, அப்போது 


130 


அவர்கள்‌ பொய்யை பிரசங்கித்திருக்க வேண்டும்‌. அப்போஸ்தலர்கள்‌ 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலை மனநெகிழ்ச்சியோடு பிரசங்கித்ததைப்போல 
மனுஷர்கள்‌ ஒரு பொய்யை நம்பத்தகுந்த மாதிரி பிரசங்கித்திருக்க முடியாது. 
ஒன்றை பொய்யென்று அறிந்தும்‌ அதற்காக மக்கள்‌ மரிக்க முன்வர மாட்டார்கள்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து தாங்கள்‌ கொண்டிருந்த 
விசுவாசத்துக்காக மரித்தார்கள்‌. 

3. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்‌ என்று அப்போஸ்தலர்கள்‌ வெறும்‌ 
கற்பனை பண்ணிக்‌ கொண்டார்களா? அவர்‌ உயிரோடிருப்பதை கண்டதாக 
கூறும்‌ அளவுக்கும்‌ அவர்களுக்குள்‌ ஒருவருக்கொருவர்‌ அவர்‌ உயிர்த்தெழுந்து 
விட்டார்‌ என்று விசுவாசிக்கும்‌ அளவுக்கும்‌ அவரின்‌ உயிர்த்தெழுதலை 
விசுவாசிக்க விரும்பினர்களா? இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதலை 
அவர்கள்‌ விசுவாசித்திருக்க வேண்டிய நேரத்தில்‌ அவர்கள்‌ விசுவாசிக்கவில்லை. 
உண்மையில்‌ அவர்களுக்கு இந்த விசுவாசம்‌ தாமதமாகவே வந்தது. அவர்கள்‌ 
பிரம்மைக்கு உட்பட்டு அந்த மனிதர்கள்‌ பேசியதுமில்லை. இயேசு தாம்‌ 
உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருந்ததையும்‌, அவருடைய சரீரம்‌ மீண்டும்‌ 
உயிர்பெற்றிருப்பதையும்‌ விளங்கப்‌ பண்ணினார்‌. 

அந்த வெறுமையாக்கப்பட்ட கல்லறையைக்குறித்து நியாயமான ஓரே 
ஒரு காரணத்தை மட்டுமே சொல்ல முடியும்‌. இயேசு மரித்தோரிலிருந்து 
உயிர்த்தெழுந்து விட்டார்‌! அவரது உயிர்த்தெழுதல்‌ அவரது 
தேவத்துவத்திற்கு நிரூபணமாக இருக்கிறது. கிறிஸ்து, “உயிர்த்தெழுந்ததினாலே 
பலமாய்‌ நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்றொர்‌” என்று பவுல்‌ கூறினார்‌ 
(ரோமர்‌ 1:4). 

இயேசு தேவனாலே சாட்ெயெடட்டட்டார்‌. இயேசு தம்முடைய குமாரன்‌ 
என்பதை இரண்டு நிகழ்ச்சிகளின்‌ மூலம்‌ பரலோகத்திலிருந்து தேவன்பேசி 
உறுதிப்படுத்தினார்‌ (மத்தேயு 3:17; 17:5; மேலும்‌ காண்க யோவான்‌ 12:27, 28). 
இயேசு தமது குமாரன்‌ என்று தேவன்‌ சாட்சியிட்ட காரியம்‌ இந்த விஷயத்துக்கு 
முற்றுபுள்ளியிட வேண்டும்‌. 

இந்த எல்லா காரணங்களினாலும்‌, இயேசு கிறிஸ்து தேவனுடைய 
குமாரனாயிருந்தார்‌, குமாரனாயிருக்றொர்‌ என்று நாம்‌ விசுவாசிக்க முடியும்‌. 
அவர்‌ தெய்வீகம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌, இருக்கிறார்‌; அவர்‌ தேவத்துவமாக 
இருந்தார்‌, மற்றும்‌ இருக்கிறார்‌! 


ஜனங்களிடம்‌ மிகவும்‌ 
குறிப்பிடத்தக்க விசுவாசம்‌ தேவை 

ஜனங்கள்‌ விசுவாசிக்கப்‌ பிறந்தவர்கள்‌. அவர்கள்‌ சிலவற்றை 
விசுவாசிக்கிறார்கள்‌. தேவனை விசுவாசிக்கும்படி தெரிந்து கொள்ளாவிட்டாலும்‌ 
அல்லது ஏதோ ஒரு தேவர்களிடத்தில்‌ விசுவாசம்‌ வைக்காவிட்டாலும்‌ வேறு ஏதோ 
ஒன்றில்‌ விசுவாசம்‌ கொண்டுள்ளனர்‌. ஒருவேளை அவர்கள்‌ விஞ்ஞானத்துக்கோ 
அல்லது மனிதனுக்கோ உயர்ந்த வலிமை மிக்கவைகள்‌ என்ற எண்ணத்தில்‌ 
முழங்காலிடலாம்‌. ஆகிலும்‌, கிறிஸ்துவில்‌ அவர்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று 
விசுவாசிப்பதே எல்லா விசுவாசத்திலும்‌ குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவைப்‌ 
பற்றி விசுவாசிக்க நாம்‌ எடுக்கும்‌ முடிவு தான்‌ நாம்‌ இந்த பூமியிலே எப்படி 


131 


வாழ்கிறோம்‌ இதற்குப்பின்பு வாழ்வோமா அல்லது சாவோமா என்பதைத்‌ 
தீர்மானிக்கும்‌! இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌ என்று வைக்கும்‌ 
அவசியமான விசுவாசமே முடிவானது என்று திருமறை போதிக்கிறது. 


[இயேசு சொன்னார்‌] “.. நானே அவர்‌ என்று விசுவாசியாவிட்டால்‌, நீங்கள்‌ 
உங்கள்‌ பாவங்களிலே சாவீர்கள்‌” (யோவான்‌ 8:24). 


“தேவன்‌ தம்முடைய ஓரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு 
அவரைக்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌ (யோவான்‌ 
3:16). 


“விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌” (மாற்கு 
16:16). 


அவருடைய நாமத்தின்‌ மேல்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ அவரை ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்‌ தேவனுடைய 
பிள்ளைகளாகும்படி, அவர்களுக்கு அதிகாரங்‌ கொடுத்தார்‌ (யோவான்‌ 
1:12). 


[பவுலும்‌ சீலாவும்‌] சொன்னார்கள்‌, “கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 
விசுவாசி, அப்பொழுது நீயும்‌ உன்‌ வீட்டாரும்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌” 
(நடபடிகள்‌ 16:31). 





நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ அனைத்து கருத்துக்களிலும்‌, இப்பொழுது 
நீங்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கும்‌ என்றென்றும்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கவும்‌ ஒரு 
சத்தியத்தை நீங்கள்‌ விசுவாசிக்க வேண்டும்‌, அது வேதம்‌ சொல்லும்‌ கிறிஸ்துவே. 
இயேசு கிறிஸ்து - பெத்லகேமிலே பிறந்தார்‌, நாசரேத்தில்‌ வளர்ந்தார்‌, 
எருசலேமிலே சிலுவையின்மேல்‌ அறையப்பட்டார்‌ - தேவனுடைய தெய்வீக 
குமாரனாக இருந்தார்‌, இருக்கறார்‌! 


ஜனங்கள்‌ செய்ய வேண்டிய மிகவும்‌ 
தீர்வுக்குரிய அறிக்கை 
இயேசுவை நம்‌ இருதயங்களில்‌ விசுவாசித்தால்‌ மட்டும்‌ போதாது, ஆனால்‌ 
நாம்‌ விசுவாசிக்கிறோம்‌ என்பதை நம்முடைய வாய்களினால்‌ அறிக்கை 
சொல்லவும்‌ வேண்டும்‌. அப்போஸ்தலனாயை பவுல்‌, 


.. கர்த்தராகிய இயேசுவை உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ 
அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ இருதயத்தில்‌ 
விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படுவாய்‌. நீதி உண்டாக இருதயத்திலே 
விசுவாசிக்கப்படும்‌ இரட்சிப்புண்டாக வாயினால்‌ அறிக்கை பண்ணப்படும்‌ 
என்றார்‌ (ரோமர்‌ 10:9, 10). 


பேதுரு செய்த அறிக்கையைப்‌ போலவே நாமும்‌ இரட்சிக்கப்பட 
வேண்டுமானால்‌ அறிக்கை செய்ய விருப்பமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌! 


132 


அநேகமாக இயேசு தேவனுடைய குமாரன்‌ என்று செய்யும்‌ அறிக்கை 
தான்‌ தீமோத்தேயு இரட்சிக்கப்‌ பட்டபோது செய்த “நல்ல அறிக்கையாக 
இருந்திருக்க வேண்டும்‌ (1 தீமோத்தேயு 6:12). அப்போஸ்தலனாகிய யோவான்‌, 
இயேசுவானவர்‌ தேவனுடைய குமாரனென்று அறிக்கை பண்ணுகிறவன்‌ எவனோ 
அவனில்‌ தேவன்‌ நிலைத்திருக்கிறார்‌, அவனும்‌ தேவனில்‌ நிலைத்திருக்றொன்‌ 
என்றார்‌ (1 யோவான்‌ 4:15). 

இயேசுவை நீங்கள்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று விசுவாசித்தால்‌, 
ஆனால்‌ அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளேயே வைத்துக்‌ கொண்டு நீங்கள்‌ 
விசுவாசத்தை ஒருவருக்கும்‌ சொல்லாமல்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌, 
பிறகு உங்களுடைய விசுவாசம்‌ எதையும்‌ சாதிக்கப்‌ போவதில்லை. இயேசு 
சொன்னார்‌, “மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன்‌ 
எவனோ, அவனை நானும்‌ பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ முன்பாக 
அறிக்கை பண்ணுவேன்‌. மனுஷர்‌ முன்பாக என்னை மறுதலிக்கிறவன்‌ எவனோ, 
அவளை நானும்‌ பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ முன்பாக மறுதலிப்பேன்‌” 
(மத்தேயு 10:32, 33).” 

பூமியிலே கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதோர்‌ ஒருநாள்‌ அறிக்கை செய்யப்‌ 
போகிறார்கள்‌! கிறிஸ்து வரும்பொழுது, “முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்‌. ... 
இயேசு கிறிஸ்து கர்த்தர்‌ என்று நாவுகள்‌ யாவும்‌ அறிக்கை பண்ணும்‌” (பிலிப்பியர்‌ 
2:10, 11) - ஆகிலும்‌ அந்த மாபெரும்‌ கடைசி நாளில்‌ அறிக்கை செய்ய காத்தி 
ருப்போருக்கு அந்த நாள்‌, இரட்சிப்பிலே நிறைவடையாது! 


முடிவுரை 
பேதுரு இயேசுவினிடத்தில்‌, “நீர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய 
கிறிஸ்து,” என்று சொன்னார்‌. அவர்‌ நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டிய ஒரு 





உண்மையையும்‌, நாம்‌ அடைந்திருக்க வேண்டிய ஒரு விசுவாசத்தையும்‌ நாம்‌ 
உரிமைகோரும்‌ ஒரு அறிக்கையையும்‌ பேதுரு அறிவித்தான்‌. நமக்கு உள்ள 
கேள்வி “கிறிஸ்துவைக்‌ குறித்து பேதுரு என்ன நினைத்தார்‌?” என்பதல்ல இயேசு 
சொன்னது போல கேள்வியெல்லாம்‌, “கிறிஸ்துவை குறித்து நீங்கள்‌ என்ன 
நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய குமாரன்‌?” (மத்தேயு 22:42; வலியுறுத்துகல்‌ 
என்னுடையது). பேதுருவைப்போல, நீங்களும்‌ விசுவாசிக்கிறீர்களா? 
இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தார்‌, இருக்கிறார்‌ என்று நீங்கள்‌ 
விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால்‌, நீங்கள்‌ நல்லது செய்கிறீர்கள்‌. அவரை 





தேவனுடைய குமாரன்‌ என்று அறிக்கையிட விருப்பப்‌ படுகிறீர்களா? 


இருப்பின்‌, அது இன்னும்‌ சிறந்தது. ஆகிலும்‌ இது போதுமானதல்ல. கிறிஸ்துவில்‌ 
உங்களுக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்வது போதுமானதல்ல. 





உங்கள்‌ விசுவாசம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய வழி நடத்த வேண்டும்‌. 
“பரலோகத்தில்‌ என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, என்னை நோக்கி: கர்த்தாவே! 
கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை” என்று இயேசு 
சொன்னார்‌ (மத்தேயு 7:21). தேவனுடைய குமாரனில்‌ இருக்கும்‌ உங்கள்‌ 
விசுவாசம்‌ உங்கள்‌ பாவங்களிலிருந்து மனந்திரும்ப நடத்தட்டும்‌ (லூக்கா 13:3), 
மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள்‌ விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள்‌ (ரோமர்‌ 
10:9, 10), மற்றும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம்‌ 


133 


பெற்றுக்கொள்ளுங்கள்‌ (மாற்கு 16:16; நடபடிகள்‌ 2:38). நீங்கள்‌ சுவிசேஷத்துக்கு 
கீழ்ப்படியும்போது, நீங்கள்‌ இரட்சிப்பின்‌ ஆசீர்வாதங்களையும்‌, நித்திய 
ஜீவனுக்காக நம்பிக்கையையும்‌ பெற்றுக்‌ கொள்வீர்கள்‌. 





குறிப்புகள்‌ 

1இந்த வாக்கியம்‌ “நாமகரண” கிறிஸ்தவர்களுக்கு அதின்‌ சில பிரிவினருக்கு 
உண்மையாய்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இயேசுவின்‌ தெய்வீகத்தைக்‌ குறித்த முக்கியமான 
சத்தியங்களை மறுதலிக்கின்றனர்‌. 2“Easter 1966 - A Quest for the True Jesus,” Newsweek 
67 (11 April 1966): 72. “உதாரணமாக, இயேசு எங்கே தாம்‌ பிறப்பது, எப்படி அவர்‌ 
மரிப்பது என்று அவராக தெரிந்து கொண்டிருக்க இயலாது. “Henry 11. Halley, Halley & 
Bible Handbook, 24th ed. (Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1965), 
20. “உண்மையில்‌, இயேசு தம்மை தேவனுடைய குமாரனென்று சொல்லியதால்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. யூதமத தலைவர்கள்‌ பிலாத்துவிடத்தில்‌, “எங்களுக்கு 
நியாயப்பிரமாணம்‌ உண்டு, இவன்‌ தன்னைத்‌ தேவனுடைய குமாரனென்று 
சொன்னபடியினால்‌, அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே, இவன்‌ சாக வேண்டும்‌” 
(யோவான்‌ 19:7). ]ஏosh McDowell, More Than a Carpenter (Wheaton, 111.: Tyndale House 
Publishers, 2004), 22-31 எனும்‌ புத்தகத்தில்‌ இந்த தெரிவுகளே கொடுக்கப்‌ பட்டுள்ளது; C. 
S. Lewis, Mere Christianity (New York: Macmillan Co., 1952), 55-56 எனும்‌ புத்தகத்தில்‌ இதே 
விவாதம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. “பேதுரு ரோமாபுரியில்‌ இரத்த சாட்சியாக மரித்ததாக 
பாரம்பரியம்‌ சொல்லுகிறது. இந்த பாரம்பரியத்தை சந்தேகப்பட வேண்டிய காரணம்‌ 
எதுவுமில்லை. Church bulletin, 294 and Yale Church of Christ, Tulsa, Oklahoma, 24 December 
1964. கிறிஸ்துவை அறிக்கை செய்ய விருப்பமில்லாதவர்களுக்கு உதாரணமாக காண்க 
யோவான்‌ 12:42, 43. 


134 


3 
கீறிஸ்து: மனுஷகுமாரன்‌ 


இயேசுவை பிலாத்து விசாரித்தபின்‌, சொன்னான்‌, “இதோ, இந்த மனுஷன்‌!” 
நாமும்‌ கூட, கிறிஸ்து இயேசுவை இதோ இந்த மனுஷன்‌ என்று காணவேண்டும்‌. 
இயேசு கிறிஸ்துவைக்குறித்து நாம்‌ மூன்று கேள்விகளைக்‌ கேட்க வேண்டும்‌, 
மனுஷகுமாரனைப்‌ பற்றி கேள்விகள்‌ இவை: இயேசு கிறிஸ்து உண்மையாகவே 
மனுஷனாக இருந்தாரா; அதாவது, தேவனுடைய தெய்வீகம்‌ நிறைந்த 
குமாரனாக இருந்து கொண்டே மனுஷீகமும்‌ உள்ளவராக இருந்தாரா? அவர்‌ 
மனுஷனாக இருந்திருந்தால்‌, அவர்‌ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்‌? 
அவரது மனுஷீகம்‌ நமக்கு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? 





இயேசு ஒருமனுஷனாக இருந்தாரா? 


வசனங்களின்‌ சாட்சியம்‌ 

இயேசு தெய்வீகம்‌ நிறைந்தவராயிருந்தாலும்‌, அவர்‌ உண்மையில்‌ ஒரு 
மனுஷனாக, ஒரு உண்மையான மனுஷ்கம்‌ உள்ளவராகவும்‌ இருந்தார்‌. 
இயேசுவின்‌ மனுஷீகத்திற்கு சாட்சி அளிக்கிற கீழ்வரும்‌ வசனங்களை 
ஆராயுங்கள்‌: 

யோவான்‌ இயேசுவின்‌ வரலாற்றை துவங்கி தனது வார்த்தைகளை 
உறுதிபடுத்தி, “ஆதியிலே வார்த்தையிருந்தது, அந்த வார்த்தை 
தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது” என்று எழுதுகிறார்‌ 
(யோவான்‌ 1:1). பிறகு அவர்‌ அத்துடன்‌ சேர்த்து, “அந்த வார்த்தை 
மாமிசமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே 
வாசம்பண்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; அது பிதாவுக்கு ஒரே 








பேறானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது” என்று எழுதினார்‌ 
(யோவான்‌ 1:14). 

அவர்‌ உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்து இயேசு “தேவனுடைய 
ரூபமாயிருந்தார்‌” என்றும்‌ ஆகிலும்‌ “தேவனுக்கு சமமாயிருப்பதை ஒரு 
கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை” என்றும்‌ பவுல்‌ குறிப்பிட்டார்‌. 
ஆகையால்‌, அவர்‌ “தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அடிமையின்‌ ரூபமெடுத்து, 
மனுஷசாயலானார்‌” (பிலிப்பியர்‌ 2:6, 79. 

கலாத்தியர்‌ 4:4 சொல்லுகிறது, “காலம்‌ நிறைவேறினபோது, 
ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்தவரும்‌ நியாயப்பிரமாணத்துக்கு &மானவருமாகிய 
தம்முடைய குமாரனைத்‌ தேவன்‌ அனுப்பினார்‌.” 

எபிரெயர்‌ எழுத்தாளர்‌ சொன்னார்‌, 


எப்படியெனில்‌, பரிசுத்தஞ்‌ செய்கிறவரும்‌ பரிசுத்தஞ்‌ 
செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும்‌ ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்‌. 
இதினிமித்தம்‌ அவர்களைச்‌ சகோதரர்களென்று சொல்ல அவர்‌ 


135 





வெட்கப்படாமல்‌. உம்முடைய நாமத்தை என்‌ சகோதரருக்கு அறிவித்து, 
சபை நடுவில்‌ உம்மைக்‌ துதித்து பாடுவேன்‌ என்றும்‌; நான்‌ அவரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருப்பேன்‌ என்றும்‌; இதோ, நானும்‌ என்‌ தேவன்‌ எனக்குக்‌ 
கொடுத்த பிள்ளைகளும்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

ஆகலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
உடையவர்களாயிருக்க, அவரும்‌ அவர்களைப்போல மாம்சக்கையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, 
ஜீவகாலமெல்லாம்‌ மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ 
யாவரையும்‌ விடுதலை பண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌. ஆதலால்‌, 
அவர்‌ தேவுதூதருக்கு உதவியாகக்‌ கைகொடாமல்‌, ஆபிரகாமின்‌ சந்ததிக்கு 
உதவியாக கைகொடுத்தார்‌. அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ பாவங்களை 
நிவர்த்தி செய்வதற்கேதுவாக, தேவகாரியங்களைக்‌ குறித்து இரக்கமும்‌ 
உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும்‌ 
தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது (எபிரெயர்‌ 
2:11-17). 


பவுல்‌ எழுதினார்‌, “தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
மத்தியஸ்தரும்‌ ஒருவரே, ... மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே? 
(1 தீமோத்தேயு 2:5). 

இந்த அனைத்து ஆதாரங்களும்‌ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌ 
மாத்திரமல்ல அவர்‌ மனுஷகுமாரனுமானவர்‌ என்று காட்டுகிறது. உண்மையில்‌, 
இயேசு கிறிஸ்துவை நாம்‌ “மனுஷகுமாரன்‌” என்று பேசும்போது, இயேசுவின்‌ 
பிடித்தமான பதவிநியமனப்‌ பெயரைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. அவர்‌ தம்மை 
“மனுஷகுமாரன்‌” என்று எண்பது முறைக்கு மேலாக சுவிசேஷங்களிலே 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


இயேசுவின்‌ ஜீவிய சாட்சியம்‌ 

புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள்‌ இயேசு ஒரு மனுஷன்‌ என்பதை 
உறுதிப்படுத்தி எழுதியது மாத்திரமல்ல, ஆனால்‌ சுவிசேஷங்களும்‌ அவரது 
மனுஷீகத்துக்கு அவரது ஜீவியத்தை சாட்சியமாக குறிப்பிடுகிறது. நாம்‌ 
அனுபவித்துக்‌ கொண்டுள்ளவைகளையே இயேசுவும்‌ அனுபவித்தார்‌. 
மற்ற எல்லாரையும்‌ போல, அவரும்‌ “ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்தார்‌”? 
(கலாத்தியர்‌ 4:4; காண்க லூக்கா 2). சிறுபிள்ளையாக இருக்கையில்‌ அவர்‌ 
தம்முடைய பெற்றோருக்கு கழ்ப்படிந்திருந்தார்‌ லூக்கா 2:51). அவர்‌ வளர்ந்து 
வரும்போது, “ஞானத்திலும்‌ வளர்த்தியிலும்‌ விருத்தியடைந்தார்‌” லூக்கா 
2:52). 

இயேசு ஒரு தொழிலை கற்று அதை நடைமுறைப்படுத்தினார்‌: தமது 
தகப்பனாகிய யோசேப்பைப்‌ போல (பூமிக்குரிய தகப்பன்‌), அவரும்‌ ஒரு 
தச்சனானார்‌ (மாற்கு 6:3). அவர்‌ சோர்வடைந்தபோது, ஓய்வெடுத்தார்‌ 
(யோவான்‌ 4:6); அவர்‌ பசியுற்று தாகமடைந்தபோது, அவர்‌ புசித்தார்‌ குடித்தார்‌ 
(மத்தேயு 4:2; யோவான்‌ 19:28). 

இயேசுவுக்கு குறிப்பிடத்தக்க நண்பர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்களில்‌ மரியாள்‌, 





136 


மார்த்தாள்‌, லாசரு ஆகியோரும்‌ அடங்குவார்‌. லாசரு வியாதிப்பட்டபோது, 
அவனுடைய சகோதரிகள்‌ அவருக்குச்‌ சொல்லியனுப்பினார்கள்‌, அதில்‌, 
“ஆண்ட வரே, நீர்‌ சிநேகிக்றெவன்‌ வியாதியாயிருக்கிறான்‌” என்று சொன்னார்கள்‌ 
(யோவான்‌ 11:3, 5). யோவான்‌ தன்னை குறித்து “இயேசுவுக்கு அன்பாயிருந்த 
சீஷன்‌” என்று சொன்னார்‌ (யோவான்‌ 21:20; யோவான்‌ 13:23; 19:26யும்‌ 
காண்க). 

அவருடைய குடும்பம்‌ இருந்தது. இயேசுவின்‌ சொந்த ஊர்க்காரர்கள்‌ 
அவரைக்குறித்துச்‌ சொன்னார்கள்‌ “இவன்‌ தச்சன்‌அல்லவா? மரியாளின்‌ 
குமாரன்‌ அல்லவா? யாக்கோபு யோசே யூதா சீமோன்‌ என்பவர்களுக்கு 
சகோதரன்‌ அல்லவா? இவன்‌ சகோதரிகளும்‌ இங்கே நம்மிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌ 
அல்லவா?” என்றார்கள்‌ (மாற்கு 6:3). 

மனுஷனாக இருந்ததினால்‌ இயேசு சோதிக்கப்பட்டார்‌ (மத்தேயு 4:1-11; 
எபிரெயர்‌ 2:18). அவர்‌ கோபப்பட்டார்‌ (மாற்கு 3:5). அவர்‌ வருத்தத்தையும்‌, 
அனுபவித்தார்‌, அவர்‌ அழுதார்‌ (யோவான்‌ 11:35). 

அவ்வப்பொழுது, இயேசு பாடுகளைப்பட்டார்‌ (1 பேதுரு 4:1). மற்ற 
மனுஷர்களைப்‌ போலவே அவரும்‌ மரித்தார்‌ (மத்தேயு 27:50). 

மற்ற எல்லா ஜனங்களையும்விட, இயேசு ஒரே ஒரு வழியில்‌ மட்டுமே 
வித்தியாசப்பட்டு வாழ்ந்தார்‌. “நம்மைப்போல அவர்‌ எல்லாவற்றிலும்‌ 
சோதிக்கப்பட்டாலும்‌,” அவர்‌ பாவம்‌ செய்யவில்லை (எபிரெயர்‌ 4:15). 


இயேசு எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்‌? 

இயேசு சந்தேகத்துக்கு இடமில்லாமல்‌ ஒரு மனுஷனாக இருந்தார்‌. 
அவர்‌ உண்மையில்‌ மனுஷ்கம்‌ நிறைந்தவர்தான்‌. அவர்‌ எப்படிப்பட்ட 
மனுஷனாக இருந்தார்‌? ஒரு முறை சில கிரேக்கர்கள்‌ பிலிப்புவிடத்தில்‌ வந்து, 
“ஐயோ, இயேசுவைக்‌ காணவிரும்புகிறோம்‌” என்றார்கள்‌ (யோவான்‌ 12:21). 
ஜனங்கள்‌ இன்றைக்கும்‌ இயேசுவைக்‌ காணவிரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அவரைப்‌ பார்க்கும்போது, வேதவசனங்களை வாசிப்பதினால்‌ அவர்கள்‌ 
எதைப்‌ பார்ப்பார்கள்‌? இயேசுவின்‌ வார்த்தைகளும்‌ கிரியைகளும்‌ அவர்‌ 
எப்படிப்பட்ட வராக இருந்தார்‌ என்பதை வெளிப்படுத்துகிறது. 

அவர்‌ வியாபாரம்‌ செய்கிறவர்களை “சவுக்கை உண்டுபண்ணி”? 
தேவாலயத்தை விட்டு வெளியேற்றினார்‌ (யோவான்‌ 2:13-17). கூடுதலாக, அவர்‌ 
குச்சனாக கடினமாய்‌ வேலை செய்தார்‌. வெகு தொலைவுகள்‌ அவர்‌ நடந்தார்‌, 
கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்‌ (காண்க மத்தேயு 8:20). மரிப்பதற்கு 
முன்‌ அவர்‌, கற்பனைக்கு எட்டாத உபத்திரவங்களை சகித்தார்‌. அவர்‌ ஒரு 
LANs Woy 

அவர்‌ வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கனார்‌. பசியுள்ளவர்களை 
போஷித்தார்‌. ஏவ இரவாக Das. 

அவர்‌ ஆயக்காரரோடும்‌ பாவிகளோடும்‌ நட்பு கொண்டார்‌ லூக்கா 15:1, 
2) ஒரு விபச்சாரத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை மன்னித்தார்‌ (யோவான்‌ 
8:1-11). அவர்‌ மன்னித்திருந்த மற்றொரு பெண்ணின்‌ மரியாதையுடன்‌ கூடிய 
தொழுகையை ஏற்றுக்கொண்டார்‌ லூக்கா 7:36-50). அவா்‌ அன்பி 
மனதாக இருந்தா 

அவரிடத்தில்‌ கொண்டுவரப்பட்ட பிள்ளைகளை அவர்‌ ஆசீர்வதித்தார்‌ 


137 


(மாற்கு 10:13-16). அவர்‌ மனதர.சசமுன்ள மாக இருந்தார 

அவர்‌ பரிசேயார்களை கடிந்து கொண்டு இயன்றவரை கடினவார்த்தைகளால்‌ 
பேசினார்‌ (மத்தேயு 23:13-33). நிகழ்வுகளைப்‌ பொறுத்து, அவா்‌ LLL 
wayoyrrsayd இருந்தார்‌ 

அவர்‌ தமது விரோதிகளை கேள்விகளை கேட்டு சிக்கல்களை 
உருவாக்கினார்‌ (மத்தேயு 22:46). அவா பக்திச்‌ கூரை ௮(.ம்‌ அறிந்‌ 
Ags mags. 

லாசரு குடும்பத்தாரோடும்‌ சிநேகிதூர்களோடும்‌ அழுதார்‌ (யோவான்‌ 11:35). 
அவர இரக்கமும்‌ ட்ரிம்‌ உள்ளவா இரத மனுஷனா இருந்தார 

அவர்‌ அப்போஸ்தலர்களின்‌ கால்களைக்‌ கழுவினார்‌ (யோவான்‌ 13:3-11). 
அவா்‌ Fw Dyers Qs 

அவரைச்‌ சிலுவையில்‌ அறையும்படி கலகக்கார கும்பல்‌ அவரைக்‌ 
கொண்டுபோக வந்தபோது, “நான்‌ தான்‌” என்று சொன்னவுடனே “அவர்கள்‌ 
பின்னிட்டு விழுந்தார்கள்‌” (யோவான்‌ 18:5, 6. அலர்‌ வல்லமைய/ள்ளவுமும்‌ 
ELT செம்‌ பி Dopey iypai 

அவர்‌ தம்மை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்‌ கொடுத்தார்‌, கெத்செமனே 
தோட்டத்தில்‌ அவர்‌ ஜெபித்த போது, “என்னுடைய சித்தமல்ல, உம்முடைய 
சித்தத்தின்படியே ஆகக்கடவது” என்றார்‌ லூக்கா 22:42). எபிரெயர்‌ 5:8, 9 
சொல்லுகிறது, “அவர்‌ பட்ட பாடுகளினாலே கழ்ப்படிதலைக்‌ கற்றுக்கொண்டார்‌” 
(பிலிப்பியர்‌ 2:8யும்‌ காண்க). அவர்‌ கும்படி சடம்‌ உன்ன முஷ்னா5 
as. 

இராஜ்யத்திலே யார்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்ற தர்க்கம்‌ சீஷர்களுக்குள்ளே 





எழும்பினபோது, இயேசு “மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, 
ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்‌ பொருளாகக்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌” என்று சொன்னார்‌ (மாற்கு 10:45) அவருடைய வாழ்க்கை 
ஏதோ தாம்‌ அனுபவிக்கும்‌ வேடிக்கையானதாயிராமல்‌, மற்றவர்களுக்கு 
ஊழியஞ்செய்வதும்‌ உதவக்கூடியதாயுமிருந்தது - வாய்ப்புகள்‌ இல்லாதபோதும்‌, 
அவர்‌ மிகுந்த சோர்வடைந்திருந்தபோதும்‌, அவர்‌ செய்யவேண்டிய வேறே 
காரியங்கள்‌ நிறையவே இருந்தபோதும்‌, மற்றவர்களுக்கு உதவினார்‌. 
20றவாசஞநனு அணியம்‌ Orr Ga AGS த? அவர்‌ 

சிலுவையிலே, அவர்‌ தம்மைக்‌ குறித்து எண்ணாமல்‌, மற்றவர்கள்‌ மீது 
அவருடைய கவனம்‌ இருந்தது. தமக்கு பக்கத்தில்‌ இருந்த கள்ளனைப்‌ பார்த்து, 
“இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில்‌ இருப்பாய்‌” என்று சொன்னார்‌ 
லூக்கா 23:48). அவர்‌ தம்முடைய தாயாரிடத்தில்‌, யோவானைக்‌ குறித்து, 
“ஸ்திரீயே, அதோ, உன்னுடைய குமாரன்‌!” என்றார்‌, யோவானிடத்தில்‌, 
தமது தாயாரைக்‌ குறித்து, அதோ உன்‌ தாய்‌!” என்றார்‌ (யோவான்‌ 19:26, 27). 
கும்மை சிலுவையில்‌ அறைந்தவர்களைக்‌ குறித்து, அவர்‌, “பிதாவே, இவர்களுக்கு 
மன்னியும்‌; தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்‌” என்றார்‌ 
லூக்கா 23:34). அவா்‌ ிகுதீத ததனைவாரஷியம்‌, FUDVWDDAGWTA (ந 
னுணாக இருத்தறர்‌ 

சிலுவையிலே அவர்‌ தமது நோக்கத்தை நிறைவேற்றினார்‌ அவர்‌ 
அனைத்து மனிதவர்க்கத்தின்‌ பாவமன்னிப்பிற்காக மரித்தார்‌, எனவே அவர்‌ 











சத்தமாய்‌, “எல்லாம்‌ முடிந்தது!” என்று சொன்னார்‌ (யோவான்‌ 19:30). தரம்‌ 


138 


TAT செயர்மாரம்‌ 12. வற்தாரோ அறை நிறை வேற்று? sri வெற்றியா 
Wey gar. 

பேதுரு அவரை மறுதலித்தபோதும்‌, அவர்‌ பேதுருவை 
மறுபடியும்‌ ஏற்றுக்கொண்டார்‌ (யோவான்‌ 21:15-19). அன்‌ மன்ன 
ணும்‌ 

பிதாவின்‌ சித்தத்தை நிறைவேற்றுவதே தமக்கு “போஜனம்‌” என்று அவர்‌ 
சொன்னார்‌ (யோவான்‌ 4:34; மேலும்‌ காண்க யோவான்‌ 6:38). மேலும்‌ அவர்‌ 
எல்லாவற்றிலும்‌ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்‌. நம்மைப்‌ போலவே 
அவர்‌ எல்லாவற்றிலும்‌ சோதிக்கப்பட்டாலும்‌, அவர்‌ பாவமற்றவராக வாழ்ந்தார்‌ 
(எபிரெயர்‌ 4:15). அவரை விரோதித்தவர்கள்‌ கூட அவரில்‌ எந்த குற்றத்தையும்‌ 
காணவில்லை. அவர்‌ பெலமுள்ள ஒரு ஆண்மகனாக இருந்த போதிலும்‌, அவர்‌ 
“நல்ல வயது பையன்களுடன்‌” போய்‌ பானங்கள்‌ அல்லது மதுபானம்‌ அருந்தும்‌ 
பாருக்குபோய்‌, கொஞ்சம்‌ குடித்து, அசிங்கமான வேடிக்கைப்‌ பேச்சுகளைப்பேசி 
சிரித்து, வேறு முக்யெமான காரியம்‌ எதுவுமில்லை என்பதற்காக சபை 
ஆராதனைக்கும்போவது போன்ற வகையான மனுஷனாக இருக்கவில்லை. 
வேறு வார்த்தையில்‌ சொல்வோமானால்‌ அவர்‌ ஓரு நீதியுள்ள மனுஷனா 
இருந்தார்‌ 

ஆகையால்‌, இயேசுவை நாம்‌ பார்க்கும்போது. நாம்‌ என்னத்தைப்‌ 
பார்க்கிறோம்‌? மற்ற எல்லாவற்றோடுங்கூட, நாம்‌ பலமிக்க, நீதியுள்ள, 
இரக்ககுணமுள்ள, சுயநலமற்ற, அன்பு நிறைந்த மனுஷனாகக்‌ காணுகிறோம்‌. 
இயேசு எப்படிப்பட்ட மனுஷன்‌ என்பதைக்‌ குறித்து அடிக்கடி தவறான 
கருத்தை ஜனங்கள்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. சுவிசேஷத்தில்‌ அவரைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்படுகிற அனைத்து தகுதியாம்சங்களும்‌ குணாதிசயங்களும்‌ உண்டு 
என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்வோமாக. 


அவருடைய மனுஷ்கம்‌ நமக்கு என்ன 
வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? 


நாம்‌ அவரை அன்புகூர வேண்டும்‌ 

இயேசு எப்படிப்பட்டவர்‌ என்பதை உணர்ந்து அவரை அன்புகூரச்செய்ய 
வேண்டும்‌. KM. நார்வெல்‌ யெங்‌ என்பவர்‌ இந்தக்‌ கருத்தை மிகவும்‌ அழகாக 
கவிதை வடிவில்‌ “நான்‌ அவரில்‌ அன்புகூருகிறேன்‌, நீங்கள்‌ இல்லையா?” என்ற 
குலைப்பில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


நான்‌ மனுஷீகம்‌ நிறைந்தவராய்‌ தமது சீஷர்களுக்கு செல்லப்‌ பெயரிட்டு 
அழைத்தவரை அன்புகூருகிறேன்‌, 

வித்தியாசப்பட்ட நிலை கொண்டிருந்த சீமோன்‌ கல்லுக்கொப்பான உறுதி 
வாய்ந்தவனாக மாறியகைக்‌ கண்டார்‌. 


திரளான ஜனங்கள்‌ மீது மனதுருக்கம்‌ கொண்ட மனுஷனை நான்‌ 
அன்புகூருகிறேன்‌, 
அவர்‌ அவர்களை பசுமையான புல்வெளியின்‌ மேல்‌ அமர்ந்து ஓய்வெடுத்து 


அற்புதமான உணவை உண்ண உதவியவர்‌. 





139 


அந்த கவிதை இயேசுவின்‌ புரிந்து கொள்ளுதலையும்‌ கண்ணீரையும்‌, நீதியின்‌ 
கோபத்தையும்‌, தாழ்மையான சுபாவத்தையும்‌ பேசுகிறது. மன்னிக்கும்‌ கிறிஸ்து 
என மனதில்‌ பதிக்கும்‌ உணர்வையும்‌ பயத்தையும்‌ வேதனையையும்‌ போக்கியவர்‌ 
எனும்‌ முடிவுக்‌ கருத்துக்களைச்‌ சொல்லி கவிதை நிறைவுறுகிறது: 


தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ வீற்றிருக்கும்‌ வெற்றிசிறந்த மன்னனை 
நான்‌ நேசிக்கிறேன்‌. வந்து தமது மகிமையைப்‌ பகிர்ந்துகொள்ள அவர்‌ 
தமது அழைப்பை உங்களுக்கும்‌ எனக்கும்‌ கொடுக்கிறார்‌. 


நான்‌ அவரில்‌ அன்புகூருகிறேன்‌, நீங்கள்‌ இல்லையா?! 


நாம்‌ அவரைப்போல்‌ இருக்க ஆவல்‌ 
உள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ 

இயேசுவின்‌ சீஷர்கள்‌ அவரைப்போல்‌ இருக்க விரும்புவார்கள்‌. 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌, நமது குருவைப்போல்‌ இருப்பதும்‌ அவரைப்‌ 
பின்பற்றுவதும்‌ அவசியம்‌ என்று வேதம்‌ போதிக்கிறது. பேதுரு, “இதற்காக 
நீங்கள்‌ அமழைக்கப்பட்டுமிருக்கிறீர்கள்‌; கிறிஸ்துவும்‌ உங்களுக்காகப்‌ 
பாடுபட்டு, நீங்கள்‌ தம்முடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்‌ தொடர்ந்து வரும்படி 
உங்களுக்கு மாதிரியைப்‌ பின்வைத்துப்‌ போனார்‌” என்று எழுதினார்‌ (1 பேதுரு 





2:21). பவுல்‌, “நான்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதுபோல, நீங்கள்‌ என்னைப்‌ 
பின்பற்றுறெவர்களாகுங்கள்‌” என்றார்‌ (1 கொரிந்தியர்‌ 11:1). 


அவர்‌ நம்மை புரிந்து கொள்கிறார்‌ என்பதை 
நாம்‌ உணர வேண்டும்‌ 

இயேசு ஒரு மனுஷனாக இருந்தார்‌ என்பதையும்‌ மனித அனுபவம்‌ 
அனைத்தும்‌ அவர்‌ அனுபவித்து நமது பிரச்சனைகளை அவர்‌ புரிந்து 
கொள்றொர்‌ என்பதால்‌ பாராட்ட வேண்டும்‌. எபிரேயர்‌ எழுத்தாளர்‌ பின்வரும்‌ 
வார்த்தைகளால்‌ அதை விளக்கப்படுத்துகிறார்‌: 


வானங்களின்‌ வழியாய்‌ பரலோகத்திற்கு ஏறிப்போன தேவகுமாரனாயெ 
இயேசு என்னும்‌ மகா பிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியினால்‌, 
நாம்‌ பண்ணின அறிக்கையை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருக்கக்‌ 
கடவோம்‌. நம்முடைய பலவீனங்களைக்‌ குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, எல்லா விதத்திலும்‌ நம்மைப்போல்‌ 
சோதிக்கப்பட்டும்‌, பாவமில்லாதிருக்றெ பிரதான ஆசாரியரே நமக்கு 
இருக்கிறார்‌. ஆதலால்‌ நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்‌ 
செய்யும்‌ கிருபையை அடையவும்‌, கைரியமாய்க்‌ கருபாசனத்தண்டையிலே 
சேரக்கட வோம்‌ (எபிரெயர்‌ 4:14-16). 


இயேசு கிறிஸ்து “நம்மைப்‌ போலவே எல்லா விதத்திலும்‌ சோதிக்கப்பட்டார்‌,” 
எனவே நமது பெலவீனங்களை அறிந்து நம்மோடு கூட பரிதபிக்கக்‌ கூடியவராய்‌ 
இருக்கிறார்‌! 

இயேசுவாகிய மனிதரிடத்தில்‌ நாம்‌ எவ்வளவு அருகில்‌ உணர முடியும்‌? 
எவ்வளவு அருகாமையில்‌ அவர்‌ நம்மை உணர முடியும்‌? எபிரேயர்‌ 4:15ல்‌ 
சொல்லப்பட்டபடி அவர்‌ நம்மை அறிந்து கொள்கிறார்‌ என்பது மாபெரும்‌ 


140 


செய்தி. 

கடமைக்கும்‌ ஆசைக்கும்‌ இடையிலே நீங்கள்‌ எப்போதாவது 
அமைதிகுலைவை சந்தித்துள்ளீர்களா? இயேசுவுக்கு அந்த உணர்வு 
கெத்செமனே தோட்டத்திலே இருந்தது. நீங்கள்‌ எப்பொழுதாகிலும்‌ 
எதிரிகளைச்‌ சந்தித்துள்ளீர்களா? உங்கள்‌ நண்பர்கள்‌ தங்கள்‌ புறமுதுகுகளை 
உங்களுக்குக்‌ காட்டி, உங்களுக்கு ஏமாற்றங்‌ கொடுத்ததுண்டா? அல்லது 
உங்களைக்‌ காட்டிக்‌ கொடுத்ததுண்டா? நீங்கள்‌ மிகுந்த பசியோடும்‌ 
தாகத்தோடும்‌ தத்தளித்து எதைக்‌ கொண்டாகிலும்‌ திருப்திபட்டுக்‌ கொள்ள 
ஏங்கியதுண்டா? நீங்கள்‌ உபத்திரவப்பட்டு சோர்ந்து போனதுண்டா? நீங்கள்‌ 
ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு அல்லது தவறாக நடத்தப்பட்டதுண்டா? 
நீங்கள்‌ சில நேரங்களில்‌ பிசாசினாலே சோதிக்கப்பட்டதுண்டா? இந்த எல்லா 
அனுபவங்களும்‌ இயேசுவுக்குத்‌ தெரியும்‌. 

அவைகளெல்லாவற்றிற்கும்‌ அப்பால்‌, இயேசு ஒரு தச்சனாக இருந்தார்‌. ஒரு 
தொழிலைப்‌ பற்றிக்‌ கொள்வதில்‌ உள்ள சவால்களை அவர்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. 
குறை சொல்லி முறுமுறுக்கும்‌ வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளீர்களா? 








உங்கள்‌ வேலையை சரியாக செய்து முடிப்பதில்‌ உங்களுக்கு கஷ்டங்கள்‌ 
இருக்கிறதா, நீங்கள்‌ பொருட்கள்‌ வாங்குகிற தொகைகளை சரியாக கட்டவும்‌, 
அல்லது உங்கள்‌ வேலைக்கான சம்பளத்தொகையை உங்கள்‌ வாடிக்கையாளர்‌ 
உங்களுக்கு சரியாகக்‌ கொடுக்கிறார்களா? இகே விதமான அனுபவங்கள்‌ 
இயேசுவுக்கு இருந்தன! 

நாம்‌ எவைகளை சகித்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ இயேசு அதை புரிந்துகொண்டு 
பரிதபிக்றொர்‌. நாம்‌ புண்பட்டால்‌, இயேசு நம்முடைய வலிகளை நம்மோடு 
உணருகிறார்‌. இயேசு நம்முடைய இரட்சகராகிய அவர்‌ நம்மை நேசிக்கும்‌ 
நண்பராக இரக்கம்‌ காட்டும்‌ பரிந்துரையாளராக இருக்கிறார்‌! 


நாம்‌ அவரை பின்பற்றிப்போக விரும்ப வேண்டும்‌ 

இயேசுவில்‌ அன்புகூர்வது, நாம்‌ அவரைப்‌ பின்பற்றவும்‌, அவருடைய 
சீஷா்களாகவும்‌ ஆக நம்மை ஊக்குவிக்க வேண்டும்‌. ஜனங்கள்‌ எப்போதும்‌ 
செயலாக்க காரணியையும்‌ முன்வழிகாட்டும்‌ நபரையும்‌ எதிர்நோக்கியுள்ளனர்‌. 
இயேசு கிறிஸ்துவுக்கு மேல்‌ தகுதிபெற்ற நமது முன்‌ வழிகாட்டி யாரும்‌ 
இருக்கிறார்களா? இந்த தகுதியாம்களில்‌ சிறந்து இருப்பவரை நாம்‌ 
தாராளமாக பின்பற்ற முடியும்‌: அவர்‌ பலசாலியாக இருந்தார்‌, ஆயினும்‌ 
இளகியமனம்‌ அவரிடத்தில்‌ இருந்தது; உறுதியான மனம்‌, இருந்தும்‌ இரக்க 
குணமுள்ளவராயிருந்தார்‌; வலிமை மிக்கவர்‌, இருந்தும்‌ கீழ்ப்படிதல்‌ 
அவரிடத்தில்‌ இருந்தது; வெற்றியுள்ளவராக, இருந்தும்‌ தாழ்மை 
யானவராயிருந்தார்‌. நம்முடைய கர்த்தர்‌ முற்றிலும்‌ சுய நலமற்றவராயிருந்தார்‌, 
முழுமையான மன்னிக்கும்‌ சுபாவம்‌ பெற்றவர்‌, முற்றிலும்‌ அன்பும்‌ நீதியும்‌ 
மிகுந்தவர்‌. அவர்‌ யார்‌ அவர்‌ எப்படியிருந்தார்‌ என்பதை அறிந்து, “என்னைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாகுங்கள்‌”” என்று அவர்‌ விடுத்த அறைகூவலை நாம்‌ 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ (மத்தேயு 4:19). 


முடிவுரை 
பாவமில்லாமல்‌ இருந்ததைத்தவிர, மற்றபடி இயேசு எல்லாவற்றிலும்‌, 


141 


நம்மைப்போல இருந்த ஒரு மனுஷர்தான்‌. நாம்‌ இயேசுவின்‌ கீழ்ப்படிதலை 
முன்மாதிரியாகப்‌ பின்பற்ற வேண்டும்‌. அவர்‌, “என்னுடைய சித்தத்தின்‌ 
படியல்ல, உம்முடைய சித்தம்‌ செய்யப்படுவதாக” என்றார்‌. உங்கள்‌ சொந்த 
சித்தத்தை மறுதலியுங்கள்‌, அதற்குப்‌ பதிலாக தேவனுடைய சித்தத்திற்கு 
ஈர்க்கப்படுங்கள்‌. நீங்கள்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்பதே தேவனுடைய 
சித்தமாயிருக்கிறது, நீங்கள்‌ பாவமன்னிப்பைப்‌ பெற நீங்கள்‌ கழ்ப்படியும்படியாக 
தேவன்‌ கட்டளைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படியுங்கள்‌, உங்கள்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌. அன்பும்‌, இரக்கமுமுள்ள 
இயேசு இரக்கங்காட்டி உங்களை புரிந்து கொள்ளும்‌ நண்பராயிருக்கிறார்‌, 
உங்கள்‌ எஞ்சிய நாள்‌ வாழ்வில்‌ அவார்‌ உங்களின்‌ பரிந்துரையாளாராக 
இருப்பார்‌! 








குறிப்பு 
IM. Norvel Young, “I Love Him, Don’t You?” 20th Century Christian 41 (October 1978): 
21. 


142 


4 
கீறிஸ்து: தீர்க்கதரிசி, 
ஆசாரியர்‌, மற்றும்‌ இராகா 


இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனும்‌ மனுஷகுமாரனுமாயிருந்தார்‌; 
அவர்‌ மனுஷீகமும்‌ தெய்வீகமும்‌ நிறைந்தவராயிருந்தார்‌. மனுஷனாகவும்‌ 
தேவனாகவும்‌ பூமியிலே அவருக்கு இருந்த கடமை என்ன? இயேசு குறைந்தபட்சம்‌ 
பூமியிலே மூன்று கடமைகளை நிறைவேற்றினார்‌ என்று வேதம்‌ சொல்லுகிறது: 
அவர்‌ “தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, மற்றும்‌ ராஜாவாக” இருந்தார்‌. அந்த 
மூன்று கடமைகளின்‌ குறிப்பீடுகளை நாம்‌ அறிய விரும்புகிறோம்‌. 


இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக 
இருந்தார்‌, இருக்கிறார்‌ 
நியாயப்பிரமாணம்‌ வரவிருந்த மாபெரும்‌ தீர்க்கதரிசியைக்‌ குறித்து 
முன்னுரைத்தது. மோசே சொன்னார்‌, 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக 
உன்‌ நடுவே உன்‌ சகோதரரிலிருந்து எழும்பப்‌ பண்ணுவார்‌; அவருக்குச்‌ 
செவிகொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில்‌: நான்‌ 
சாகாதபடி என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்தை இனி நான்‌ கேளாமலும்‌, 
இந்தப்‌ பெரிய அக்கினியை இனி நான்‌ காணாமலும்‌ இருப்பேனாக என்று 
உன்‌ தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக்‌ கொண்டதன்படியெல்லாம்‌ அவர்‌ 
செய்வார்‌. அப்பொழுது கர்த்தர்‌ என்னை நோக்கி: அவர்கள்‌ சொன்னது 
சரியே. உன்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை நான்‌ அவர்களுக்காக அவர்கள்‌ 
சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணி, என்‌ வார்த்தைகளை அவர்‌ வாயில்‌ 
அருளுவேன்‌; நான்‌ அவருக்குக்‌ கற்பிப்பதையெல்லாம்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுவார்‌. என்‌ நாமத்தினாலே அவர்‌ சொல்லும்‌ என்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடாதவன்‌ எவனோ அவனை நான்‌ விசாரிப்பேன்‌ (உபாகமம்‌ 
18:15-19). 


இந்த தீர்க்கதரிசனத்தால்‌, இயேசுவின்‌ நாட்களிலிருந்த யூதர்கள்‌ 
மோசேயைப்‌ போன்ற, குறிப்பான ஒரு தீர்க்கதரிசி வருவார்‌ என்று எதிர்டார்த்துக்‌ 





கொண்டிருந்தார்கள்‌. ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ யோவான்‌ ஸ்நானகன்‌ 
யார்‌ என்று கண்டறியும்‌ பொருட்டு முயற்சித்து, அவரைக்‌ கேட்டார்கள்‌, “நீர்‌ 
(அந்த) இர்க்ககரிசியா?” (யோவான்‌ 1:21; வலியுறுத்தல்‌ என்னுடையது). 
இயேசு ஒழு தீர்க்கதரிசி மட்டுமல்ல என்று அப்போஸ்தலர்கள்‌ 
பிரசங்கித்தார்கள்‌; மாறாக, மோசேயைப்‌ போன்ற (அந்த) தீர்க்கதரிசியாக 
இருந்தார்‌. அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ 3ல்‌ பேதுரு இயேசுவைப்‌ பற்றி 
பிரசங்கித்து (3:13), “பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவர்‌” (3:14), “ஜீவாதிபதி” (3:15), 





143 


“கிறிஸ்து உங்களிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்‌” (9:20) என்றெல்லாம்‌ சொன்னார்‌. 
மோசேயினால்‌ முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசி இயேசுவே என்று அவர்‌ 
அடையாளப்‌ படுத்தினார்‌ (3:22, 23). 

இயேசுவின்‌ வாழ்நாளில்‌, இயேசு சில வேளைகளில்‌ உபாகமத்தில்‌ 
பேசப்பட்ட தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார்‌. ஐந்து அப்பங்களையும்‌ 
இரண்டு மீன்களையும்‌ கொண்டு ஐயாயிரம்‌ பேரை அவர்‌ போஷித்தபின்‌, 
ஜனங்கள்‌, “மெய்யாகவே இவர்‌ உலகத்தில்‌ வருகிறவரான கீர்க்கதரிசி” என்றார்கள்‌ 
(யோவான்‌ 6:14). இயேசு தேவாலயத்தில்‌ போதித்துக்‌ கொண்டிருந்ததை சிலர்‌ 
கேட்டபொழுது, “மெய்யாகவே இவர்‌ தீர்க்கதரிசியானவர்‌” என்றார்கள்‌ 
(யோவான்‌ 7:40). 

இயேசுவை மோசேயை போன்ற தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள 
முடியாதவர்களும்கூட அவரை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்‌ 
கொண்டி ருந்தார்கள்‌.' 


* இயேசு தமது அற்புதமான அறிவை கணற்றண்டையில்‌ இருந்த 
பெண்ணிடம்‌ விளங்கச்‌ செய்த பின்பு, அவள்‌, “ஆண்டவரே நீர்‌ 
தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்‌” என்றாள்‌ (யோவான்‌ 4:19). 

உ நாயீன்‌ ஊர்‌ வாலிபனை மரித்தோரிலிருந்து இயேசு எழுப்பியபோது, 
ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டு, “மகா தீர்க்கதரிசி நமக்குள்ளே 
தோன்றியிருக்கறார்‌!” என்றார்கள்‌ (லூக்கா 7:16). 

* ஒரு பிறவிக்‌ கருடனை இயேசு சொஸ்தமாக்கினபின்பு, 
சொல்லுகிறாய்‌?” என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு “அவர்‌ தீர்க்கதரிசி” 
என்ற வார்த்தைகளால்‌ பதில்‌ சொன்னான்‌ (9:17). 

* இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களிடம்‌ ஜனங்கள்‌ தம்மை யாரென்று 


62 


என்ன 


சொல்லுகிறார்கள்‌ என்று கேட்டபோது அவர்கள்‌, “சிலர்‌, யோவான்‌ 
ஸ்நானகன்‌ என்றும்‌; சிலர்‌ எலியா என்றும்‌; வேறுசிலர்‌, எரேமியா, 
அல்லது தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌” என்றும்‌ பதிலளித்தார்கள்‌ (மத்தேயு 
16:14). 

* இயேசு வெற்றிகரமாக எருசலேம்‌ பட்டணத்தில்‌ நுழைந்தார்‌, சிலர்‌ 
“இவர்‌ யார்‌?” என்று கேட்டார்கள்‌. அதற்கு மற்றவர்கள்‌, “இவர்‌ 
கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த, கீர்க்கதரிசியாகிய இயேசு” 
என்றார்கள்‌ (மத்தேயு 21:10, 11). 

* இயேசு உயிர்த்தெழுந்த பின்‌, அவர்‌ தம்முடைய சீஷர்களில்‌ இரண்டுபேர்‌ 
பேசிக்கொண்டு போகையில்‌, எதிர்பாராமல்‌ அவர்‌ அவர்களை 
சந்தித்தார்‌. அவர்கள்‌, “நசரேயனாகிய இயேசுவைக்‌ குறித்தவைகளே; 
அவர்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌ ஜனங்களெல்லாருக்கு முன்பாகவும்‌ 
செய்கையிலும்‌ வாக்கிலும்‌ வல்லமையுள்ள தீர்க்கதரிசிமாயிருந்தார்‌” 
லூக்கா 24:19), என்று பேசிக்கொண்டார்கள்‌. 





இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்பதில்‌ நமக்கு எதுவும்‌ 
கேள்வியிருக்குமேயானால்‌, அவர்‌ தாமே அதை தீர்த்துவைத்துள்ளார்‌. தாம்‌ ஒரு 
தர்க்ககரிசியென்று அறிக்கையிட்டு அவர்‌ சொல்லும்போது, “தீர்க்கதரிசி ஒருவன்‌ 
குன்‌ ஊரிலும்‌ தன்‌ வீட்டிலுமேயன்றி வேறேங்கும்‌ கனவீனமடையான்‌” என்றார்‌ 





144 


(மத்தேயு 13:57). 

நமக்குள்ள அனைத்து ஆதாரங்களையும்‌ வைத்துப்‌ பார்த்தால்‌ இயேசு ஒரு 
தூர்க்கதரிசியே என்பது தெளிவு, ஆனால்‌ அவர்‌ தீர்க்கதரிசி என்பதில்‌ உள்ள 
குறிப்பிடத்தக்க விஷயம்‌ என்ன? அவர்‌ பூமியிலே வாழ்ந்த காலத்தில்‌ இருந்த 
ஜனங்களுக்கு என்ன அர்த்தத்தை அது கொடுத்தது, இன்று நமக்கு என்ன 
அர்த்தத்தைக்‌ கொடுக்கிறது? 


இயேசு தேவனுக்கென்று பேசினார்‌ 

தூர்க்ககரிசியாக, இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தார்‌ அவருக்காகப்‌ 
பேசினார்‌. பழைய ஏற்பாடு முழுவதும்‌, தேவனுக்காக பேசுவதுதான்‌ 
தீர்க்கதரிசியின்‌ கடமையாயிருந்தது. தீர்க்கதரிசியின்‌ செய்தி எப்போதுமே 
“தர்த்தர்‌ சொல்லுகிறதாவது!”” என்றுதான்‌ நிறைவுறும்‌. 

இயேசு தாமே தேவனுக்காக பேசினதாக உரிமை கோரினார்‌. 





அவர்‌ “உங்களைக்‌ குறித்துப்‌ பேசவும்‌ நியாயந்தீர்க்கவும்‌ எனக்கு அநேக 
காரியங்களுண்டு. என்னை அனுப்பியவர்‌ சத்தியமுள்ளவர்‌; நான்‌ அவரிடத்தில்‌ 
கேட்டவைகளையே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்றார்‌ (யோவான்‌ 
8:26). இயேசுவை தேவன்‌ அறிக்கையிட்டு அவருடைய மறுரூப நேரத்தில்‌ 
இயேசு தேவனுக்காக பேசுவதைக்‌ குறிப்பிட்டார்‌. “இவர்‌ என்னுடைய 
நேசகுமாரன்‌, இவரில்‌ நான்‌ பிரியமாயிருக்கிறேன்‌, இவருக்குச்‌ செவிகொடுங்கள்‌” 
என்றார்‌ (மத்தேயு 17:5ஆ). கூடுதலாக, எபிரெய எழுத்தாளர்‌ குறிப்பிட்டு, 
“பூர்வகாலங்களில்‌ பங்கு பங்காகவும்‌ வகை வகையாகவும்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்ப்‌ பிதாக்களுக்குத்‌ திருவுளம்‌ பற்றின தேவன்‌, இந்த கடைசி நாட்களில்‌ 
குமாரன்‌ மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்‌ பற்றினார்‌; இவரை சர்வத்துக்கும்‌ 
சுதந்திரவாளியாக நியமித்தார்‌, இவரைக்‌ கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌” என்று சொன்னார்‌ (எபிரெயர்‌ 1:1, 2). 


நாம்‌ அவருக்கு செவிகொடுக்க வேண்டும்‌ 

இயேசு நமது கீர்க்ககரிசியாதலால்‌, அவர்‌ நமக்கு என்ன சொல்லுகிறார்‌ என்று 
நாம்செவிசாய்த்துக்கேட்கவேண்டும்‌!இயேசுவின்போதனைகளெல்லாம்‌ இன்னொரு 
ஞானமுள்ள மனுஷனின்‌ வார்த்கைகள்‌ அல்ல; அவைகள்‌ தேவனிடத்திலிருந்து 
நேரடியாக வரும்‌ வார்த்தைகள்‌! அவருடைய செய்தி பரத்திலிருந்து வந்தவை! 








அவருக்கு செவிகொடுத்து அந்த செய்திக்கு எச்சரிக்கையடையாமல்‌ 
போவோமானால்‌, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளையே 
புறக்கணிப்பதாகும்‌. அவர்‌, “இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, இவருக்குச்செவி 
கொடுங்கள்‌” என்று சொன்னதை புறந்தள்ளும்‌ செயல்‌ (மாற்கு 9:7). 


இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியராக 
இருந்தார்‌, இருக்கிறார்‌ 
எபிரெயர்‌ புத்தகத்தில்‌ இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியராக 
இருப்பதாக வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த உண்மையை மீண்டும்‌ மீண்டும்‌, 
எழுத்தாளர்‌ வலியுறுத்துகிறார்‌: 
நாம்‌ அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும்‌ பிரதான 


145 


ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌ (3:1). 


வானங்களின்‌ வழியாய்ப்‌ பரலோகத்திற்குப்போன தேவகுமாரனாகிய 
இயேசு என்னும்‌ மகாபிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியால்‌ (4:14). 


அந்தப்படியே கிறிஸ்துவும்‌ பிரதான ஆசாரியராறெதற்குத்‌ 
கும்மைத்தாமே உயர்த்தவில்லை; ... மெல்கிசெதேக்கின்‌ முறைமையின்‌ 
படியான பிரதான ஆசாரியர்‌ என்று தேவனாலே நாமம்‌ தரிக்கப்பட்டார்‌ 
(5:5-10). 


மேற்சொல்லியவைகளின்‌ முக்கியமான பொருளென்னவெனில்‌; 
பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின்‌ வலதுபாரிசத்தில்‌ ... ஆசாரிய 
ஊழியஞ்‌ செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர்‌ நமக்கு உண்டு 
(எபிரெயர்‌ 8:1). 


கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌ 
வெளிப்பட்டு ... (9:11). 


கிறிஸ்துவின்‌ ஆசாரித்துவம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ இருந்த 
ஆசாரியத்துவத்துக்கு பலவகையிலும்‌ ஓப்பாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்‌ 
கீழ்‌ பிரதான ஆசாரியர்கள்‌ தேவனால்‌ நியமிக்கப்பட்டது போலவே, கிறிஸ்துவும்‌ 
நியமிக்கப்பட்டார்‌ (எபிரெயர்‌ 5:4, 5); பழைய உடன்படிக்கையின்‌ கழ்‌ 
ஆசாரியர்கள்‌ “காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌” செலுத்தியது போல, 
கிறிஸ்துவும்‌ செய்தார்‌ (எபிரெயர்‌ 8:3). 

இருப்பினும்‌, மோசேயின்‌ யுகத்தின்‌ கழ்‌ இருந்த பிரதான ஆசாரியர்களுக்கும்‌ 
கிறிஸ்துவிற்குமிடையே உள்ள வேறுபாடுகளை எபிரெயர்‌ புத்தகம்‌ மிகத்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகிறது: 


1. 


146 


அவர்கள்‌ பரிதபிக்கக்‌ கூடாதவர்கள்‌, ஆனால்‌ கிறிஸ்துவோ நம்மோடு 
கூட பரிதபிக்கிறவராயிருக்கறார்‌ (எபிரெயர்‌ 4:15). 

அவர்கள்‌ லேவி கோத்திரத்திலிருந்து வரும்‌ சந்ததி, ஆனால்‌ கிறிஸ்துவோ 
மெல்கிசேகேக்கின்‌ முறைமையின்படி வந்தவர்‌ (7:15). 

சட்ட ரீதியான தேவைகளினிமித்தம்‌ அவர்கள்‌ ஆசாரியர்களானார்கள்‌, 
ஆனால்‌ கிறிஸ்து அழிவில்லாத வாழ்க்கையின்‌ வல்லமையினால்‌ 
ஆசாரியரானார்‌ (7:10. 

அவர்கள்‌ ஆணையில்லாமல்‌ ஆசாரியர்களானார்கள்‌, இவரோ 
ஆணையோடே ஆசாரியர்‌ ஆனார்‌ (7:20, 21). 

அவர்களின்‌ ஆசாரித்துவம்‌ தற்காலிகமானது, ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ 
ஆசாரியத்துவமோ நித்தியமானது (7:23, 24). 

அவர்கள்‌ பாவமுள்ளவர்களாயிருந்தனர்‌, கிறிஸ்து பாவமில்லாதிருந்தார்‌ 
(7:27). 

அவர்கள்‌ மிருகபலி செலுத்தினர்‌, கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக்கினார்‌ 
(9:12). 

அவர்கள்‌ வரப்போகிற நன்மைகளின்‌ பொருளாயிராமல்‌, நிழலாய்‌ 
மாத்திரம்‌ இருந்தது (10:1); கிறிஸ்துவோ வந்த நன்மைகளுக்குரிய 


பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌ (9:11). 
9. அவர்கள்‌ தினந்தோறும்‌ பலிசெலுத்தினார்கள்‌, ஆனால்‌ கிறிஸ்து ஒரேதரம்‌ 
பலியிட்டார்‌ (10:11, 12). 


எபிரெயர்‌ புத்தகத்திற்கு அப்பால்‌, மற்ற புதிய ஏற்பாட்டு எழுத்துக்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ ஆசாரிய ஊழியத்தை வேறே பதங்களில்‌ பேசுகிறது. பவுல்‌, 
“தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ ஒருவரே” என்று 
எழுதினார்‌ (1 தீமோத்தேயு 2:5). யோவான்‌ சொன்னார்‌, “ஒருவன்‌ பாவஞ்‌ 
செய்வானானால்‌ நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ 
பரிந்து பேசுறெவராயிருக்கறொர்‌” (1 யோவான்‌ 2:1). 


இயேசு மனிதனுக்காக தேவனிடத்தில்‌ பரிந்து பேசுறொர்‌ 

ஆசாரியர்கள்‌ மனிதர்களுக்காக தேவனிடத்தில்‌ பரிந்து 
பேசுறெவர்களாயிருந்தார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ தேவனுடைய வார்த்தைகளை 
ஜனங்களுக்கு பிரசங்கித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ இப்படியாக தேவனை 
மனுஷர்களிடத்தில்‌ முகவர்களாக அறிவிக்கும்‌ போது, ஆசாரியர்கள்‌ 
மனுஷர்களுக்காக தேவனிடத்தில்‌ பரிந்து பேசுகிறவர்களாயிருந்தனர்‌. 
பழைய உடன்படிக்கையில்‌ ஆசாரியர்கள்‌ தேவனுடைய கோபாக்கினையை 
அமைதிப்படுத்தும்படி பலிகளைச்‌ செலுத்தி அப்படிச்‌ செய்தார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவும்‌ அப்படியே, தம்மை மனுஷருடைய பாவங்களுக்காக பலியாக்கி 
தேவ நீதியின்‌ கோரிக்கையை திருப்திபடுத்தினார்‌. அவரது பலியோடு கூட, 
இயேசு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நமது சார்பாக பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. எபிரெயர்‌ 7:25 சொல்லுகிறது, “மேலும்‌, தமது 
மூலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்‌ செய்யும்படிக்கு 
அவர்‌ எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கிறவராகையில்‌ அவர்களை முற்று முடிய 
இரட்சிக்க வல்லவராயுமிருக்கிறார்‌. ” 

இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்து நமது “தேவக்காரியங்களைக்‌ குறித்து 
இரக்கமும்‌ உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌” (எபிரெயர்‌ 
2:12) என்பது நல்ல செய்தி. இன்னும்‌ சிறப்பான செய்தியென்னவெனில்‌ அவர்‌ 
நம்முடைய நிலைமைக்கு பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌ என்பது 
தான்‌. நாம்‌ வாசிக்றெதாவது, 





ஆதலால்‌, அவர்தாமே சோதிக்கப்பட்டுப்‌ பாடுபட்டதினாலே அவர்‌ 
சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவிசெய்ய வல்லவராயிருக்கிறார்‌ (எபிரெயர்‌ 
2:18). 


நம்முடைய பலவீனங்களைக்‌ குறித்து பரிதபிக்கக்‌ கூடாத பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல சோதிக்கப்பட்டும்‌, 
பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்றொர்‌ 
(எபிரெயர்‌ 4:15). 


நம்முடைய பிரதான ஆசாரியர்‌, நமது சார்பாக தேவனிடத்தில்‌ பரிந்து 


பேசுகிறவரும்‌, பாடுபடுதல்‌, சோதிக்கப்படுதல்‌, மனுஷீகத்தில்‌ இருப்பது என்றால்‌ 
என்ன என்பது அவருக்குத்‌ தெரியும்‌ என்பதால்‌ நாம்‌ களிகூர முடியும்‌! 





147 


அவர்‌ நமக்கு தைரியம்‌ கொடுக்கிறார்‌ 

நமக்காகப்‌ பரிதபிக்கும்‌ பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு 
இருக்கிறபடியால்‌, நாம்‌ தைரியமாக தேவனிடத்தில்‌ சேரமுடியும்‌. எபிரெயர்‌ 
4:16 கீழ்‌ வருமாறு சொல்லுகிறது: 


ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்‌ செய்யும்‌ 
கிருபையை அடையவும்‌, தைரியமாகக்‌ கிருபாசனத்தண்டையிலே 
சேரக்கடவோம்‌. 


இயேசு தேவனுக்காக நம்மிடத்தில்‌ பேசும்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி 
மாத்திரமல்ல, ஆனால்‌ அவர்‌ நம்முடைய மத்தியஸ்தராயிருந்து நமக்காக 
தேவனிடத்தில்‌ பேசுறெவராயுமிருக்கறொர்‌. அவருடைய பரிந்துரைத்தலை 
சாதகமாக்கிக்‌ கொண்டு, தேவன்‌ - கிறிஸ்துவின்‌ பரிந்துரையின்‌ மூலம்‌ - 
நம்முடைய ஜெபங்களைக்‌ கேட்டு நமது தேவைகளை சந்திக்கிறார்‌ எனும்‌ 
விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சிங்காசனத்‌ தண்டையிலே தைரியமாய்‌ 
சேருவோமாக. 





இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்தார்‌, இருக்கிறார்‌ 
ஒரு தெய்வீக ராஜா வருகிறார்‌ என்பதாக தீர்க்கதரிசிகள்‌ காலங்காலமாக 
முன்னுரைத்தார்கள்‌. தேவன்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ அவனுடைய சந்ததியை 
அமரப்பண்ணி அந்த சிங்காசனத்தை என்றென்றைக்கும்‌ ஸ்தாபிப்பார்‌ என்று 
சொன்னார்‌ (2 சாமுவேல்‌ 7:12-16). தீர்க்கதரிசிகள்‌ அந்த வாக்குத்தத்தங்களை 
வெளியிட்டார்கள்‌. ஏசாயா சொன்னார்‌, “இதோ ஒரு ராஜா நீதியாக 
அரசாளுவார்‌” (ஏசாயா 32:1). மேலும்‌ அவர்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌, 


நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌, நமக்கு ஒரு குமாரன்‌ கொடுக்கப்பட்டார்‌; 

கர்த்தத்துவம்‌ அவர்‌ தோளின்மேலிருக்கும்‌; 

அவர்‌ நாம்‌ அதிசயமானவர்‌, ஆலோசனைக்‌ கர்த்தா, வல்லமையுள்ள 
தேவன்‌, நித்திய பிதா, 

சமாதான பிரபு என்னப்படும்‌. 

தாவீதின்‌ சிங்காசனத்தையும்‌ அவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவர்‌ 
இடப்படுத்தி, 

அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும்‌ நியாயத்தினாலும்‌, 

நீதியினாலும்‌ நிலைப்படுத்தும்படிக்கு, அவருடைய கர்க்தத்துவத்தின்‌ 
பெருக்கத்துக்கும்‌, அதின்‌ சமாதானத்துக்கும்‌ முடிவில்லை; சேனைகளின்‌ 
கர்த்தருடைய வைராக்கியம்‌ இதைச்‌ செய்யும்‌ (ஏசாயா 9:6, 7). 


இயேசு தீர்க்கதரிசனமாய்‌ உரைக்கப்பட்ட ராஜா 

தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பார்‌ என்று சொல்லப்பட்ட 
தீர்க்கதரிசனத்தை இயேசு நிறைவேற்றினார்‌ என்று புதிய ஏற்பாடு 
தெளிவாக்குகிறது. காபிரியேல்‌ தூதன்‌ மரியாளுக்கு வெளிப்படுத்தி, அவள்‌ 
பெறப்போகும்‌ குழந்தை: 





அவர்‌ பெரியவராயிருப்பார்‌, உன்னதமானவருடைய குமாரன்‌ 


148 


என்னப்படுவார்‌; கர்த்தராகிய தேவன்‌ அவருடைய பிதாவாகிய தாவீதின்‌ 
சிங்காசனத்தை அவருக்குக்‌ கொடுப்பார்‌. அவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை 
என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய ராஜ்யத்துக்கு முடி விராது 
என்றான்‌ (லூக்கா 1:32, 33). 


உண்மையில்‌ இயேசு, ராஜாவாக - பூமியிலிருக்கும்‌ போதே ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டார்‌, அவரது மரணத்தின்‌ போதும்‌, அவர்‌ பரமேறிப்போன 
பின்பும்‌ அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டார்‌. மத்தேயு 2:2ன்‌ படி, இயேசுவைத்‌ 
தேடி வந்த சாஸ்திரிகள்‌, “யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவா்‌ 
எங்கே?” என்று கேட்டார்கள்‌. யோவான்‌ 12:13 சொல்லுகிறது, இயேசு 
கடைசியாக எருசலேமுக்குள்‌ நுழைந்தபோது, ஜனக்‌ கூட்டம்‌ சத்தமிட்டு, 
“ஓசன்னா! கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின்‌ ராஜா 
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்‌” என்றார்கள்‌. யோவான்‌ 18:37ல்‌ பிலாத்து 
“நீ யூதருடைய ராஜாவோ?” என்றான்‌, என்று வாசிக்கிறோம்‌. இயேசு 
பிரதியுத்தரமாக, “நீர்‌ சொல்லுகிறபடி நான்‌ இராஜாதான்‌”” இதற்காகவே 
இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌ என்றார்‌. சிலுவைக்கு மேலாக, போர்ச்சேவகர்கள்‌ 
பிலாத்துவின்‌ வாசகமாகிய, “இவன்‌ யூதருடைய ராஜாவாகிய இயேசு” என்று 
எழுதினார்கள்‌ (மத்தேயு 27:37). 

கொலோசெயர்‌ 1:13ன்‌ படி, கிறிஸ்தவர்கள்‌ “... அவருடைய அன்பின்‌ 
குமாரனுடைய ராஜ்யத்திற்குட்‌ படுத்தப்பட்டிருக்கறார்கள்‌. ” வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌, தேவ ஆட்டுக்குட்டியாயெ. இயேசு கிறிஸ்துவை, யோவான்‌ 
விவரித்து, “கர்த்தாதி கர்த்தாவும்‌, இராஜாதி இராஜாவும்‌” என்று சொன்னார்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 17:14). 








நாம்‌ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ 

ராஜாவாக, நமக்கு கட்டளையிட இயேசுவுக்கு உரிமையுண்டு. அவருக்கு 
சகல அதிகாரமும்‌ கொடுக்கப்‌ பட்டுள்ளது (மத்தேயு 28:18) அவருடைய 
கட்டளைகளுக்கு நாம்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்‌ படுகிறோம்‌ 
(மத்தேயு 7:21). நாம்‌ கீழ்ப்படிய மறுத்தால்‌, ஆக்கினைக்குள்ளாவோம்‌. 
பவுல்‌ மறுபடியும்‌ இயேசு வரும்போது, “தேவனை அறியாதவர்களுக்கும்‌ 
தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு 
துழ்ப்ப்டியாதவர்கருக்கும்‌ நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, 
கர்த்தராகிய இயேசு ஐஜ௰வாலித்து எரிகிற அக்கினியோடு” வருவார்‌ என்று 
சொன்னார்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:7, 8; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 

ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்‌ பிரஜைகள்‌ அவருடைய பாதுகாப்பை 
அனுபவிப்பார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ மாற்றப்பட்டுள்ள இராஜ்யம்‌ அசையாதது 





(எபிரெயர்‌ 12:28). தோல்வியைக்‌ காணாத ராஜாவாலே நாம்‌ ஆளுகை 
செய்யப்படுகிறோம்‌! “ராஜாதி ராஜாவும்‌ கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்றெ” அகில 
உலகத்துக்கும்‌ மகாபெரிய ராஜாவை நாம்‌ பின்பற்றிப்‌ போறெபடியால்‌, தலை 
நிமிர்ந்து நிற்போம்‌ (1 தீமோத்தேயு 6:15)! இந்த நட்புறவில்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூருகிற வேளையில்‌, ராஜாவுக்கு முன்பாக கழ்ப்படிதலோடு தலைவணங்கி 
எல்லாவிதத்திலும்‌ அவருடைய சித்தத்தைத்‌ தேடுவோம்‌, அவரது 
கோபாக்கினையைக்‌ தவிர்ப்போம்‌. 


149 


முடிவுரை 

கிறிஸ்துவின்‌ செயல்‌ கடமைகள்‌ மூன்றுவகைப்படும்‌: அவர்‌ தீர்க்கதரிசியாக, 
ஆசாரியராக, ராஜாவாக இருக்கிறார்‌. முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசியாய்‌, 
நம்மிடம்‌ தேவனுடைய சார்பில்‌ பேசுகிறார்‌. நாம்‌ அவருக்கு செவி சாய்க்க 
வேண்டும்‌! நம்முடைய ஆசாரியராக அவர்‌ நமக்காக பரிந்து பேசுகிறார்‌. அவர்‌ 





மூலமாய்‌ நாம்‌ தேவனிடத்தில்‌ தைரியமாகச்‌ சேரமுடியும்‌. ராஜாவாக, அவர்‌ 
தமது ராஜ்யத்துக்கு கட்டளையிடுகறார்‌, அது என்றைக்கும்‌ நிலைத்திருக்கிறதும்‌, 
நிறைவானதுமான வெற்றியைக்‌ கொடுக்கிறது. நமது ராஜாவை நாம்‌ கனப்படுத்தி 
அவருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 

நீங்கள்‌ இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறீர்கள்‌? அவரது செயல்‌ 
கடமைகளான தீர்க்கதரிசி, ஆசாரியர்‌, மற்றும்‌ ராஜாவாகப்‌ பார்க்கத்‌ 
குவறுவோமானால்‌, அவர்‌ உங்களுக்கு என்ன செய்துள்ளாரோ அதை நீங்கள்‌ 
முழுமையாய்‌ பாராட்ட முடியாது. மிக முக்கியமாக, அவருக்கு நீங்கள்‌ எப்படி 
செயல்வடிவ பதிலைச்‌ சரியாக அளிக்க முடியும்‌? அவர்‌ தேவனிடத்திலிருந்து வந்த 
தீர்க்கதரிசி என்ற ரீதியில்‌ செவி சாய்க்கிறீர்களா? அவரை உங்களுக்கு பிரதான 
ஆசாரியனாக ஏற்றுக்‌ கொண்டு அதினால்‌ வரும்‌ பயன்களை தழுவிக்‌ கொள்ளக்‌ 
கூடுமா? அவருடைய ராஜ்யத்தில்‌ இருப்பதால்‌ கிடைக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
அனுபவிப்பீர்களா? “பாவமன்னிப்பாகிய மீட்பை” அளிக்கும்‌ அவருடைய 
ராஜ்யத்துக்குள்‌ உட்படும்‌ பிரவேசத்தின்‌ சந்தர்ப்பத்தை அவர்‌ உங்களுக்கு 
அளிக்கிறார்‌ (கொலோசெயர்‌ 1:13, 14). 

கிறிஸ்துவின்‌ இராஜ்யத்தில்‌ இடைக்கும்‌ சந்தோஷத்தை அறிந்து 
கொள்ள, அவருடைய போதனைகளை ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌, அவருடைய 
கட்டளைகளுக்கு கழ்ப்படியுங்கள்‌. நீங்கள்‌ இயேசுவை விசுவாசிக்கும்படி 
கட்டளையிடப்படுகிறீர்கள்‌ (காண்க யோவான்‌ 8:24), அவரை தேவனுடைய 
குமாரன்‌ என்கிற உங்கள்‌ விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள்‌ (மத்தேயு 
10:32), உங்கள்‌ பாவத்திலிருந்து மனந்திரும்புங்கள்‌ (லூக்கா 13:3), உங்கள்‌ 
பாவமன்னிப்பிற்காக ஞானஸ்நானம்‌ பண்ணப்படுங்கள்‌ (மாற்கு 16:16). 








குறிப்புகள்‌ 

'ஐஜனங்கள்‌ இயேசுவை தீர்க்கதரிசியாக ஏன்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌? அவர்‌ தேவனு 
டைய வசனத்தை அதிகாரத்தோடே போதித்தார்‌. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள்‌ 
செய்தது போலவே, அவரும்‌ அற்புதங்களை நடப்பித்தார்‌, அற்புத வரங்களின்‌ 
அறிவை (காண்க மத்தேயு 9:4; யோவான்‌ 4:19; லூக்கா 7:39) சில பழைய ஏற்பாட்டு 
தீர்க்கதரிசிகளைப்‌ போல்‌ வெளிப்படுத்தினார்‌. “ஏசாயா 1:2௮ வைக்‌ காண்க; ஆமோஸ்‌ 
1:3௮; மீகா 1:1௮; செப்பனியா 1:1; ஆகாய்‌ 1:2; சகரியா 1:1; மல்கியா 1:1. 


150 


0 
கீறிஸ்து: பாவிகளின்‌ 
சி8ந்கிதுர்‌ 


ஒருவேளை யூதமதத்‌ தலைவர்கள்‌ இயேசுவிடத்தில்‌ கண்டுபிடித்த 
மாபெரும்‌ தவறே அவருடைய மாபெரும்‌ சொத்து எனலாம்‌. அவர்களுக்கு 
கர்த்தரைக்‌ குறித்த மிகப்பெரிய எதிர்மறைக்‌ காரியங்களே நமக்கு மிகப்‌ 
பெரிய நேர்மறைக்‌ காரியங்கள்‌. அவர்கள்‌ அவரிடத்தில்‌ கண்டுபிடித்த “தவறு” 
தான்‌ நாம்‌ அவரிடம்‌ அன்பு வைக்க காரணமாயிற்று: இயேசு பாவிகளுக்கு 
சிநேகிதனாயிருக்கறொர்‌ என்றனர்‌. இந்த வகையில்‌ அவரைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டும்‌ ஐந்து வசனப்‌ பகுதிகளை லூக்கா சுவிசேஷத்திலிருந்து காண்போம்‌. 

1. லுக்கா 5:29-32 (மத்தேயு 9:10-12; மாற்கு 2:15-17யும்‌ காண்க). 
மத்தேயுவை இயேசு அழைத்து தமது சீஷனாக வரும்படி கூறிய பின்‌, 
“அநேக ஆயக்காரரும்‌ பாவிகளும்‌ வந்து, இயேசுவோடும்‌ சீஷரோடுங்கூடப்‌ 
பந்தியிருந்தார்கள்‌” என்று நமக்கு சொல்லப்படுகிறது (மத்தேயு 9:10). பரிசேயர்கள்‌ 
அவரை இகழ்ந்தபோது இந்த நிகழ்ச்சியின்‌ போது, அவர்‌ மாறுத்தரமாக, 
“பிணியாளிகளுக்கு வைத்தியன்‌ வேண்டியதேயல்லாமல்‌ சுகமுள்ளவர்களுக்கு 
வேண்டியதில்லை” என்றார்‌ (லூக்கா 5:31). 

2. ஓரக 7:34. மதத்தலைவரா்களிடம்‌ இயேசு சொன்னார்‌, “மனுஷகுமாரன்‌ 
போஜன பானம்‌ பண்ணுகிறவராய்‌ வந்தார்‌, அதற்கு நீங்கள்‌, (இதோ, போஜனப்‌ 
பிரியனும்‌ மதுபான பிரியனுமான மனுஷன்‌, ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
சிநேகிதன்‌ என்றீர்கள்‌!” ” இந்தக்‌ குற்றச்சாட்டின்‌ முன்பகுதியின்‌ - போஜனப்‌ 
பிரியன்‌ மதுபான பிரியன்‌ - என்ற குற்றச்சாட்டை அறியாமைக்காக இயேசு 
வாதாடியிருக்க வேண்டும்‌. இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு, அவர்‌ குற்றம்‌ 
என்றே வாதாட விருப்பமாயிருந்தார்‌! அவர்‌ ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
சிநேகிதன்‌ தான்‌! 

3. லக்கா 7:36-50. இந்த வசனப்‌ பகுதியில்‌, இயேசு இரண்டுவகையான 
பாவிகளுக்கு தாம்‌ சிநேகிதன்‌ என்பதை விளக்கப்‌ படுத்துகிறார்‌: 


பரிசேயரில்‌ ஒருவன்‌ தன்னுடனே போஜனம்பண்ணவேண்டுமென்று 
அவரை வேண்டிக்கொண்டான்‌; அவர்‌ அந்தப்‌ பரிசேயனுடைய வீட்டில்‌ 
பிரவேசித்து பந்தியிருந்தார்‌. அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாயெ 
ஒரு ஸ்திரீ அவர்‌ பரிசேயன்‌ வீட்டிலே பந்தியிருக்றெதை அறிந்து, ஒரு 
பரணியில்‌ பரிமளதைலம்‌ கொண்டுவந்து, அவருடைய பாதங்களின்‌ 
அருகே பின்னாக நின்று அழுதுகொண்டு, அவருடைய பாதங்களைத்‌ தன்‌ 
கண்ணீரினால்‌ நனைத்து, தன்‌ தலைமயிரினால்‌ துடைத்து, அவருடையப்‌ 
பாதங்களை முத்தஞ்‌ செய்து, பரிமளதைலத்தைப்‌ பூசினாள்‌. அவரை 
அழைத்த பரிசேயன்‌ அதைக்‌ கண்டபோது, “இவர்‌ கர்க்ககரிசியாயிருந்தால்‌ 
கும்மைத்‌ தொடுகிற ஸ்திரீ இன்னானென்றும்‌ இப்படிப்பட்டவளென்றும்‌ 


151 


அறிந்திருப்பார்‌; இவள்‌ பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே 
சொல்லிக்‌ கொண்டான்‌” லூக்கா 7:36-39). 


பாவியான இந்த ஸ்திரீக்கு இயேசு தாம்‌ சிநேகிதன்‌ என்று நிரூபித்தார்‌ என்பது 
கெளிவு. தனக்கு விருந்து அளித்தவருடைய அசட்டைக்கும்‌, அவரிடம்‌ 
அன்புகாட்டிய அவளுக்கும்‌ இருந்த முரண்பாட்டை இயேசு காட்டினார்‌. 
அவர்‌ ஸ்திரீயினிடத்தில்‌, “உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ பட்டது” என்றார்‌ (லூக்கா 
7:48). அந்த பரிசேயன்‌ பாவியான ஸ்திரீக்கு சிநேகிதன்‌ அல்ல, ஆனால்‌ இயேசு 
சிநேகுிதனாய்‌ இருந்தார்‌! இயேசு அகந்தை நிறைந்த பரிசேயனுக்கும்‌ கிறிஸ்து 
சிநேகெனாயிருந்தார்‌ மற்றும்‌ அவனுக்கு சத்தியத்தை புரியவைக்க உதவினார்‌. 











4. லக்கா 15:1, 2. “சகல ஆயக்காரரும்‌ பாவிகளும்‌ அவருடைய 
வசனங்களைக்‌ கேட்கும்படி அவரிடத்தில்‌ வந்து சேர்ந்தார்கள்‌” (லூக்கா 15:1). 
இதன்‌ விளைவாக, “பரிசேயரும்‌ வேதபாரகரும்‌ முறுமுறுத்து: இவர்‌ பாவிகளை 
ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுறொர்‌” என்றார்கள்‌ (15:2). இயேசு 
உவமையோடு ஒப்பிட்டு இழந்து போனவைகளை (காணாமல்‌ போனவைகளைக்‌) 
கொண்டு, விளக்கப்படுத்தி தாம்‌ மாத்திரமல்ல, தேவனும்‌ அவர்களை 
அன்புகூருவதாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. எனவே, தம்மைக்‌ குற்றப்‌ படுத்துகிறவர்கள்‌ 
தமது முன்மாதிரியை பின்பற்றும்படி சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 

5. க்கா 19:1-10. மற்றொரு முறை, இயேசு சகேயு என்பவனுடைய 
வீட்டிலே புசிக்கும்படி சென்றார்‌, அவன்‌ ஒரு ஆயக்காரனாயிருந்தான்‌, 
மீண்டும்‌, ஜனங்கள்‌ அவருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்து, “இவர்‌ பாவியான 
மனுஷனிடத்தில்‌ தங்கும்படி போனார்‌ என்றார்கள்‌” லூக்கா 19:7). இயேசு 
அதற்கு மறுமொழியாக, “இழந்து போனகைக்‌ தேடவும்‌ இரட்சிக்கவும்‌ 
மனுஷகுமாரன்‌ வந்திருக்கிறார்‌” என்றார்‌ லூக்கா 19:10). 

பாவிகளுடனான இயேசுவின்‌ நட்பு இன்று பரிசுத்தவான்களுக்கும்‌ 
பாவிகளுக்குமான பாடமாக உள்ளது. 


இயேசுவை பின்பற்றுவோர்‌ பாவிகளுடன்‌ 
சிநேகிதர்களாயிருக்க வேண்டியவர்கள்‌ 

இயேசு பாவிகளுக்கு சிநேகதெனாயிருந்ததாலும்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
அவருடைய முன்மாதிரியைப்‌ பின்பற்ற வேண்டியவர்களானதாலும்‌, 
நாமும்‌ பாவிகளுக்கு சிநேகதொர்களாயிருக்க வேண்டியவர்கள்‌. கிருபையாய்‌ 
இரட்சிக்கப்‌ பட்டிருப்பவர்கள்‌ இன்னமும்‌ தங்கள்‌ பாவங்களில்‌ வாழ்ந்து 
கொண்டிருப்பவர்களை அணுகி போதிக்க வேண்டும்‌. 

கிறிஸ்தவர்களாகிய நாம்‌, உலகத்து மக்களுக்கு அப்பாற்பட்ட 
வாழ்கைகையை வாழக்‌ கூடாது, வாழ முடியாது. நம்முடைய இரட்சகரைப்‌ 
போலவே, இழந்துபோனவர்களைக்‌ தேடவும்‌ இரட்சிக்கவும்‌ வேண்டியவர்கள்‌ 
லூக்கா 19:10). இழந்துபோனவர்களுடன்‌ தொடர்பு கொள்ளாத பட்சத்தில்‌ 
நாம்‌ அதை சாதிக்க இயலாது. இதற்காக, நாம்‌ பாவிகளையும்‌ மற்றவர்களையும்‌ 
நட்பாக்கி நட்பை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. நாம்‌ நடவடிக்கை எடுத்தால்‌ 
மட்டுமே அவர்களைச்‌ சந்திக்க முடியும்‌, அவர்களுக்கு உதவிட முடியும்‌, 
அவர்களை நம்மிடம்‌ ஈர்ப்புக்‌ கொள்ளச்‌ செய்ய முடியும்‌, நன்மை செய்து, 
மேலும்‌, முற்றிலுமாக, கர்த்தரை அறிந்து கொள்ள உதவ முடியும்‌. 


152 


ஆனால்‌, நம்முடைய பாவிகளுடனான நட்பு நம்மையும்‌ அவர்களுடைய 
பாவங்களுக்கு உட்படுத்த விடக்கூடாது (1 தெசலோனிக்கேயர்‌ 5:22), 
ஆகாத நட்புகளால்‌ நம்முடைய நல்லொழுக்கம்‌ கெட்டுவிடக்‌ கூடாது 
(1 கொரிந்தியர்‌ 15:33), அல்லது சோதனைக்கு நம்மையும்‌ உட்படுத்த விட்டுவிடக்‌ 
கூடாது (கலாத்தியர்‌ 6:1). இந்த விதிவிலக்குகளோடு, கிறிஸ்தவர்கள்‌ பாவிகள்‌ 
மத்தியில்‌ தனிப்பட்ட வர்களால்‌ சுய - நீதியுள்ளவர்களாயிருக்கக்‌ கூடாது. 

என்னுடைய அனுபவத்தில்‌, பாவிகளுக்கு சிநேகமாயிருக்கிற விஷயத்தில்‌ 
சபை பொதுவாக நன்றாக செயல்பட்டுள்ளது. எனக்குத்‌ தெரிந்த விசுவாசமுள்ள 
கிறிஸ்தவர்கள்‌ சமுதாயத்தில்‌ முக்கிய பங்காற்றி அவர்களுக்குள்ளாக வாழ்ந்து 
அவர்களில்‌ ஒவ்வொருவரையும்‌ நண்பார்களாக்கி வித்தியாசப்பட்ட மார்க்க 
உணர்வுகளைக்‌ கொண்டவர்களையும்‌ பாவிகள்‌ என்று பெயரெடுத்தவர்களையும்‌ 
கூட நட்பாக்கக்‌ கொண்டுள்ளனர்‌. கிறிஸ்தவர்கள்‌ சுய நீதியுள்ளவர்களாய்‌, 
பாவிகள்‌ தங்களுடைய நட்புக்கு அபாத்திரராய்க்‌ கருதுவதும்‌ அது 
சம்பந்தப்பட்டவைகள்‌ யாவையும்‌, தவறு என்றே கருதுகிறேன்‌! 

கிறிஸ்தவர்கள்‌ உயர்ந்த குறிக்கோளுடன்‌ வாழ்ந்தாலும்‌ வாழாவிட்டாலும்‌, 
அந்த உயர்‌ சிறப்பியல்பு நிலைத்திருக்கிறது. நமது கர்த்தரைப்போல நாம்‌ 
பாவிகளுக்கும்‌ சிநேகராயிருக்க வேண்டும்‌. 








இயேசு இன்றைக்கு பாவிகள்‌ 
இரட்சிக்கப்பட அழைக்கிறார்‌ 
இயேசு பாவிகளுக்கு சிநேகிதன்‌ எனும்‌ உண்மை கிறிஸ்தவர்களாக 
ஒரு போதும்‌ மாறாதவர்களுக்கு ஒரு தனிச்‌ சிறப்பு. அவர்‌ பூமியிலிருந்த 
நாட்களில்‌ பாவிகளுக்கு சிநேகிதராயிருந்திருப்பாரேயானால்‌, இன்றைக்கும்‌ 
அவர்‌ பாவிகளுக்கு சிநேகிதராயிருக்கிறார்‌. அவர்‌ “நேற்றும்‌ இன்றும்‌ 
என்றும்‌ மாறாதவராயிருக்கிறார்‌” (எபிரெயர்‌ 18:8). ஆகையால்‌ நீங்கள்‌ ஒரு 
பாவியாயிருந்தால்‌, அவர்‌ உங்களுடைய சிநேகிதர்‌! பாவிகளுக்கு அவர்‌ முதல்‌ 
நூற்றாண்டில்‌ என்ன செய்தாரோ, அதை இன்றும்‌ செய்ய அவரால்‌ முடியும்‌ 
செய்வார்‌! அவர்‌ உங்களுடைய சிநேகிதனாயிருப்பார்‌ என்பதற்கு வேதாகமம்‌ 
குறைந்த பட்சம்‌ ஐந்து வழிகளைக்‌ காட்டுகிறது. 





1. இயேசு பாவிகளின்‌ சிநேகிதராயிருப்பதால்‌, 
அவர்‌ உங்களை ஏற்றுக்‌ கொள்கிறார்‌. 

அவர்‌ சேர்ந்து சாப்பிட ஆயக்காரர்கள்‌ மற்றும்‌ பாவிகளை ஏற்றுக்‌ 
கொண்டது போலவே உங்களையும்‌ ஏற்றுக்‌ கொள்கிறார்‌. தம்மிடத்தில்‌ 
கொண்டுவரப்பட்ட விபச்சார ஸ்திரீயின்‌ பாவத்தை கண்டுகொள்ளாமல்‌ 
விடாதது போலவே, எப்படியிருப்பினும்‌, அவர்‌ உங்கள்‌ பாவங்களை ஏற்றுக்‌ 
கொள்வதில்லை. இத்த ஊீத்திகாசத்தை BM புறிந்து கொக்கா வேண்டும்‌: இய 
பரவின TYE Oar, Yd AMI பரவா தூற்றும்‌ 
கொள்வதில்லை. 

சிலர்‌ இயேசு பாவிகளை ஏற்றுக்கொள்வது அவர்களின்‌ பாவங்களை 
கண்டுகொள்ளாமல்‌ விட்டுவிடுகிறார்‌ என்று பொருள்‌ என நினைக்கின்றனர்‌. 
அப்படியல்ல! விபச்சாரத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்இரீயினிடத்தில்‌, போ 


153 


“இனி பாவம்‌ செய்ய வேண்டாம்‌!” என்று சொல்லப்பட்டது. இயேசு பாவத்தை 
கடுமையாக வெறுத்தார்‌. யோவான்‌ 8:24ன்படி, அவரை விசுவாசியாதவர்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களில்‌ சாவார்கள்‌ என்று சொன்னார்‌. உங்கள்‌ பாவங்கள்‌ 
உங்களை கொன்றுபோடும்‌, என்று இயேசு சொன்னார்‌! இயேசுவைப்‌ 
பொறுத்தவரையில்‌, உங்கள்‌ பாவங்கள்‌ ஏற்புடைய நடத்தையல்ல. 

இயேசு பாவத்தை ஏற்றுக்‌ கொள்ளாவிட்டாலும்‌, ஒரு நபராகிய உங்களை 
அவர்‌ ஏற்றுக்‌ கொள்கிறார்‌. வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ பாவிகளை ஒரு நபராகவே 
பார்ப்பதில்லை, அவர்களுக்கு “சரீர - உருவமில்லை” என்பதாகவும்‌, நீதிமான்கள்‌ 
அவர்களோடே கலந்திருக்கக்‌ கூடாது என்றும்‌ எண்ணினார்கள்‌. ஒரு காலத்தில்‌ 
இந்தியாவில்‌ இருந்த “தீண்டாமை” போன்ற குணாதிசயம்‌ இது. அதற்கு மாறாக, 
இயேசு அவர்களை நிஜமானவர்களாயும்‌ முக்யெமானவர்களுமாய்‌ பார்த்தார்‌. 
நீங்களும்‌ அப்படித்தான்‌! இயேசுவுக்கு நீங்கள்‌ விலை மதிப்புள்ளவர்களும்‌ 
முக்யெத்துவமுள்ளவருமானவர்‌; நீங்கள்‌ “யாரோ ஒருவர்‌.” 

மேலும்‌, இயேசுவுக்கு நீங்கள்‌ “நல்லவராகக்‌ காணப்‌?” படும்‌ 
வரையிலோ அல்லது நீங்கள்‌ அவரால்‌ அன்புகூரப்படும்‌ வரையிலோ நீங்கள்‌ 
காத்திருக்க வேண்டியதில்லை! “நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக 
மரித்ததினாலே, தேவன்‌ நம்மேல்‌ வைத்த தமது அன்பை விளங்கப்‌ பண்ணுகிறார்‌,” 
என்று பவுல்‌ சொன்னார்‌ (ரோமர்‌ 5:8). நீங்கள்‌ பாவிகளாயிருக்கையில்‌, 
பாவிகளாயிருந்தாலும்‌, கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார்‌. 


2. இயேசு பாவிகளுக்கு சிநேகிதராயிருக்கிற படியால்‌, 
உங்கள்‌ ஜீவியத்தை அவர்‌ சிறப்பானதாக மாற்ற முடியும்‌. 

இயேசு பாவிகளுடைய பாவத்தை எதிர்க்கிறார்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌ 
- யோவான்‌ 4ல்‌ கணற்றருகே அவர்‌ சந்தித்த ஸ்திரீயைப்போல, லூக்கா 19ல்‌ 
சகேயு, யோவான்‌ 8ல்‌ விபாச்சாரத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, மற்றும்‌ 
அவரை தைலத்தால்‌ பாதங்களை கழுவிய பாவமுள்ள ஸ்திரீ - ஆகியோரை 
மனமாற்றாமல்‌ விடவில்லை. அதற்குப்‌ பின்னதாக, அவர்கள்‌ வாழ்க்கையை 
எதிர்‌ கொள்ளும்‌ அளவுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக்‌ கொண்டு, நீதியாக 
வாழ்ந்து, கேவனைப்‌ பிரியப்படுத்தினார்கள்‌ என்றே நினைக்கிறேன்‌. 

பாவங்களை வெறுத்து பாவிகளிடத்தில்‌ கிறிஸ்து தமது செல்வாக்கை நிலை 
நிறுத்துகிறார்‌ என்பதற்கு ஒரு விளக்க உதாரணம்‌ கதரேன்‌ எனும்‌ நாட்டில்‌ 
பிசாசினால்‌ பீடிக்கப்‌ பட்டிருந்த நபரிடத்தில்‌ இயேசு வெளிப்படுத்தும்‌ ஒரு 
ஆர்வமிக்க சம்பவத்தைக்‌ காண்கிறோம்‌ (லூக்கா 8:26-39). அநேகம்‌ பிசாசுகளால்‌ 
பீடிக்கப்பட்டிருந்த மனுஷனை இயேசு சந்திக்கிறார்‌. அந்த மனுஷனு 
டைய வாழ்க்கையை பரிதபிக்கத்தக்க வகையில்‌ அந்த பிசாசுகள்‌ செய்து 
கொண்டிருந்தன. அவன்‌ கட்டுப்படுத்தப்படக்‌ கூடாதவனாய்‌ இருந்தான்‌; அவன்‌ 
ஆடையணியாதவனும்‌ குகைகளிலே வாழுகிறவனுமாயிருந்தான்‌. அவனுடைய 
வாழ்க்கை அர்த்தமற்றதும்‌ எவ்வித மதிப்பும்‌ இல்லாதிருந்தது, அவனுக்கோ 
அவனால்‌ பிறருக்கோ எவ்வித பயனும்‌ இருக்கவில்லை. இயேசு பிசாசுகளை 
பன்றிகளின்‌ கூட்டத்திலே விரட்டினார்‌. அந்தப்‌ பன்றிகள்‌ மலையிலிருந்து 
ஓடிப்போய்‌ சமுத்திரத்திலே அமிழ்ந்து மாண்டன. பட்டணத்திலே பிசாசு 
பிடித்திருந்த - அவனை அறிந்திருந்த ஜனங்கள்‌ “பிசாசு விட்டுப்போன மனுஷன்‌ 
வஸ்திரந்தரித்து இயேசுவின்‌ பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை 


124 


கண்டு; பயந்தார்கள்‌” (லூக்கா 8:35). அவருடைய வாழ்க்கையில்‌ என்ன ஒரு 
மாற்றம்‌ வந்திருந்தது! அவன்‌ “புத்தி தெளிவற்றனாயிருந்தான்‌”; இப்பொழுது 
புத்தி தெளிந்திருக்றெவனாயிருந்தான்‌. பயனற்றவனாயிருந்தான்‌; இப்பொழுது 
பயனுள்ளவனானான்‌ பரிதபிக்கப்‌ படத்தக்கவனாயிருந்தான்‌; இப்பொழுதோ 
திருப்திகரமான மனிதனானான்‌. 

அந்த மனிதனுக்கு இயேசு செய்தவை ஒவ்வொருவருக்கும்‌ செய்வார்‌ 
என்பதற்கான ஒரு விளக்க உதாரணம்‌! உடைந்து துண்டுகளாகிப்‌ போன உங்கள்‌ 
வாழ்க்கையை ஒன்றாக்டை அவர்‌ உங்களுக்கு உதவி செய்வார்‌. உங்களுடைய 
வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய துவக்கம்‌ பெற்றிருந்தாலும்‌, பாவத்தின்‌ அனைத்து 
விளைவுகளையும்‌ சரிப்படுத்த இயலாவிட்டாலும்‌, அவைகளை மாற்றிக்‌ 
கொள்ளவும்‌, புண்ணாக்கிப்‌ போனவைகளை குணமாக்கவும்‌, புதிய துவக்கம்‌ 
செய்து, வெற்றிகொள்ளவும்‌ அவர்‌ உங்களை அஊக்கப்படுத்துவார்‌. 

தேவனுடைய சித்தத்தின்படி வாழ பிரயாசப்படுகிற, ஒரு விசுவாசமுள்ள 
கிறிஸ்தவன்‌, மிகுந்த சந்தோஷத்துடனும்‌, நிறைவுடனும்‌, பரிபூரணப்‌ 
பட்டதுமான வாழ்க்கையை வாழுறொன்‌. அவனோ அவளோ குடும்பத்திலேயே 





சிறந்த உறுப்பினராக, சிறந்த முறையில்‌ பணி அமர்த்தப்பட்டவராகவோ, 
அல்லது அமர்த்தியவராகவோ, சமுதாயத்தில்‌ சிறந்த குடிமகனாகவோ 
விளங்குவார்கள்‌. பாவத்தின்‌ காயங்களை கிறிஸ்து குணமாக்கி சமாதானமும்‌ 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ நிறைந்த வாழ்க்கையைத்‌ தருவார்‌. 


3. இயேசு பாவிகளின்‌ சிநேகிதராயிருக்கிறபடியால்‌, 
அவர்‌ உங்களுக்கு பாவமன்னிப்பை அருளுகிறார்‌. 

இயேசு உங்கள்‌ வாழ்க்கையின்‌ மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள்‌ 
உணராவிட்டாலும்‌, இயேசு அதிலே கவனம்‌ செலுத்துகறொர்‌. அது பாவப்‌ 
பிரச்சனை! 

இந்த விஷயத்தில்‌, விசேஷமாக, இயேசு பாவிகளின்‌ சிநேகிதராயிருக்கிறார்‌. 
அவர்‌ நிகரற்ற வகையில்‌ பாவிகளின்‌ சிநேகிதராயிருக்கிறார்‌! நமக்கு விரோதமாய்‌ 
யாராவது பாவம்‌ செய்தால்‌, அவர்‌ நமக்கிழைத்த தவறை மன்னிக்கலாம்‌, ஆனால்‌ 
அவரது பாவம்‌ தேவனுக்கு செய்த தவறை நம்மால்‌ மன்னிக்க இயலாது. 
ஒவ்வொரு பாவமும்‌ தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுவதால்‌ - அவருக்கு 
விரோதமாய்‌ செய்யப்பட்ட பாவங்களை அவர்‌ மட்டுமே மன்னிக்க 
முடியும்‌! ஆயினும்‌, தேவனுக்கு விரோதமாய்‌ செய்யப்பட்ட பாவங்களை, 
மன்னிக்க கிறிஸ்துவுக்கு அதிகாரம்‌ உண்டு, ஏனெனில்‌ அவரும்‌ தேவனாக 
இருக்கிறார்‌ (மாற்கு 2:7). 

அபிஷேகம்‌ பண்ணின ஸ்திரீயின்‌ பாவத்தை இயேசு மன்னித்தார்‌, 
விபச்சார ஸ்திரீயின்‌ பாவத்தையும்‌ மன்னித்தார்‌. அவர்களை அவர்‌ 
மன்னித்திருப்பாரேயானால்‌, உங்கள்‌ பாவங்களையும்‌ அவர்‌ மன்னிப்பார்‌! 

பாவம்‌ தேவனிடத்திலிருந்து உங்களை பிரித்து வைத்துள்ளது. அது 
உங்களை தேவனுக்கு விரோதமான சத்துருவாக்கியுள்ளது. அது உங்களை 
தேவ கோபாக்கினைக்கு கீழ்ப்படுத்தியுள்ளது. இயேசு பாவங்களை எடுத்துப்‌ 
போடுகிறார்‌; பாவங்களை அழித்து விடுகிறார்‌. அவரே பாவத்துக்கு நிவாரணம்‌ 
செலுத்தியிருக்கிறார்‌. எபேசியர்‌ 2:13 சொல்லுகிறது, “முன்னே தூரமாயிருந்த 
நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே 


155 


சமீபமானீர்கள்‌.”” ஆகிலும்‌, இயேசு அளிக்கும்‌ பாவமன்னிப்பை சரியாகப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள நாம்தான்‌ பொறுப்பேற்க வேண்டும்‌. 

மன்னிக்கப்பட என்ன தேவைப்‌ படுகிறது? முதலாவதாக, பாவமன்னிப்பின்‌ 
தேவையை நீங்கள்‌ உணர வேண்டும்‌: நீங்கள்‌ பாவி என்பதை ஓத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌, மேலும்‌ நீங்கள்‌ பாவியாயிருக்கிறபடியினாலே, நீங்கள்‌ 
(ஆத்துமாவை) இழந்தவருமானவர்‌! இரண்டாவதாக, உங்களை இரட்சிக்க 
கூடிய ஒருவர்‌ உண்டு என்பதையும்‌ அவர்‌ உங்களை இரட்சிக்க விரும்புகிறார்‌ 
என்பதையும்‌ நீங்கள்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌: இயேசு, பாவிகளின்‌ 
சிநேகிதர்‌! இயேசு நீங்கள்‌ இருக்கும்‌ பாவச்‌ சேற்றிலும்‌ உளையிலும்‌ இறங்கி 
உங்களை தூக்கியெடுத்து தமது இராஜ்யத்தின்‌ மகிமையுள்ள வெளிச்சத்திலே 
கொண்டுவர விரும்புகிறார்‌! மூன்றாவதாக, நீங்கள்‌ அவருடைய சிநேகிதராக 
மாற, அவர்‌ ஆவல்‌ கொண்டு உங்களை இரட்சிக்க அனுமதித்து அவருடைய 
கட்டளைகளுக்கு நீங்கள்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌! உங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்புங்கள்‌ (லூக்கா 13:3) பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌ (மத்தேயு 28:19, 20; நடபடிகள்‌ 2:38). 


4. இயேசு பாவிகளின்‌ சிநேகிதரனானபடியால்‌, 
அவர்‌ உங்களோடு இருப்பார்‌. 

இயேசு பரலோகத்துக்கு ஏறிப்போயிருந்தாலும்‌ கூட. அவர்‌ தமது 
அப்போஸ்கலருடனிருந்தார்‌. அவர்களிடத்தில்‌ அவர்‌, “உலகத்தின்‌ முடிவு 
பரியந்தம்‌ உங்களுடனே கூட இருக்கிறேன்‌” என்றார்‌ (மத்தேயு 28:20). 
இயேசு ஒரு நல்ல - சீதோஷ்ண சிநேகெரல்ல; நமது வாழ்க்கை நலமாக 
போய்க்‌ கொண்டிருக்கையில்‌ மட்டும்‌ அவர்‌ நம்முடைய சிநேகிதரல்ல. 








எப்பொழுதும்‌ அவர்‌ நம்முடைய சிநேகதெராக இருக்கிறார்‌. வியாதியிலும்‌ 
ஆரோக்கியத்திலும்‌, செழுமையிலும்‌ வறுமையிலும்‌, நாம்‌ பாவத்தில்‌ வாழுகிற 
போதும்‌, சுயநலமிக்கவர்களாயிருக்கும்போதும்‌, நல்லவர்களாக வாழும்போதும்‌ 
அவர்‌ சிநேகெராயிருக்கறார்‌. 

இயேசு எப்பொழுதும்‌ நம்முடைய சிநேகெராயிருக்கறொர்‌, நம்மை நன்கு 
நடத்தும்படி அவர்‌ முடிவு செய்திருக்கிறார்‌. நமக்கு உதவ, நமது இருதயங்களை 
ஆற்ற, நம்மை மன்னிக்க, நமக்கு நன்மை செய்ய நம்மோடிருக்றொர்‌. அவருடைய 
ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற ஒரே வரையறை அவர்‌ அப்படி செய்யாதபடிக்கு நாம்‌ 
மறுக்கும்‌ போதுதான்‌ (காண்க மத்தேயு 23:37-39). அவர்‌ நமது சிநேதெராயிருக்க 
விரும்புகிறார்‌, ஆகிலும்‌ அதை தெரிந்தெடுக்கும்‌ உரிமை நம்முடையது. நாம்‌ 
அவருடைய நட்பை புறம்கள்ள சுதந்திரம்‌ பெற்றுள்ளோம்‌. 

அவருடைய சிநேகிதராயிருக்க நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? இயேசு 
சொன்னார்‌, “நான்‌ உங்களுக்கு கற்பித்த யாவையும்‌ நீங்கள்‌ செய்வீர்களானால்‌, 
என்‌ சிநேகிதராயிருப்பீர்கள்‌” (யோவான்‌ 15:14). அவருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிவதன்‌ மூலம்‌, நாம்‌ அவருடைய £ீஷர்களாக, சிநேகிதர்களாக 
மாறுகிறோம்‌. நாம்‌ அவருடைய சித்தத்தைச்‌ செய்வதால்‌, நாம்‌ அவருடைய 
நண்பர்களாய்‌ தொடர்ந்து இருக்கிறோம்‌, மற்றும்‌ அவர்‌ நம்மைத்‌ தொடர்ந்து 
ஆசீர்வதிக்றொர்‌. நாம்‌ அவருடைய சித்தத்தைச்‌ செய்வதால்‌, நாம்‌ அவருடைய 
நண்பர்களாய்‌ தொடர்ந்து இருக்கிறோம்‌, மற்றும்‌ அவர்‌ நம்மைத்‌ தொடர்ந்து 
ஆசீர்வதிக்கிறார்‌, நாம்‌ அவருடைய சீஷர்களாயிருக்கும்‌ போது, நமது 


126 


சிநேகிதராகிய இயேசு நம்மை பெலப்படுத்தி, நமக்கு உதவி செய்து, 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக - நம்மை மன்னிக்கறார்‌. 


5. இயேசு பாவிகளுக்கு சிநேகிதராயிருக்கிறபடி யால்‌, 
அவர்‌ நித்திய ஜீவனை அளிக்கிறார்‌. 

சிலுவையிலே தொங்கிக்‌ கொண்டிருக்கும்போது, - ஒரு பாவியாகிய 
- கள்ளனாக இருந்தவனைப்‌ பார்த்து சொன்னார்‌, “இன்றைக்கு நீ என்னு 
டனே கூட பரதீசில்‌ இருப்பாய்‌” என்றார்‌. இயேசு கள்ளனை இரட்சித்து 
அவனுக்கு நித்திய ஜீவனைக்‌ கொடுத்திருப்பாரானால்‌, பிறகு பாவிகளாயெ 
உங்களையும்‌ என்னையும்‌ கூட இரட்சிக்கிறார்‌. உண்மையில்‌, இயேசு 
தம்முடைய சிநேகிதர்களுக்கு அப்படிப்பட்ட பிரதிபலனை வாக்குத்தத்தம்‌ 
செய்திருக்கிறார்‌: 


உங்கள்‌ இருதயம்‌ கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில்‌ 
விசுவாசமாயிருங்கள்‌, என்னிடத்திலும்‌ விசுவாசமாயிருங்கள்‌. என்‌ பிதாவின்‌ 
வீட்டில்‌ அநேக வாசஸ்கலங்கள்‌ உண்டு; அப்படியில்லாதிருந்தால்‌ நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லியிருப்பேன்‌; ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம்‌ 
பண்ணப்‌ போகிறேன்‌. நான்‌ போய்‌ உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம்‌ 
பண்ணினபின்பு நான்‌ இருக்கிற இடத்திலே நீங்களும்‌ இருக்கும்படி, 
நான்‌ மறுபடியும்‌ வந்து உங்களை என்னிடத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்வேன்‌ 
(யோவான்‌ 14:1-3). 


என்ன ஒரு அற்புதமான சிலாக்கியம்‌ இது: இயேசுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவரோடு கூட நித்தியத்தை பரலோகத்தில்‌ கழிப்பார்கள்‌ என்று எதிர்பார்த்து 
காத்திருப்பது! 


முடிவுரை 
நாம்‌ எல்லோரும்‌ பாவஞ்‌ செய்தோம்‌ (ரோமர்‌ 3:23)! 
இந்த உண்மையினிமித்தம்‌ நமக்கு சிநேகெராயிருக்க சித்தமுள்ள ஒருவர்‌ 
நமக்குத்‌ தேவை. இயேசு அந்த தேவையை நிறைவு செய்கிறார்‌ மற்றும்‌ நமக்கு 
இரட்சிப்பை அளிக்கிறார்‌. 


157 


6 
கீறிஸ்து: துக்கம்‌ நிறைந்தவர்‌ 


“அவர்‌ அசட்டைபண்ணப்பட்டவரும்‌, மனுஷரால்‌ புறக்கணிக்கப்‌ 
பட்டவரும்‌, துக்கம்‌ நிறைந்தவரும்‌, பாடு அனுபவித்தவருமாயிருந்தார்‌; 
அவரை விட்டு, நம்முடைய முகங்களை மறைத்துக்கொண்டோம்‌; அவர்‌ 





அசட்டைபண்ணப்பட்டிருந்தார்‌; அவரை எண்ணாமற்போனோம்‌”?: 
ஏசாயா 53:3 ஒரு மேசியாத்துவ வசனப்பகுதி என்பதில்‌ சந்தேகமில்லை. 
அது மேசியாவாகிய, கிறிஸ்துவை அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட அவரைப்‌ 
பற்றிப்‌ பேசப்படுகிறது என்று அறிவோம்‌. எத்தியோப்பிய மந்திரி இந்த 
வசனப்பகுதியை வாசித்துக்‌ கொண்டிருந்தபோதுதான்‌ பிலிப்பு அவனுடைய 
இரதத்துடன்‌ சேர்ந்துகொண்டான்‌; இங்குதான்‌ பிலிப்பு அவனுக்கு “இயேசுவைக்‌ 
குறித்து பிரசங்கித்தான்‌” என்று சொல்லப்படுகிறது (நடபடிகள்‌ 8:35). 

மேசியா “துக்கம்‌ நிறைந்தவரும்‌ பாடு அனுபவித்தவருமாயிருந்தார்‌. ” 
நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்க்கையில்‌ துக்கம்‌ நிறைந்தும்‌ பாடுகள்‌ நிறைந்த உணர்வைப்‌ 
பெற்றிருக்கிறீர்களா? அப்படியிருக்குமேயானால்‌, இரட்சகராகிய, இயேசு - 
தர்க்கதரிசியாக: ஆசாரியராக, ராஜாவாக இருக்கிற தேவனுடைய குமாரனும்‌ 
- துக்கம்‌ நிறைந்த வாழ்க்கையையே வாழ்ந்தார்‌ என்பதையறிந்து நீங்கள்‌ 
ஆறுதலடையலாம்‌. “இயேசுவானவர்‌ துக்கம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌” என்று 
நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. அவரைப்‌ பின்பற்றுநறெவர்களாகிய நாம்‌, 
ஏமாற்றங்களையும்‌ சந்தோஷமற்ற நேரங்களையும்‌ அனுபவிக்காமல்‌ வாழ 
முடியும்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்க முடியாது. 


வியப்பிற்குரிய அவருடைய துக்கங்கள்‌ 

இயேசு கிறிஸ்து எப்படி “துக்கம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌” என்பதை 
பார்ப்பதற்கு முன்‌ அந்தக்‌ கருத்து வியப்பிற்குரியது என்பதை நாம்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. தேவனால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவரும்‌, மேசியாவுமாகிய அவர்‌, 
துக்கமும்‌ பாடுகளும்‌ நிறைந்த வாழ்க்கையை ஏன்‌ அவர்‌ வாம வேண்டும்‌? 

இப்படிப்பட்ட கருத்து YSIS Lbs Gyrus 
வேண்டும்‌. அவர்கள்‌ வெற்றி சிறக்கும்‌ மேசியாவை, யுத்த வீரராகிய மேசியா 
வந்து தம்முடைய சத்துருக்களை பாதத்தின்‌ கழ்‌ மிதித்து, இஸ்ரவேலரை தாவீதின்‌ 
மகிமையான இராஜ்யத்துக்காக மீட்பர்‌ என்று எதிர்பார்த்தனர்‌. அப்படிப்பட்ட 
மேசியா தமது வெற்றிக்களிப்பிலே மிதக்கவும்‌ ஜெயத்திலே களிகூரவும்‌ 
வேண்டியவர்‌. அவருடைய வாழ்க்கையில்‌ துக்கத்திற்கும்‌ பாடுகளுக்கும்‌ 
இடமிருக்காது. 

இந்துக்‌ கருத்து இன்றைய ஜனங்களுக்கும்‌ புதுமையாக வே தெரிது. “துக்கம்‌ 
நிறைந்த ஒரு மனுஷனை” யாராயிருந்தாலும்‌ ஏன்‌ பின்பற்றிப்‌ போக விரும்ப 
வேண்டும்‌? இயேசு அடிக்கடி துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; வாழ்க்கையின்‌ முடிவில்‌, 
அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. ஐசுவரியமும்‌ புகழுமுள்ளவர்களுக்கு 
சாதகமாக அவருக்கு இது தோல்விதான்‌. (அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுப்பப்படும்‌ 


158 


வரை இது உண்மை - ஆனால்‌ ஐசுவரியமும்‌ புகழுமடைந்திருந்தவர்கள்‌ 
பெரும்பகுதியினர்‌, அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை.) 
கோல்வியடைபவரைக்‌ கண்டு யார்‌ வியப்படைவார்கள்‌? யார்‌ இழந்து 
கொண்டி ருப்பவரை பின்பற்றுவார்கள்‌? துக்கம்‌ நிறைந்த வாழ்க்கையை உடைய 
ஒருவரைப்‌ பார்த்து நாம்‌ சகித்து கொள்ளலாம்‌ அல்லது பரிதாபப்‌ படலாம்‌, 
ஆனால்‌ அவரைக்‌ குறித்து வியப்படையவோ பின்பற்றிப்‌ போகவோ விரும்ப 
மாட்டோம்‌. 


(0. 0. ப்ரூயா்‌ கீழ்வரும்‌ வார்த்தைகளினால்‌ இதை வெளிப்படுத்தினார்‌: 


“துக்கம்‌ நிறைந்தவர்‌ ட உலகத்திற்கு சிறந்த 
கொள்கையுடையவரா(யிருக்கிறாரா)? கூச்ச சுபாவமும்‌, துக்கம்‌ நிறைந்தும்‌, 
அழுதுகொண்டுமிருக்கிற ஒரு மனுஷனின்‌ பாதத்திலே மனுஷர்கள்‌ 
விழுவார்களா? அது மனிதருடைய இயல்பு அல்ல; நமது உயர்ந்த சிறப்புக்‌ 
கொள்கைக்கு உகந்த மனுஷன்‌ பலமுள்ளவனாக, பயம்‌ அற்றவனாக, 
வெற்றி வீரனாக, இரும்பு மனிதனாக இருக்க வேண்டும்‌ என்றே 
எதிர்பார்ப்போம்‌. நாம்‌ வீர வணக்கம்‌ செய்பவர்களாயிற்றே ... .” 

. பலசாலியும்‌ தைரியமுமுள்ள மனுஷர்களின்‌ செயல்களைக்‌ கண்டு 
மனதைப்பறி கொடுக்கிறோம்‌. மனம்‌ கொள்ளை கொண்டுபோகப்‌ 
படுகிறது; பயந்த சுபாவமுடைய மனுஷன்‌ ஒன்றும்‌ பிரயோஜன 
மற்றவனேயொழிய வேறெதுவுமில்லை ... . 

உலகம்‌ வீரசாகஸக்‌ கதைகளை கேட்பதிலே 
விருப்பமுடையவர்களாயிருக்கின்றனர்‌ .. . அதே போல வினயமானவைகள்‌, 
மத அல்லது மார்க்கக்‌ காரியங்கள்‌, பரிதாபப்பட்ட வேண்டிய 
காரியங்களைவிட மேலோட்டமான, அதே நேரத்தில்‌ உற்சாகம்‌ நிறைந்த 





வேடிக்கை விளையாட்டுகளில்‌ இந்த உலகம்‌ அதிக நாட்டம்‌ 
செலுத்துகின்றனர்‌. மனுஷர்கள்‌ இசை முழக்கங்களையும்‌ நகைப்பையும்‌ 
விரும்புவது போல ஆற்றவொண்ணா அழுகைளையோ வேதனைகளையோ 
விரும்புவதில்லை. ' 


எவ்வளவு ஆச்சரியமான விஷயமாகக்‌ காணப்பட்டாலும்‌, இயேசு “துக்கம்‌ 
நிறைந்தவர்‌” மற்றும்‌ அதே வேளையில்‌ மேசியாவாகவும்‌, ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌, அவரையே எல்லா மனுஷரும்‌ தொழுது சேவிக்க வேண்டும்‌! 


அவருடைய துக்க நேரம்‌ 

இயேசு ஏன்‌ “துக்கம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌”? அவர்‌ பாடு அனுபவிக்கக்‌ 
காரணமாயிருந்தது என்ன? 

WSUTAGTS, THEIL WEG gL மரல்‌ சொன்னா) 
ஒரு மனுஷனா, எல்லா இன்ங்க0ும்‌ அப) கக்க CLG 
அவரும்‌ அனுப ததா? அநேகமாக, நாசரேத்து ஊரிலே அவர்‌ வளரும்போது, 
வாலிப பிள்ளைகளுக்கே உரிய அநேக ஏமாற்றங்களை அவர்‌ அறிவார்‌. 
அவருடைய குடும்ப உறுப்பினர்களிலோ அல்லது அண்டை வீட்டாரிலோ, 
அல்லது நண்பார்களிலோ யாராவது மரித்து, மரணத்தின்‌ வேதனைகளை 
அந்தக்‌ குடும்பத்தாரோடே சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை 





129 


அவருக்கு இருந்திருக்கலாம்‌. அவருடைய வாழ்க்கையும்‌ மற்ற எல்லாருடைய 
வாழ்க்கையைப்‌ போலவே இருந்த படியால்‌ - அவர்‌ பாவம்‌ எதுவும்‌ செய்யவில்லை 
என்பது தவிர - எங்குமுள்ள அனைத்து மக்களுக்கும்‌ வருகிற பொதுவான 
வலிகளுக்கும்‌ நஷ்டங்களுக்கும்‌ அவர்‌ விதிவிலக்காயிருக்கவில்லை. 

இரண்‌: ரஷதாகு, QWs அநேக தை அனா ஒத்த SOG EDOTL/Lh, 
கண்ணிர்‌ விடயமா DADE GE அம்‌. அவக SDA Farag 
விவர்க்க்றன: ஒவ்வொரு நிகழ்விலும்‌, அவருடைய துக்கத்திற்கான காரணம்‌ 
குறிப்பிடத்தக்கது. 

1. தம்மைப்‌ புறக்கணித்த எருசலேமின்மீது அவர்‌ தமது துக்கத்தை 
வெளிப்படுத்தினார்‌. மத்தேயு 23:37-39ல, எருசலேம்‌ குறித்துப்‌ புலம்புகிற 
இயேசுவின்‌ வார்த்தைகளை வாசிக்கிறோம்‌: 


எருசலேமே, எருசலேமே தீர்க்ககரிசிகளைக்‌ கொலை செய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ கல்லெறிகிறவளே! கோழி 
குன்‌ குஞ்சுகளைத்‌ தன்‌ சிறகுகளின்‌ கழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
வண்ணமாக நான்‌ எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன்‌; உங்களுக்கோ மனதில்லாமல்‌ 
போயிற்று. இதோ உங்கள்‌ வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்‌. 
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்‌ ஸ்தோத்துரிக்கப்‌ பட்டவர்‌ என்று 
நீங்கள்‌ சொல்லுமளவும்‌. இதுமுதல்‌ என்னைக்‌ காணாதிருப்பீர்கள்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


இயேசு இந்த வார்த்தைகளைச்‌ சொன்னபோது, அவருடைய குரலிலே வலியும்‌ 
கண்களிலே கண்ணீரும்‌ இருந்தது. ஏன்‌? அவர்‌ எருசலேம்‌ மக்களை அதிகமாக 
நேசித்தார்‌, அவர்களை இரட்சிக்க விரும்பினார்‌, அவர்கள்‌ இரட்சிக்கப்படுவதை 
புறந்தள்ளியதால்‌ துக்கத்தால்‌ நிறைந்தவரானார்‌. 

மனித வர்க்கத்தின்‌ மீது இயேசு கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெரியது! 
எருசலேமில்‌ இருந்தவர்கள்‌ இயேசுவுக்கு செய்தது மிகவும்‌ கொஞ்சம்‌; 
பொதுவாகவே, அதின்‌ குடிகள்‌ அவரை புறக்கணித்தார்கள்‌, அவர்கள்‌ விரைவில்‌ 
தம்மை சிலுவையிலறைவார்கள்‌ என்று இயேசுவுக்குத்‌ தெரியும்‌. இருப்பினும்‌, 
இயேசு அவர்களிடத்தில்‌ அன்பு வைத்து அவர்களை இரட்சிக்க விரும்பினார்‌. 
அவர்களை இரட்சிக்காதபடிக்கு அவரைத்‌ தடுத்த ஒரே காரியம்‌ அவர்கள்‌ 
அவருடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்‌ கொள்ள மனதில்லாமலிருந்ததுதான்‌. 
தம்மிடத்தில்‌ வரமறுத்த பாவிகளின்‌ நிமித்தம்‌ இயேசு கண்ணீர்‌ விட்டார்‌. 

2. இயேசு லாசருவின்‌ மரணத்தின்போது தம்முடைய துக்கத்தை 
வெளிப்படுத்தினார்‌. லாசருவின்‌ மரணத்தைப்‌ பற்றி யோவான்‌ 11ல்‌ 
சொல்லப்படுகிறது. லாசருவும்‌ அவனுடைய இரண்டு சகோதரிகளாகிய மரியாளும்‌ 
மார்த்தாளும்‌, பெத்தானியாவில்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. அவர்கள்‌ இயேசுவுக்கு 
சிறந்த சிநேகிதராயிருந்தார்கள்‌ (யோவான்‌ 11:5). லாசரு வியாதி பட்டபோது 
இரண்டு சகோதரிகளும்‌ அவனது வியாதியைக்‌ குறித்து சொல்லியனுப்பினார்கள்‌, 
கர்த்தர்‌ உடனடியாக வந்து அவனைக்‌ குணமாக்க வேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. மாறாக, இயேசு இரண்டு நாட்கள்‌ தாமதமாக்கி 
பெத்தானியாவுக்கு போகாமல்‌ தாம்‌ இருந்த ஊரிலேயே இருந்து விட்டார்‌. 
அவர்‌ பெத்தானியாவுக்கு வந்தபோது, லாசரு மரித்து நான்கு நாட்களானதாகக்‌ 





160 


கண்டார்‌ (யோவான்‌ 11:17). மார்த்தாள்‌ மரியாள்‌ இருவருமே இயேசுவைக்‌ 
கண்ட போது, “நீர்‌ இங்கேயிருந்தீரானால்‌ என்‌ சகோதரன்‌ மரிக்க மாட்டான்‌” 
என்று சொன்னார்கள்‌ (யோவான்‌ 11:21, 32). பிறகு அந்த வசனப்பகுதி 
சொல்லுகிறது, 


அவள்‌ [மரியாள்‌] அழுகிறதையும்‌ அவளோடே கூட வந்த யூதர்கள்‌ 
அழுகிறதையும்‌ இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கித்துயரமடைந்து: 
“அவனை எங்கே வைத்தீர்கள்‌” என்றார்‌. “ஆண்டவரே, வந்துபாரும்‌” 
என்றார்கள்‌. இயேசு கண்ணீர்‌ விட்டார்‌. அப்பொழுது யூதர்கள்‌, “இதோ 
இவர்‌ அவனை எவ்வளவாய்ச்‌ சிநேகித்தார்‌!” என்றார்கள்‌ (யோவான்‌ 
11:33-36). 


“இயேசு கண்ணீர்‌ விட்டார்‌” (யோவான்‌ 11:35): வேதத்திலேயே மிகவும்‌ 
சிறிய வசனம்‌ இது, ஆனால்‌ அதன்‌ உட்பொருள்‌ மிகப்பெரியது. இயேசு 
ஏன்‌ கண்ணீர்‌ விட்டார்‌? யூதர்கள்‌ நினைத்தார்கள்‌ அவர்‌ லாசருவினிடத்தில்‌ 
மிகுந்த அன்பு வைத்ததினால்‌ அழுகிறார்‌, அது ஒரு வகையில்‌ உண்மையாக 
இருக்கலாம்‌. ஆயினும்‌, விரைவில்‌ லாசருவை மரித்தோரிலிருந்து தாம்‌ எழுப்பப்‌ 
போகிறார்‌ என்று தெரிந்திருந்ததால்‌ (யோவான்‌ 11:11), லாசருவின்‌ மரணம்‌ 
அவரை அழவைக்கவில்லை. மாறாக, மற்றவர்கள்‌ அழுது கொண்டிருப்பதை 
கவனித்திருந்த இயேசு அவர்கள்‌ மீது இரக்கப்பட்டு கண்ணீர்‌ விட்டார்‌. 
அவர்களோடு சேர்ந்து அவர்‌ துக்கத்தை உணர்ந்தார்‌. இன்னும்‌ சொல்லப்‌ 





போனால்‌, அவர்கள்‌ மீது கொண்டிருந்த ட//வினியீத்தம்‌: அவர்களைப்போல 
இயேசு மனதில்‌ உணர்ந்து பார்த்தார்‌. ஆகையால்‌, அவர்‌ அழுதார்‌. 

3. நெருங்கி வந்த தமது மரணத்தினிமித்தம்‌ இயேசு கண்ணீர்‌ விட்டார்‌. 
தமது மரணம்‌ நெருங்கி வந்தபோது, தமது ஆத்துமாவில்‌ கலங்கினார்‌ 
என்று சுவிசேஷங்கள்‌ தெளிவாக்குகின்றன. யோவான்‌ 12:27, 28ல்‌, நாம்‌ 
வாசிக்கிறோம்‌, 





“இப்பொழுது என்‌ ஆத்துமா கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌. 
“பிதாவே இந்த வேளையினின்று என்னை இரட்சியும்‌” என்று 
சொல்லுவேனோ; ஆகிலும்‌ இதற்காகவே இந்த வேளைக்குள்‌ வந்தேன்‌. 
பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌” என்றார்‌. அப்பொழுது: 
“மகிமைப்படுத்தினேன்‌, இன்னமும்‌ மகிமைப்‌ படுத்துவேன்‌” என்கிற சத்தம்‌ 
வானத்திலிருந்து உண்டாயிற்று. 


யோவான்‌ 13:21ன்‌ படி, இயேசு “ஆவியிலே கலங்கி: உங்களில்‌ ஒருவன்‌ என்னைக்‌ 
காட்டிக்‌ கொடுப்பான்‌ என்று, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” ” என்றார்‌. 

இயேசுவை நெருங்கிக்‌ கொண்டிருந்த மரணம்‌ அவருக்கு கலக்கத்தைக்‌ 
கொடுத்தது - தாம்‌ படப்போகும்‌ பாடுகளினாலே மட்டுமல்ல, அதற்குட்பட்டுள்ள 
ஏமாற்றமளிக்கும்‌ செயல்களும்‌ கூடத்தான்‌. அவர்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
தமது ராஜ்யத்தைக்‌ குறித்து யூதர்களுக்கு அறிவித்த பிறகும்‌ அவர்கள்‌ அவரை 
புறக்கணித்து விட்டனர்‌ என்பதும்‌, மேலும்‌ தமது சீஷர்களுக்கு மூன்று வருடம்‌ 
தொடர்ந்து போதித்தும்‌ நட்புறவு கொண்டு பழகி வந்தும்‌ அவர்கள்‌ அவரைக்‌ 








காட்டிக்‌ கொடுப்பார்கள்‌, மறுதலிப்பார்கள்‌, கைவிடுவார்கள்‌ என்பதும்‌ பற்றிய 


161 


அவரது முன்னறிவு அவரை மிகவும்‌ வருத்தமடையச்‌ செய்திருக்க வேண்டும்‌. 
எனவே அவர்‌ கலங்கியதில்‌ ஆச்சரியமில்லை! 

உண்மையில்‌, அவர்‌ “துக்கம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌” என்பது குறித்த ஒரு 
முழுக்காட்சிதான்‌ கெத்செமனே தோட்டத்து நிகழ்ச்சி. மாற்குப்‌ புத்தகம்‌ அந்தக்‌ 
காட்சியை கீழ்வருமாறு விவரிக்கிறது: 


பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள்‌. 
அப்பொழுது அவர்‌ தம்முடைய சீஷர்களை நோக்கி: “நான்‌ ஜெபம்‌ 
பண்ணுமளவும்‌ இங்கே உட்கார்ந்திருங்கள்‌” என்று சொல்லி, பேதுருவையும்‌, 
யாக்கோபையும்‌, யோவானையும்‌ தம்மோடே கூட்டிக்‌ கொண்டு போய்‌, 
'திகிலடையவும்‌, மிகவும்‌ வியாகுலப்படவும்‌ தொடங்கினார்‌. அப்பொழுது 
அவர்‌: “என்‌ ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கங்கொண்டிருக்கிறது. 
நீங்கள்‌ இங்கே தங்கி, விழித்திருங்கள்‌” என்று சொல்லி, சற்று அப்புறம்‌ 
போய்‌, தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மைவிட்டு நீங்கிப்போகக்‌ 
கூடுமானால்‌ அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக்கொண்டு: “அப்பா 
பிதாவே, எல்லாம்‌ உம்மாலே கூடும்‌; இந்தப்‌ பாத்திரத்தை என்னிடத்தி 
லிருந்து எடுத்துப்‌ போடும்‌, ஆகிலும்‌ என்‌ சித்தத்தின்படியல்ல, உம்முடைய 
சித்தத்தின்படியே ஆகக்கடவது” என்றார்‌ (மாற்கு 14:32-36). 


இந்தத்‌ தருணத்தில்‌ இயேசு “துக்கம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌” என்பது, தெளிவாகக்‌ 
கூறப்படுகிறது. அவர்‌ கண்ணீர்‌ சிந்தினாரா? எபிரெயர்‌ புத்தக எழுத்தாளர்‌ அவர்‌ 
அப்படிச்‌ செய்ததாகக்‌ குறிப்பிடுகிறார்‌: “அவர்‌ மாம்சத்திலிருந்த நாட்களில்‌, 
தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, பலத்த 
சுத்தத்தோடும்‌ கண்ணீரோடும்‌ விண்ணப்பம்‌ பண்ணி” (எபிரெயர்‌ 5:7௮). 
கெத்செமனேயில்‌ இயேசுவுக்கு உண்டான துக்கம்‌ வரவிருந்த கடுமையான 
சம்பவத்தை முன்‌ காட்டியது. ஜனங்கள்‌ மரணத்தில்‌ சந்திக்கும்‌ துக்கத்தை அவர்‌ 
அப்பொழுதே உணர்ந்தார்‌. ஏற்கனவே சிலுவையிலறையப்‌ பட்டவர்களின்‌ 
கடும்‌ வேதனையை கொடுக்கும்‌ மரணத்தை அவர்‌ சிலுவையிலே, பகிர்ந்து 
கொண்டார்‌. எப்படியிருப்பினும்‌ அதற்கும்‌ அப்பால்‌, மனுஷருடைய 
பாவங்களை அவர்‌ சுமந்தார்‌. பாவமறியாத அவர்‌ நமக்காக பாவமானார்‌; நமது 





பாவங்களுக்காக அவர்‌ வாதிக்கப்பட்டார்‌ (காண்க 2 கொரிந்தியர்‌ 5:19-21). அந்த 
உண்மை அவர்‌ அனுபவித்தகைக்‌ காட்டிலும்‌ சிலுவைப்பாடுகளை அனுபவித்த 
மற்றவர்களைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ கொடிதாயிருந்தது. 


குறிப்பிடத்தக்க அவரது துக்கங்கள்‌ 

இயேசுவின்‌ துக்கங்கள்‌ நமக்கு இந்த ஜீவியத்தில்‌ என்ன பொருளைக்‌ 
கொடுக்கிறது? அவரைப்‌ பின்பற்றிப்போகிற நாம்‌ அவருடைய மதிப்புகளையும்‌ 
பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌; அவருக்கு இழைக்கப்பட்ட அனைத்து 
துக்கங்களிலும்‌ நாமும்‌ வருத்தப்பட வேண்டும்‌. 

1. இயேசுவின்‌ எருசலேமைக்‌ குறித்தத்‌ துக்கம்‌ பாவத்தின்‌ வினயத்தை 
விளங்கப்‌ பண்ணுவதும்‌, அதிலிருந்து நம்மை மீட்க இயேசுவின்‌ 
விருப்பத்தையும்‌ சுட்டிக்காட்டுறெது. மத்தேயு 23:37லும்‌ லூக்கா 13:34லும்‌ 
உள்ள அவருடைய வார்த்தைகளில்‌ வேதனை மற்றும்‌ பாவத்தைக்‌ குறித்து 


162 


இரண்டு உண்மைகள்‌ சொல்லப்படுகிறது. முதலாவதாக, பரனவிீசள்‌ (குங்கள்‌ 
ஆத்துமா. இத்து Clr SAT BLL அரம்‌ அவா 
ட ணின்‌ ஓரே ஒருவரை அவர்கள்‌ புற்ந்தன்றூவதை பெரிது 
கொள்வது தான்‌: எல்லாரும்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்று இயேசு 
விரும்புகிறார்‌: விரும்புகிற “எவனும்‌” அவருடைய சீஷனாகலாம்‌ (மத்தேயு 
16:24): அவரிடத்தில்‌ “விசுவாசிக்கிறவன்‌ எவனோ மனதுள்ளவனெவனோ 
அவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌” (யோவான்‌ 3:16). “எல்லாரும்‌” மனந்திரும்பி 
இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புறொர்‌ (2 பேதுரு 3:9). 
எல்லாரும்‌ இரட்சிக்கப்படாமலிருப்பதற்கான ஒரே காரணம்‌ சிலர்‌ கிறிஸ்து 
மூலமாய்‌ அளிக்கப்படும்‌ இரட்சிப்பை புறந்தள்ளுவது தான்‌! அவர்‌ 
தமது விரோதிகளையும்‌ இரட்சிக்க வந்தார்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
“வரப்போவதில்லை.” அதேபோல இன்றைக்குச்‌ சிலர்‌ இயேசுவினிடமாய்‌ 
இழுப்புண்டு இரட்சிக்கப்பட மனதில்லாதிருக்றொர்கள்‌. இரண்டாவதாக, 
கிறிஸ்துவைப்‌ புறக்‌ கணித்தல்‌ அக்கத்துக்கான ௧/7 ணி ஜனங்கள்‌ மனந்திரும்ப 
மறுத்து அவரிடத்தில்‌ வர விரும்பாத போது நாம்‌ இயேசுவின்‌ வேதனையை 
பகிர்ந்து கொள்ளுதல்‌ வேண்டும்‌. பாவிகளை நேசித்து இயேசு கொண்டிருந்த 
அதே அன்பை நாமும்‌ காட்ட வேண்டும்‌. காணாமல்‌ போன ஆடு, காணாமல்‌ 
போன வெள்ளிக்காசு, கெட்ட குமாரன்‌ ஆகிய உவமைகளில்‌ இந்த ஒரு 
பாடம்தான்‌ போதிக்கப்படுகிறது லூக்கா 15). இயேசுவைப்‌ போல நாம்‌ 
பாவிகளிடத்தில்‌ அன்புகூரும்பொழுது, இரட்சிப்பின்‌ அழைப்பை அவர்கள்‌ 
புறக்கணிக்கும்போது அவரைப்‌ போலவே நாமும்‌ அழுவோம்‌. 

2. லாசருவின்‌ கல்லறையில்‌ இயேசுவின்‌ துக்கம்‌ தம்‌ அழும்போது 
இயேசுவும்‌ நம்மோட இரக்கத்தைக்‌ குட்டுகறொர்‌ என்பது காணப்படுகிறது. 
லாசருவின்‌ கல்லறையில்‌ மற்றவர்கள்‌ அழுறெபோது அவர்‌ அழுததுபோல, 
நாம்‌ வேதனைப்படும்போது நமது துக்கத்தை அவர்‌ உணருகிறார்‌. மற்றவர்கள்‌ 
துக்கப்படும்போது நாம்‌ அவர்‌ காட்டிய முன்மாதிரியைப்‌ போலவே இரக்கமும்‌ 
பரிவும்‌ காட்டவேண்டும்‌. “சந்தோஷப்படுகிறவார்களுடனே சந்தோஷப்படுங்கள்‌; 
அழுஹறெவர்களுடனே அழுங்கள்‌” என்று பவுல்‌ எழுதினார்‌ (ரோமர்‌ 12:15). 

3. கெத்செமெனேயில்‌ இயேசுவின்‌ துக்கம்‌ 2123 இட /G5TS LIUINIST 
திரயத்தை நமத இரட்சகர்‌ செவுத்தியிருட்டாதை நினைப்பூட்டுறெது. நாம்‌ 
அவருடைய வேதனையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிற அதே வேளையில்‌, நமது 
பாவங்களிலிருந்து விடுதலை செய்யும்படி அப்படியொரு அனுபவத்தை இயேசு 
கடந்து வந்தார்‌ என்பதற்காக நாம்‌ சந்தோஷப்‌ பட்டு களிகூர வேண்டும்‌. உள்ளே 
முரண்பாடாய்த்‌ தோன்றும்‌ மெய்கருத்து என்னவெனில்‌, கெத்செமனேயில்‌ 
துக்கத்தை அவர்‌ அறிந்திருந்தார்‌ என்பதால்‌ சந்தோஷப்பட வேண்டும்‌. நமது 
இரட்சிப்பின்‌ பாதை அவருடைய கண்ணீரால்‌ பரப்பப்பட்டிருந்தது. 








முடிவுரை 
இயேசு மெய்யாகவே “துக்கம்‌ நிறைந்தவராயிருந்தார்‌.” எப்படி யிருப்பினும்‌, 
அவருடைய துக்கங்கள்‌ நிறைந்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம்‌ 
மகத்தான ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. இயேசு பாவிகளின்‌ 
இழந்துபோன அவர்களின்‌ நிலைக்காக கண்ணீர்‌ விடும்‌ அளவுக்கு பாவிகளில்‌ 
அன்புகூர்ந்தார்‌ என்பதால்‌ நாம்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட வர்கள்‌. ஒரு சிநேகிதனின்‌ 


163 


மரணத்தினிமித்தம்‌ கண்ணீர்‌ விடுமளவுக்கு அவர்‌ மனித பண்பு கொண்டிருந்தார்‌ 
என்பதும்‌, நம்மோடு கூட துக்கங்களை உணரக்‌ கூடியவராயிருக்கிறார்‌ 
என்பதையும்‌ அறிந்து நாம்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌. விசேஷமாக, 
இயேசு மனமுவந்து கெத்செமனேயில்‌ வேதனைகளையும்‌ பாடுகளையும்‌ 
நாம்‌ இரட்சிப்பை அடையும்‌ பொருட்டும்‌ நித்திய ஜீவனை அடையும்‌ 
பொருட்டாகவும்‌ அனுபவித்தாரே அதினாலே நாம்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. அவருடைய துக்கத்திலிருந்து நம்முடைய இரட்சிப்பு 
வந்தது. 

இயேசுவின்‌ சோதனைகளும்‌ ஏமாற்றங்களும்‌, அவரது துக்கங்களும்‌ 
வேதனைகளும்‌, பாடுகள்‌ நிறைந்த சிலுவை மரணமும்‌ முடிவில்லாததும்‌, 
நித்தியமுமான - ஜீவனில்‌ முடிவுறுகிறது. அவரது மரணத்துக்குப்பின்‌ அவரது 
உயிர்த்தெழுதல்‌ வந்தது; அவரது உயிர்த்தெழுலுக்குப்‌ பின்‌ அவர்‌ பரமேறுதலும்‌ 
மகிமையடைதலும்‌ வந்தது. விசுவாசமுள்ள கிறிஸ்தவனுக்கு, கஷ்டப்பட்ட 
ஒரு வாழ்க்கையும்‌, உபத்திரவங்களும்‌ நித்திய மகிமையினால்‌ முடி சூடப்படும்‌/ 
அவரது வழிமட்டுமே நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டுபோகும்‌ வழி 
(யோவான்‌ 14:6; 11:25, 26). துக்கப்பட்ட ஒருவருடைய வழியைப்‌ பின்பற்றிப்‌ 
போவது நமக்கு ஜீவனைக்‌ கொடுக்கும்‌ என்று பொருளானதால்‌, நாம்‌ 
சந்தோஷமாக பின்பற்றலாம்‌. 








குறிப்பு 
1G. 0. Brewer, “Christ, The Man of Sorrows,” Christ Crucified - A Book of Sermons (Nash- 
ville: B. C. Goodpasture, 1952), 72-73. 


164 


2 


கீறிஸ்து: உலகத்தீன்‌ இரட்சகர்‌ 


அப்போஸ்தலனாகிய யோவான்‌, “பிதாவானவர்‌ குமாரனை உலக 
இரட்சகராக அனுப்பினாரென்று நாங்கள்‌ கண்டு சாட்சியிடுகிறோம்‌”” 
என்று எழுதினார்‌ (1 யோவான்‌ 4:14). இயேசு எண்ணற்ற கடமைகளை 
நிறைவேற்றினார்‌ (எதிர்காலத்தில்‌ நிறைவேற்றுவார்‌). அவர்‌ தீர்க்கதரிசியாக, 
ஆசாரியராக, ராஜாவாக இருந்தார்‌, இருக்கிறார்‌. பின்னதாக ஒரு பாடத்திலே 
அவரின்‌ கடைசிநாள்‌ செயலாக நியாயாதிபதியாக இருப்பார்‌ என்பதைக்‌ கற்றுக்‌ 
கொள்வோம்‌. யோவான்‌ பேசினதைப்‌ பார்க்கிலும்‌ குறிப்பிடத்தக்க கடமை, 
எப்படியிருப்பினும்‌, வேறெதுவும்‌ இருக்காது: தேவனுடைய குமாரன்‌ உலக 
இரட்சகர்‌. 


கிறிஸ்து உலக இரட்சகர்‌ என்று 
சொல்லுவதன்‌ பொருள்‌ என்ன? 
பூமியிலே கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ என்னவாக இருந்தது? இந்தக்‌ கேள்விக்கு 
பதில்‌ அளிப்பது என்பது தங்களை கிறிஸ்தவர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொள்வோர்‌ 
மத்தியில்‌ கூட மிக விசாலமான பிளவு ஏற்படும்‌ பிரிவினை போதனைக்‌ 
காணப்படும்‌. அந்தப்‌ பெரும்‌ பிளவின்‌ ஒருபக்கம்‌ இயேசு கிறிஸ்து உலகத்தை 
சிறப்பான இடமாக்கி வாழ ஏதுவாக இரட்சிக்க வந்தார்‌ என்று சொல்லுவோர்‌ 
- அவருடைய தலையாய அக்கறையெல்லாம்‌ சமூக நீதியும்‌, அவருடைய 
குறிக்கோளெல்லாம்‌ இருக்கற அரசுகளை நீதியுள்ளவைகளாயும்‌ சமுதாயத்தை 
இன்னும்‌ நியாயமானதாகவும்‌ மாற்றுவதுதான்‌ என்பார்கள்‌. 
இவ்விதமான போதனையிலே சில உண்மைகள்‌ உள்ளன. இயேசுவின்‌ 





வழிகளை, மனிதவர்க்கத்தால்‌ பின்பற்றப்படுமேயாகில்‌ சிறப்பான மக்கள்‌ 
கூட்டத்தைக்‌ காணலாம்‌. அரசுகள்‌ இன்னும்‌ நீதியுள்ளவைகளாயிருக்கும்‌; 
தனிப்பட்ட ஒவ்வொருவரும்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌, ஆரோக்கியத்துடன்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவிகரமாயும்‌ இருப்பார்கள்‌. 

அயினும்‌, கிறிஸ்துவின்‌ வருகையின்‌ தலையாய நோக்கம்‌ உலகத்தை 
சிறப்பானதாக மாற்ற வேண்டும்‌ என்பதற்கு சாட்சியங்கள்‌ எதிராக 
அமைந்துள்ளன. இயேசு ஒருபோதும்‌ புரட்சியை பிரசங்கிக்க வில்லை, 
அரசு தலைவர்கள்‌ என்ன விதிகளை கைக்கொள்ள வேண்டுமென்று 
சர்வாதிகாரியாக கட்டளையிட முயன்றதில்லை, எல்லாரும்‌ சம அந்தஸ்து 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்று சொன்னதில்லை. ஐசுவரியவான்களுக்கும்‌ 
குரித்திரருக்குமிடையே இருக்கும்‌ வேறுபாடுகளைக்‌ கூட தவறு என்று அவர்‌ 
ஆலோசனை கொடுத்ததில்லை. 

மேலும்‌, அவரைப்‌ பின்பற்றிப்போன அதிக்கிறிஸ்தவர்கள்‌, அதாவது 
முதல்‌ நூற்றாண்டு சபை, மிகவும்‌ பயங்கரமான அநீதிகள்‌ நிறைந்திருந்த 
உலகத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்தனர்‌; இருந்தும்‌ அந்த சபை அரசியல்‌ 


165 





நீதியற்றதாயிருந்தது. அதின்‌ அங்கத்தினர்கள்‌ புரட்சிகர கருத்துக்களை 
ஒருபோதும்‌ பிரசங்கித்ததில்லை; ஒரு பட்டணத்தில்‌ அதின்‌ பிரசங்கியார்கள்‌ 
நுழைந்தபோது, அவர்கள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்‌, 
சமுதாய நீதி எனும்‌ சுவிசேஷத்தையல்ல. 

அந்த பெரும்‌ பிளவின்‌ மறுபுறம்‌ பார்த்தால்‌ இயேசு ஜனங்களின்‌ 
ஆத்துமாக்களை இரட்சிக்கும்‌ பொருட்டு உலகத்தை இரட்சிக்க இயேசு 
வந்தார்‌ என்று விசுவாசிக்றெவர்கள்‌ இருக்கின்றனர்‌! இந்த கிறிஸ்தவரா்கள்தான்‌ 
“சுவிசேஷக எண்ணமுடையோர்‌” எனப்பட்டனர்‌. கர்த்தருடைய சபையின்‌ 
அங்கத்தினர்கள்‌ பொதுவாக இப்படி பகுக்கப்பட்டாலும்‌, இந்தக்‌ கூட்டம்‌ 
விசுவாசிக்கிற எல்லாவற்றையும்‌ அல்லது போதிக்கிற எல்லாவற்றையும்‌ 
நாம்‌ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்ற அவசியமில்லை. நமது 
அரசியல்‌ தெரிவுகள்‌, சமுதாய செயல்பாடுகள்‌, மற்றும்‌ மார்க்க நம்பிக்கைகள்‌ 
அனைத்தும்‌ “சுவிசேஷக எண்ணமுடையோர்‌” என்று சொல்லிக்‌ கொள்வோர்‌ 
போதிக்கும்‌ கட்டுப்பாட்டிலும்‌ இல்லை. எப்படியிருப்பினும்‌, கிறிஸ்தவம்‌ 
என்றாலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது - நற்செய்தி, அல்லது “சுவிசேஷம்‌ 
செய்தல்‌” (எலா ஞ்லியேன்‌ எனும்‌ பதத்திலிருந்து வந்த வார்த்தை) - ஆத்தும 
இரட்சிப்பின்‌ நோக்கத்திற்காக என்பதை ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌! சுவிசேஷகம்‌ 
என்றால்‌ அதுதான்‌ பொருள்‌ என்றால்‌, சுவிசேஷகத்துக்கு அந்த அளவாகிலும்‌ 
உரிமையிருக்கிறதே! 





இரட்சகராகிய கிறிஸ்து 
இயேசுவின்‌ ஊழியம்‌ ஆத்துமாக்களை இரட்சிக்கவே என்று ஏன்‌ 
சொல்லுகிறோம்‌? ஏனெனில்‌ அதைக்‌ தான்‌ வேகம்‌ சொல்லுகிறது. 


“அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌; அவருக்கு இயேசு என்று 
பேரிடுவாயாக; ஏனெனில்‌ அவர்‌ தமது ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி 
அவர்களை இரட்சிப்பார்‌ என்றார்‌” (மத்தேயு 1:21). 


“இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ உங்களுக்கு தாவீதின்‌ 
ஊரிலே பிறந்திருக்கிறார்‌” லூக்கா 2:11). 


“இழந்து போனதைக்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன்‌ 
வந்திருக்கிறார்‌” (லூக்கா 19:10). 


“தேவன்‌ தம்முடைய ஓரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு 
அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌” (யோவான்‌ 
3:16). 


அந்த ஸ்திரீயை நோக்கி: “உன்‌ சொல்லினிமித்தம்‌ அல்ல, அவருடைய 
உபதேசத்தை நாங்களே கேட்டு, அவர்‌ மெய்யாய்க்‌ கிறிஸ்துவாயெ 
உலக இரட்சகர்‌ என்று அறிந்து விசுவாசிக்கிறோம்‌”” என்றார்கள்‌ 
(யோவான்‌ 4:42). 

இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும்‌ 


166 


இயேசு தமது சீஷருக்கு முன்பாகச்‌ செய்தார்‌. இயேசு தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள்‌ விசுவாசிக்கும்படியாகவும்‌, 
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்‌ 
படியாகவும்‌, இவைகள்‌ எழுதப்பட்டிருக்றெது (யோவான்‌ 20:30, 31). 


“இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும்‌ பாவமன்னிப்பையும்‌ 
அருளுகிறதற்காக, அவரை அதிபதியாகவும்‌ இரட்சகராகவும்‌ தமது 
வலதுகரத்தினால்‌ உயர்த்தினார்‌” (நடபடிகள்‌ 5:31). 


“அவனுடைய [தாவீதினுடைய] சந்ததியிலே தேவன்‌ தமது 
வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை 
எழும்பப்‌ பண்ணினார்‌” (நடபடிகள்‌ 13:23). 


இருளின்‌ அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின்‌ 
குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை 
ஸ்தோத்திரிக்கிறோம்‌. [குமாரானாகிய] அவருக்குள்‌, அவருடைய 
இரத்தத்தினாலே, பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது 
(கொலோசெயர்‌ 1:13, 14). 


.. பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தத்துவுக்கு 
எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும்‌, நம்முடைய இரட்சகராயிருக்கிற 
இயேசு கிறிஸ்துவினாலும்‌, கிருபையும்‌ இரக்கமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாவதாக (கத்து 1:4). 


நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகருமாயெ இயேசு கிறிஸ்துவின்‌ கிருபையிலும்‌, 
அவரை அறிகிற அறிவிலும்‌ வளருங்கள்‌ (2 பேதுரு 3:18அ). 





பிதாவானவர்‌ குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினாரென்று நாங்கள்‌ 
கண்டு சாட்சியிடுகிறோம்‌ (1 யோவான்‌ 4:14). 


இந்த வசனங்களின்‌ வெளிச்சத்தில்‌, நாம்‌ நம்பிக்கையோடே 
உறுதிப்படுத்துவது என்னவெனில்‌, கிறிஸ்துவின்‌ உபதேசத்தின்படி. வாழ்வது 
ஒரு சிறப்பான உலகை உண்டு பண்ணக்‌ கூடியதாயிருந்தாலும்‌, இந்த உலகத்தை 
சிறப்பானதாக மாற்றும்படி கிறிஸ்து வரவில்லை. மனிதர்கள்‌ வாசஞ்செய்கிற 
உலகத்தை - அவர்களுடைய பாவங்களிலிருந்து - இரட்சிக்கும்படியாகவே அவர்‌ 





வந்தார்‌! 


கிறிஸ்து மட்டுமே இரட்சகராக இருக்கிறார்‌ 

இயேசு கிறிஸ்து “இரட்சகரில்‌ ஒருவரல்ல”; அவர்‌ மட்டுமே (ஒரே) இரட்சகர்‌. 
அவர்‌ சொன்னார்‌, “நானே வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனுமாயிருக்கிறேன்‌; 
என்னாலேயன்றி ஒருவனும்‌ பிதாவினிடத்தில்‌ வரான்‌” (யோவான்‌ 14:0. 
அவரைக்‌ குறித்து பேதுரு சொன்னார்‌, “அவராலேயன்றி ஒருவராலும்‌ 
இரட்சிப்பில்லை, வானத்தின்‌ கீழெங்கும்‌ அவருடைய நாமமேயல்லாமல்‌ 
வேறொரு நாமம்‌ கட்டளையிடப்‌ படவுமில்லை” (நடபடிகள்‌ 4:12). 

ஒருவர்‌ கிறிஸ்துவினாலும்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாகவும்‌ மட்டுமே 
இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று சொல்லுவது ஒரு குறுகிய மனப்பான்மை 





167 


என்பதுபோல தோன்றலாம்‌. ஆயினும்‌, குறுகிய மனப்பான்மையானாலும்‌ 
இல்லாவிட்டாலும்‌, வேதத்தை தேவனுடைய வசனம்‌ என்று விசுவாசிப்பவர்கள்‌ 
கிறிஸ்துவை விசுவாசித்து கீழ்ப்படிந்தாலொழிய ஒருவரும்‌ இன்று இரட்சிக்கப்பட 
முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்‌ கொள்ளவும்‌ அறிவிக்கவும்‌ வேண்டும்‌. 





இயேசு எப்படி உலக இரட்சகரானார்‌? 
கிறிஸ்து உலக இரட்சகரானால்‌, அதினாலே அவர்‌ நம்மை பாவங்களிலிருந்து 
இரட்சிக்றொர்‌ என்றால்‌, எப்படி அவர்‌ நம்முடைய இரட்சகரானார்‌? இந்தக்‌ 
கேள்விக்குறிய பதில்‌ இரு பகுதிகளைக்‌ கொண்டது. 


அவர்‌ உலகத்தில்‌ வந்தார்‌ 

முதலாவதாக, அவர்‌ உலகத்தில்‌ வந்தார்‌. தேவத்துவத்தில்‌ இரண்டாவது 
நபராகிய அவர்‌, தம்மைத்தாமே வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாயிருந்தும்‌ 
பூமியில்‌ வந்து மனுஷனாக வாழ்ந்தார்‌, “அடிமையின்‌ ரூபமெடுத்து மனுஷ 
சாயலானார்‌” (பிலிப்பியர்‌ 2:5-8). வார்த்தையாக - ஆதியிலே தேவனிடத்தில்‌, 
தேவனாக இருந்த அவர்‌ (யோவான்‌ 1:1) - “மாமிசமாகி, நமக்குள்ளே வாசம்‌ 





பண்ணினார்‌” (யோவான்‌ 1:14). மற்ற மனிதர்களெல்லாம்‌ “மாமிசத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருப்பது போல அவரும்‌ அவர்களைப்‌ 
போலானார்‌,” அவர்‌ “எல்லாவற்றிலும்‌ தமது சகோதரர்களைப்‌ போலானார்‌” 
(எபிரெயர்‌ 2:14அ, 17௮). 


நமது பாவங்களுக்காக மரிக்கும்படி வந்தார்‌ 

இரண்டாவதாக, இயேசு நமது இரட்சகராக மட்டுமே வரவில்லை, ஆனால்‌ 
நமது பாவங்களை எடுத்துப்போடும்‌ இந்த நோக்கத்துக்காக அவர்‌ மரிக்கவும்‌ 
செய்தார்‌. “மரண பரியந்தம்‌, அதாவது சிலுவையின்‌ மரணபரியந்தமும்‌ 
கீழ்ப்படிந்தவராகி, தம்மைத்தாமே தாழ்த்தினார்‌” (பிலிப்பியர்‌ 2:8); அவர்‌ 
“மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌] உடையவரானார்‌; மரணத்தினாலே 
அழிக்கும்படிக்கும்‌, ஜீவகாலமெல்லாம்‌ மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்‌ 
குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ விடுதலை பண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌” 
(எபிரெயர்‌ 2:14, 15). 

தமது ஆரம்ப கால ஊழியத்தின்போது, மனுஷ குமரான்‌ “உயர்த்தப்படுவார்‌” 
என்பது தமது இறுதி விளைவு என்பதை முன்னறிந்து “உயர்த்தப்‌ பட்டிருப்பார்‌” 
என்று சொன்னார்‌ (யோவான்‌ 3:14). தமது மரணத்தைக்‌ குறித்து முன்னறிவிக்கும்‌ 
அவர்‌ (மத்தேயு 16:21), “அநேகரை மீட்கும்‌ பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌” என்றார்‌ (மாற்கு 10:45). 

தமக்கு நெருங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ மரணத்தைக்‌ குறித்து கலங்கிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, அவர்‌ தம்மைத்தாமே, “நான்‌ என்ன சொல்லுவேன்‌ 











...?” என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. ஒரு சாத்தியக்கூரை அவர்‌ ஆலோசித்தார்‌: 
“பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சித்துக்‌ கொள்ளும்‌, என்று 
சொல்லுவேனோ?” பிறகு அவர்‌ தமக்குத்தாமே பதில்‌ சொல்லி, “இல்லை, 
நான்‌ அப்படிச்‌ சொல்லக்‌ கூடாது, இதற்காகவே இந்த வேளைக்குள்‌ வந்தேன்‌” 
என்றார்‌ (யோவான்‌ 12:27). இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, இயேசு 





தமது மரணவேளையை அனுடவிக்கும்படியே தாம்‌ வந்ததாகச்‌ சொன்னார்‌. 


168 


அவரது வாழ்வின்‌ நோக்கமே அதுதான்‌. 

அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்‌. அவர்‌ சிலுவையில்‌ மரித்தார்‌, நமது 
பாவங்களைச்‌ சுமந்து கொடூரமான கோரச்‌ சிலுவையின்‌ மரணத்தினாலே அவர்‌ 
நமது இரட்சகரானார்‌. பவுல்‌ இயேசுவை “மகா தேவனும்‌ இரட்சகருமானவர்‌” 
என்றும்‌ “நம்மை மீட்டுக்‌ கொள்ள ... தம்மைத்தாமே ஒப்புக்‌ கொடுத்தார்‌” 
என்றும்‌ பவுல்‌ சொன்னார்‌ (கீத்து 2:13ஆ, 14௮). இயேசுவின்‌ ஜீவியமும்‌ 
போதனைகளும்‌ முக்கியமானவைகளாயிருந்தன, ஆனால்‌ சிலுவையில்‌ அவர்‌ 
மரிக்காதிருந்திருப்பாரேயாகில்‌ இழந்துபோன மனிதவர்க்கத்தை அவரால்‌ 
மீட்கும்‌ ஊழியத்தை செய்திருக்க இயலாது! 


கிறிஸ்துவின்‌ இரட்சகர்‌ எனும்‌ காரியம்‌ 
நமக்கு என்ன பொருள்‌ படுகிறது? 
முதராவதாக, இயேசு இரட்சகர்‌ எனும்‌ உண்மை இரட்ப்பை 
சாத்கயெமாக்குகறத்‌ என்று பொருல்‌! இயேசு “ஒவ்வொருவருக்காகவும்‌ 
மரணத்தை ருசிபார்த்தார்‌” (எபிரெயர்‌ 2:9), ஆகையால்‌, ஒவ்வொருவரும்‌ 
இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள விடுதலை பெற்றிருக்றொர்கள்‌. தமது 
மரணத்தினால்‌ அதை சாத்தியமாக்கினார்‌! இயேசு வந்து மரித்தபடியால்‌, 
“எல்லா மனுஷருக்கும்‌ இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது 
பிரசன்னமாகியுள்ளது” (இத்து 2:11). 
ஒவ்வொரு தனிப்பட்டவருக்கும்‌ இரட்சிப்பானது உண்மையாக 
சாத்தியப்படுவதற்கு முன்‌, அவர்‌ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌! 
சுவிசேஷத்துக்குக்‌ கீழ்ப்படிய ஒருவர்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 


1. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்‌ (யேவான்‌ 3:16; 5:24; மாற்கு 16:16; 
நடபடிகள்‌ 16:31). 

2. தன்‌ பாவங்களிலிருந்து மனந்திரும்ப வேண்டும்‌ லூக்கா 13:8, 5; 
நடபடிகள்‌ 17:30, 31). 

3. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, என்று அறிக்கையிட 
வேண்டும்‌ (ரோமர்‌ 10:9, 10; மத்தேயு 10:32, 33). 

4. பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம்‌ பெறவேண்டும்‌ (மாற்கு 16:16; 
நடபடிகள்‌ 2:38; 22:16). 


இரண்டாவதாக, இயேசு உல. இரட்சகர்‌ எனும்‌. புதம்‌ 
இட்சக்கப்பட்டவரர்கள்‌ குறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை முற்றவாகளுக்கு 
ரசங்கிப்ப்தன்‌ மூலம்‌ மற்றவர்களையும்‌ இரட்சிக்கப்பட வைக்க 
வெண்டி பொருட யவர்கனயிருக்கறொர்கள்‌ என்று மபொருள்‌. கிறிஸ்து 
இல்லாமல்‌ ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட இயலாது என்பதால்‌, சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படாமல்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவால்‌ இரட்சிக்கப்பட இயலாது (ரோமர்‌ 
10:13-17; 1 கொரிந்தியர்‌ 1:18-25; ரோமர்‌ 1:16). 

கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான பொறுப்புகள்‌ உள்ளன! உலகம்‌ இருளில்‌ 
இருக்கிறது. பெரும்பாலான ஜனங்கள்‌ கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ வைப்பதில்லை 
ஆகையால்‌ அவருடைய ஈவாயே இரட்சிப்பைப்‌ பெற இயலாது. அவர்களின்‌ 
ஒரே நம்பிக்கை கிறிஸ்து தான்‌, அவர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி கேள்விப்பட 


169 


ஒரே வழி கிறிஸ்தவர்கள்‌ அவரைப்‌ பற்றிச்‌ சொல்லி “கிறிஸ்துவையும்‌, அவர்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டதையும்‌” அறிவிக்க வேண்டும்‌. பிரதான கட்டளைக்கு 
கீழ்ப்படிறெ விஷயத்தில்‌ நம்முடைய பொறுப்பை நாம்‌ சந்திக்காவிட்டால்‌, 
இரட்சிக்கப்படாதவர்கள்‌ இரட்சிக்கப்படாதவர்களாகவே இருப்பார்கள்‌. 


முடிவுரை 


இரண்டு நிறைவு கேள்விகள்‌ கேட்கப்பட வேண்டும்‌. முதலாவதாக, உலக 
இரட்சகரால்‌ நீங்கள்‌ இரட்சிக்கப்‌ பட்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால்‌, 
எவ்வளவு சீக்கிரம்‌ முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்‌ கீழ்ப்படிதல்‌ மூலம்‌ 
பொறுப்பேற்றுக்‌ கொள்ளுங்கள்‌! நீங்கள்‌ உலகில்‌ வாழ இன்னும்‌ எவ்வளவு 
காலம்‌ உங்களுக்கு அனுமதிக்கப்‌ பட்டுள்ளது என்பது உங்களுக்குத்‌ தெரியாது. 
இரண்டாவதாக, நீங்கள்‌ இரட்சிக்கப்‌ பட்டவராயின்‌, மற்றவர்களை இரட்சிக்க 
உங்களால்‌ இயன்றளவு சிறப்பான செயலைச்‌ செய்கிறீர்களா? இயேசு உலக 
இரட்சகர்‌! அது ஒரு மாபெரும்‌ செய்தி! நமது அண்டை அயலார்களுடன்‌ 
அதை பகிர்ந்து கொள்வோமாக - நமது அண்டை வீட்டாரோடும்‌ உலகில்‌ உள்ள 
அனைவரோடும்‌ பகிர்ந்து கொள்வோமாக. 








கிறிஸ்துவும்‌ ஞானஸ்நானமும்‌ 
இயேசு கிறிஸ்து நமது இரட்சகரானபடியால்‌, ஞானஸ்நானத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ குறித்த கேள்விக்கு ஞானஸ்நானம்‌ எப்படி கிறிஸ்துவோடு 
கூட சம்பந்தப்‌ பட்டுள்ளது என்று ஆராய்ந்து பார்த்து பதில்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌. 


உ இயேசு ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்‌ (மத்தேயு 3:13-17), நாம்‌ அவரது 
முன்மாதிரியைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 

உ இயேசு ஞானஸ்நானத்தைக்‌ கட்டளையிட்டார்‌ (மத்தேயு 28:19; நடபடிகள்‌ 
10:48), நாம்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 

உ இரட்சிக்கப்பட நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்க வேண்டும்‌ (காண்க எபேசியர்‌ 
1:3), நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்படுகிறோம்‌ (கலாத்தியர்‌ 
3:26, 27; ரோமர்‌ 6:3). 

உ இரட்சிக்கப்பட, நாம்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்துடன்‌ தொடர்பு கொண்டிருக்க 
வேண்டும்‌, அது இயேசுவின்‌ மரணத்தின்போது சிந்தப்பட்டது; மற்றும்‌ 
நாம்‌ அவருடைய மரணத்துக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டோம்‌ 
(ரோமர்‌ 6:3, 4). 

உ நாம்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்படும்போது, கிறிஸ்துவுடன்‌ கூட அடக்கம்‌ 
பண்ணப்பட்டும்‌ எழுப்பப்படுவதன்‌ மூலம்‌ நாம்‌ புதிய பிறப்பையும்‌ புதிய 
ஜீவனையும்‌ அனுபவிக்கிறோம்‌ (யோவான்‌ 3:3, 5; ரோமர்‌ 6:3-6; கொலோசெயர்‌ 
2:12). 

உ இரட்சிக்கப்‌ பட்டிருக்க, கிறிஸ்து அன்புகூருகிறதும்‌, மரித்ததும்‌, 
இரட்சிக்றெதுமான சபையில்‌ நாம்‌ இருக்க வேண்டும்‌ (எபேசியர்‌ 5:23-25). 
அவர்‌ தலையாயிருக்கெற அந்த சபைக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டோம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 12:13; காண்க மத்தேயு 16:18ஆ; கொலோசெயர்‌ 1:18). 


170 


8 
கீறிஸ்து: நமது ௮ன்றூட 
வாழ்வின்‌ வழிகாம 1 


கிறிஸ்து நம்மை இரட்சிக்கும்படி உலகத்தில்‌ வந்தார்‌. நாம்‌ ஒருமுறை 
இரட்சிக்கப்பட்டு விட்டால்‌, நாம்‌ எப்படி வாழ வேண்டும்‌? இந்தக்‌ கருத்தை 
பொறுத்தவரை நம்மை இருளில்‌ விட்டுவைக்கவில்லை. அவர்‌ நம்முடைய 
இரட்சகர்‌ மட்டுமல்ல, ஆனால்‌ வாழ்வுக்கும்‌ அவர்‌ வழிகாட்டிதான்‌. அவர்‌ 
முன்‌ நடத்துகிறார்‌, திசை காட்டுகிறார்‌, வழிநடத்தி போகிறார்‌ என்பதால்‌ 
இவ்வுலகிலும்‌ பரிபூரண வாழ்க்கையை நாம்‌ வாழமுடியும்‌ (மறுமையிலும்‌) 
பரலோகத்திலும்‌ அவரோடே கூட நித்திய நித்தியமாய்‌ வாழமுடியும்‌. 

இயேசு எப்படி நம்மை வழிநடத்துகிறார்‌? இந்தக்‌ கேள்விக்கு 
சுருக்கமான பதில்‌ அவர்‌ தமது வேதத்தின்‌ மூலம்‌, தேவனுடைய வசனத்தின்‌ மூலம்‌ 
வழிநடத்துகிறார்‌ என்பதுதான்‌. கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌, அவரது வாழ்க்கையைப்‌ 
பற்றியும்‌, அவரது போதனைகளைப்‌ பற்றியும்‌ உறுதியாகக்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டுமென்றால்‌, அது அவருடைய வேதத்தின்‌ மூலமாக - குறிப்பாக, 
அவருடைய புதிய ஏற்பாட்டின்‌ மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும்‌, 
அது கிறிஸ்து இன்று ஜனங்களுடன்‌ ஏற்படுத்தியுள்ள புதிய உடன்படிக்கை. 
இன்னும்‌ அதிக குறிப்பாக ஒருவேளை நாம்‌ கேட்கலாம்‌, “புதிய ஏற்பாட்டின்‌ 
மூலம்‌ அவர்‌ எப்ப்டி நடத்துகிறார்‌?” 





முதரைவுதாக, QWs, gmbh சொன்னா கொ AEDT 
இயேசு தேவனிடத்திலிருந்து வந்த போதகர்‌ (யோவான்‌ 3:2; காண்க யோவான்‌ 
13:13, 14). அவர்‌ “ரபீ” என்று (யோவான்‌ 1:38, 49; 6:25; “ரபூனி,” யோவான்‌ 





20:16) சொல்லப்படுவது அவர்‌ போதகராயிருந்தார்‌ என்பதை சுட்டிக்காட்டின. 
அவருடைய சீஷர்கள்‌ அவருடைய போதனையை பின்பற்றும்படி எதிர்பார்க்கப்‌ 
பட்டார்கள்‌. அவர்‌ தமது பிரதான கற்பனையை அப்போஸ்தலருக்கு கொடுத்த 
போது, அவர்‌, 


. வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்கு கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டுப்போய்‌ சகல ஜாதிகளையும்‌ 
சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்தினாலே அவர்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுத்து நான்‌ உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்‌ 
அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுங்கள்‌. 
இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனே 
கூட இருக்கிறேன்‌ என்றார்‌ (மத்தேயு 28:18-20). 


இயேசுவுக்கு சீஷர்களாய்‌ வரப்போறெ காலங்களில்‌ மாறுகிற யாவருக்கும்‌ தமது 
சீஷர்களுக்கு உபதேசம்‌ பண்ணின யாவற்றையும்‌ போதிக்க வேண்டும்‌ என்று 
இயேசு கட்டளையிட்டார்‌. தொடரும்‌ நிகழ்ச்சியாக அனைத்து கிறிஸ்தவர்களும்‌ 


171 


இயேசுவின்‌ போதனைகளைக்‌ கற்று அவரைப்‌ பின்பற்ற வேண்டும்‌ (காண்க 
உதாரணமாக, நடபடிகள்‌ 20:35). சிலர்‌ நினைக்றெதற்கு முரணாக, ' இயேசுவின்‌ 
போதனைகள்‌ இன்று நமக்கும்‌ பொருந்துபவைகள்‌ தான்‌. 

இரண்டாவுதாக, இயேசு தாம்‌ எதைச்‌ செய்தாரோ அதிலே 
தம்மை வழிநடத்துகிறார்‌. இயேசு நமது முன்‌ உதாரணம்‌ அல்லது 
முன்‌ மாதிரியாயிருக்கிறார்‌. பேதுரு எழுதினார்‌, “இதற்காக நீங்கள்‌ 
அமைக்கப்பட்டுமிருக்கிறீர்கள்‌; ஏனெனில்‌, கிறிஸ்துவும்‌ உங்களுக்காகப்‌ 
பாடுபட்டு, நீங்கள்‌ தமது அடிச்சுவடுகளைத்‌ தொடர்ந்து வரும்படி 
உங்களுக்கு மாதிரியைப்‌ பின்வைத்துப்போனார்‌” (1 பேதுரு 2:21). இயேசுவின்‌ 
நடத்தைகள்‌ (திடீரென வந்த) ஒரு விபத்துமல்ல, நோக்கமில்லாததுமல்ல; தாம்‌ 
சொல்கிறபடி அவர்‌ வாழ்ந்தார்‌, அதன்மூலம்‌ நாம்‌ எப்படி வாழ வேண்டும்‌ 
என்பதை புரிந்துகொள்ள உதவினார்‌. தேவனுடைய ஜனங்கள்‌ எப்படி வாழ 
வேண்டும்‌ என்பதை விளக்கப்‌ படுத்துவது அவருடைய வாழ்க்கை பிரசங்கத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டிருந்தது. 

WDTASTS, FD மீக்‌ சொன்னவ கனகரம்‌ DTG இ 0௮.2 
வழிநடத்த. இயேசு தங்களுக்குப்‌ போதித்தவைகளை மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்க வேண்டிய பொறுப்பாக இயேசுவின்‌ பிரதான கட்டளை சீஷர்களுக்கு 
அமைந்தது. இயேசு பரமேறிச்‌ சென்றபின்‌ சகல அதிகாரமும்‌ பெற்ற கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்தின்‌ பேரில்‌, அப்போஸ்தலர்கள்‌ போய்‌ பிரசங்கித்தார்கள்‌. முன்னதாக 
அவர்‌, அவர்களுக்குச்‌ சொல்லியிருந்தார்‌, 


. அவர்கள்‌ உங்களை ஓஒப்புக்கொடுக்கும்போது, எப்படிப்பேசுவோம்‌ 
என்றும்‌ என்னத்தைப்‌ பேசுவோம்‌ என்றும்‌ கவலைப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌ 
பேச வேண்டுவது அந்நேரத்தில்‌ உங்களுக்கு அருளப்படும்‌. பேசுகிறவர்கள்‌ 
நீங்களல்ல, உங்கள்‌ பிதாவின்‌ ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர்‌ 
(மத்தேயு 10:19. 20). 


மேலும்‌ இயேசு துணையாளரை அனுப்புவதாகச்‌ சொன்னார்‌ 
(“தேற்றரவாளன்‌””; 1875), அதாவது தமது அப்போஸ்தலர்கள்‌ மேல்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்குவதைக்‌ குறிப்பிட்டார்‌; அவர்‌ வரும்போது 
அவர்களை “சகல சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துவார்‌” (யோவான்‌ 16:7, 13). 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ அப்போஸ்தலர்கள்‌ மேல்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
இறங்கினபோது, “ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின வரத்தின்படி யே” 
பேசினார்கள்‌ நடபடிகள்‌ 2:4). அந்த நாளிலே அவர்கள்‌ பேசினவைகளும்‌ - 
அந்நேரத்திலிருந்து, சுவிசேஷத்தை அறிவித்தவைகளும்‌ - பரிசுத்த ஆவியின்‌ 
ஏவுகலினால்‌ பேசினார்கள்‌. 

ஆதலால்‌, அவர்கள்‌ போதித்தவைகள்‌, கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தில்‌ 
போதித்தார்கள்‌. அவர்களின்‌ வார்த்தைகள்‌ கிறிஸ்துவே பேசின வார்த்தைகளைப்‌ 
போன்ற அதிகாரம்‌ பெற்றவைகளாயிருந்தன. அப்போஸ்தலரின்‌ செய்திகள்‌ 
எப்படி ஏற்றுக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ என்பதை பவுல்‌ தெசலோனிக்கேயருக்கு 
எழுதின வார்த்தைகள்‌ விளக்கமளிக்கிறது: 


ஆகையால்‌, நீங்கள்‌ தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு 
ஏற்றுக்‌ கொண்டபோது, அதை மனுஷர்‌ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல்‌, 


172 


தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள்‌ இடைவிடாமல்‌ 
தேவனுக்கு ஸ்தோத்துரஞ்‌ செலுத்துகிறோம்‌; அது மெய்யாகவே தேவ 
வசனந்தான்‌, விசுவாசிக்றெ உங்களுக்குள்ளே அது பெலனும்‌ செய்கிறது 
(1 தெசலோனிக்கேயர்‌ 2:13). 


அப்போஸ்தலர்கள்‌ பிரசங்கித்ததும்‌ போதித்தவைகளுமான வார்த்தைகள்‌ 
எவைகளோ அவைகள்‌ இயேசு தாமே பேசின வார்த்தைகளைப்‌ போன்று, 
தேவனுடைய வசனம்‌. 

சில வேத புத்தகங்களில்‌ இயேசு பேசிய வார்த்தைகள்‌ வேதத்திலுள்ள 
மற்ற வசனப்பகுதிகளிலிருந்து, வித்தியாசப்பட்டவைகள்‌ போல இயேசுவின்‌ 
வார்த்தைகள்‌ வேதத்தின்‌ மற்றப்‌ பகுதிகளைக்‌ காட்டிலும்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தவை அல்லது அதிகமாய்‌ ஏவப்பட்டது போல வித்தியாசப்படுத்திக்‌ 
காட்டும்‌ பொருட்டு சிவப்பு மையில்‌ அச்சிடப்பட்டிருக்கும்‌. சிவப்பு எழுத்துக்கள்‌ 
பிரயோஜனமுள்ள கருவியாக இருப்பதுபோலவே, அப்போஸ்தலர்கள்‌ மற்றும்‌ 
பிற புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும்‌ போதித்தவைகள்‌, ஏவப்பட்டது 
போலவும்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளைப்‌ போலவும்‌, “சிவப்பு எழுத்து 
வார்த்தைகள்‌. ” 

ஆகையால்‌. இயேசு தாமே போதித்தவைகளாலும்‌ செய்தவைகளாலும்‌, 
ஏவப்பட்ட அப்போஸ்தலர்களும்‌ சுவிசேஷகர்களும்‌ போதித்தவைகளும்‌, 
நமக்கு புதிய ஏற்பாட்டில்‌ எழுதப்பட்டுள்ளபடி, நம்மை வழிநடத்துகிறார்‌. 
இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌ ஏற்கனவே சொன்னபடி, இயேசு தமது 
வேத புத்தகத்தின்‌ மூலம்‌, குறிப்பாக தமது புதிய ஏற்பாட்டின்‌ மூலமாக நம்மை 
வழிநடத்துகிறார்‌. 

இயேசு நம்மை எங்கே வழிநடத்துகிறார்‌? அதாவது, இயேசு தமது 
வார்த்தைகளினாலும்‌ ஜீவியத்தினாலும்‌, என்ன செய்யும்படி வழிகாட்டுகலைக்‌ 
கொடுக்கிறார்‌? சுருங்கச்‌ சொல்லின்‌, இயேசு தேவனிடத்தில்‌ மனிதரிடத்திலும்‌ 
நாம்‌ அன்புகூர வழிநடத்துகிறார்‌. “கற்பனைகளிலெல்லாம்‌ பிரதான கற்பனை 
எது” என்று இயேசுவிடம்‌ கேட்கப்பட்ட போது (மாற்கு 12:28), அவர்‌ 
பதிலளித்து, 








இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: கற்பனைகளிலெல்லாம்‌ பிரதான 
கற்பனை எதுவென்றால்‌: “இஸ்ரவேலே கேள்‌, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌. உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌, உன்‌ முழுஆத்துமாவோடும்‌, உன்‌ முழு மனதோடும்‌, உன்‌ 
முழுப்பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக” என்பதே பிரதான கற்பனை. இதற்கு 
ஒப்பாயிருக்கிற இரண்டாம்‌ கற்பனை என்னவென்றால்‌: “உன்னிடத்தில்‌ 
நீ அன்புகூருவது போல்‌ பிறனிடத்திலும்‌ அன்பு கூருவாயாக” என்பதே; 
இவைகளிலும்‌ பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார்‌ (மாற்கு 
12:29-31). 


இயேசு கிறிஸ்து தமது போதனைகளிலும்‌ தமது முன்மாதிரியான வாழ்க்கையிலும்‌, 
தேவனிடத்திலும்‌ பிறனிடத்திலும்‌ அன்புகூருவது என்றால்‌ என்ன என்பதை 
விளக்கப்‌ படுத்தினார்‌. 


173 


அவார்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூர 
நம்மை வழிநடத்துகிறார்‌ 
இயேசுவின்‌ வார்த்தைகளும்‌ செயல்களும்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூருவது 
என்றால்‌ என்ன பொருள்‌ என்பதை விளங்கப்‌ பண்ணியது. நாம்‌ கீழ்ப்படிந்து 
அவருடைய முன்மாதிரியைப்‌ பின்பற்ற வேண்டியவர்கள்‌. நாம்‌ இதை எப்படி 
செயல்படுத்துவோம்‌? 


சோதனைக்கு “இல்லை” என்று பதில்‌ சொல்லுங்கள்‌. 

தேவன்‌ பரிசுத்தராயிருக்கிறபடி யால்‌, அவர்‌ எப்போதுமே தம்முடைய 
ஜனங்கள்‌ பரிசுத்தமாயிருக்க வேண்டும்‌ என்று கேட்றொர்‌ (லேவியராகமம்‌ 
11:45; 1 பேதுரு 1:15). பிசாசின்‌ சோதனைகளை எதிர்த்து நின்று பரிசுத்த 
வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணத்தை இயேசு கொண்டிருந்தார்‌ (மத்தேயு 4). 
அவர்‌ நம்மைப்‌ போலவே எல்லா வகையிலும்‌ சோதிக்கப்பட்டாலும்‌, அவர்‌ 





பாவம்‌ செய்யவில்லை (எபிரெயர்‌ 4:15). தம்மை பின்பற்றுவோர்‌ சுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்று போதித்தார்‌ (மத்தேயு 5:8, 27-80) இயேசுவின்‌ சீஷன்‌ என்று 
தன்னைச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிற எவனும்‌, பாவத்தில்‌ வாழ்ந்து, தெரிந்தே 
ஒழுங்கீனமான வாழ்க்கையை வாழுகிறவன்‌, உண்மையில்‌ இயேசுவின்‌ 
வழிகாட்டலில்‌ பின்பற்றி வருவதில்லை. 


தேவனுடைய வீட்டைக்‌ குறித்து அக்கறைப்படுங்கள்‌. 

இயேசுவின்‌ அக்கறையும்‌, தேவனுடைய வீட்டைப்பற்றிய 
வைராக்கியமும்‌, “காசுக்காரர்களையும்‌” தேவாலயத்தில்‌ வியாபாரம்‌ செய்து 
கொண்டி ருந்தவார்களையும்‌ விரட்டியடிக்கச்‌ செய்தது (யோவான்‌ 2:16, 17). 
இன்று சபை தேவனுடைய வீடாயிருக்கிறது (1 தீமோத்தேயு 3:15). இயேசு 
தமது சொந்த சபையென அழைத்து, அவர்‌ தேவனுடைய குமாரன்‌ எனும்‌ 
விசுவாசமாகிய அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ அதைக்கட்டவும்‌ இயேசு அதில்‌ 
அன்புகூர்ந்தார்‌ (மத்தேயு 16:16-19). இயேசு கட்டியதும்‌, தேவனுடைய 
வீடுமாயிருக்றெ சபையில்‌ இயேசுவின்‌ அன்பை பகிர்ந்து கொள்ளாமல்‌ ஒருவர்‌ 
இன்று தேவனை அன்புகூருவதாக உண்மையில்‌ சொல்ல இயலாது. 


அவருடைய சித்தத்தைச்‌ செய்யுங்கள்‌. 

தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உச்சக்கட்ட 
கடமையே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான்‌. தேவனுடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதுதான்‌ இயேசுவின்‌ ஜீவியமாக இருந்தது. “எனக்குச்‌ 
சித்தமானதை நான்‌ தேடாமல்‌, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தையே 
தேடுகிறபடியால்‌” என்று அவர்‌ சொன்னார்‌ (யோவான்‌ 5:30ஆ; மேலும்‌ காண்க 
4:34; 6:38). தமது வாழ்வின்‌ முடிவில்‌, தேவனுடைய சித்தத்தை செய்வதென்றால்‌ 
அர்த்தப்படுவது என்ன என்பதை, அவருடைய ஜெபத்தின்‌ மூலம்‌, “என்னுடைய 
சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது” என்று 
சொல்லி தமது கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார்‌ லூக்கா 22:42; KJV). பவுல்‌ 
சொன்னதுபோல, அவர்‌ “மரண பரியந்தம்‌ கீழ்ப்படிந்தார்‌” (பிலிப்பியர்‌ 2:8; 
மேலும்‌ காண்க எபிரெயர்‌ 5:7, 8). 


174 


தேவனிடத்தில்‌ அன்புகூருவது என்றால்‌ கீழ்ப்படிதல்‌ என்று பொருள்‌ 
என்பது மட்டுமே என்று இயேசு விளங்கப்‌ பண்ணாமல்‌, கீழ்ப்படிதலின்‌ 
அவசியத்தையும்‌ அவர்‌ போதித்தார்‌. அவர்‌ “பரலோகத்திலிருக்றெ என்‌ பிதாவின்‌ 
சித்தத்தின்படி செய்றெவனே பரலோக ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, 
என்னை நோக்கி கர்த்தாவே! கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ 
பிரவேசிப்பதில்லை ...” என்றார்‌ (மத்தேயு 7:21). இயேசு தேவனிடத்தில்‌ 
அன்புகூருதல்‌ அவருடைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிதலையும்‌ உட்படுத்தியது 
என்று நமக்குக்‌ காட்டினார்‌. தேவனுக்கு கீழ்ப்படிதலை வினயமாக எடுத்துக்‌ 
கொள்ளாத யாரும்‌ உண்மையில்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூருவதில்லை மற்றும்‌ 
இயேசுவின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றுவதுமில்லை. 


மார்க்க ரீதியாக நிபந்தனைகளை நிறைவேற்றுங்கள்‌. 

சில வேளைகளில்‌ கிறிஸ்து தமது சக மனிதர்களிடம்‌ அதிக அக்கறை 
காட்டினார்‌ என்று பிரசங்கிக்கப்‌ பட்டார்‌ (ஒரு வகையில்‌, அவர்‌ அப்படி 
செய்தார்‌) ஆனால்‌ மோசேயின்‌ பிரமாணத்தை கைக்கொள்ளுறெ விஷயத்தில்‌ 
அவர்‌ முற்றிலும்‌ அக்கறையற்றவராயிருந்தார்‌ என்றும்‌ பிரசங்கிப்பார்கள்‌ 
(இது உண்மையல்ல). கிறிஸ்து மோசேயின்‌ பிரமாணத்தை மதித்தார்‌; அந்தப்‌ 
பிரமாணத்தின்‌ கழ்‌ வாழ்ந்த அவர்‌ அதன்‌ நிபந்தனைகளையும்‌ கைக்கொண்டார்‌ 
என்பதற்காக சாட்சியங்களை புதிய ஏற்பாடு உண்மையென காட்டியுள்ளது. 

முதலாவதாக, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்கொண்டிருந்தார்‌ 
என்று காட்டுகிறது. கிறிஸ்து “நியாயப்பிரமாணத்தின்‌ க&ழ்பிறந்தார்‌” என்று பவுல்‌ 
சொன்னார்‌ (கலாத்தியர்‌ 4:4). ஓய்வு நாளில்‌ ஜெபஆலயத்துக்குப்‌ போவதை 
தமது வழக்கமாக இயேசு கொண்டிருந்தார்‌ என்று சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ 
அறிக்கையிடுகின்றன ஓூக்கா 4:16). இயேசு யூதர்களின்‌ பண்டிகைகளையும்‌ 
கைக்கொண்டு, அவைகளை சரிக்கும்படி எருசலேமுக்கு போனார்‌ என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. கூடுதலாக, மற்ற யூதர்களைப்‌ போலவே இயேசுவும்‌ 
தேவாலயத்து வரியான அரை சேக்கலை வருடந்தோறும்‌ செலுத்தி வந்தார்‌ 
(மத்தேயு 17:24-27). இயேசு பாவமற்றவராக வாழ்ந்தார்‌ (எபிரெயர்‌ 4:15). 
இயேசு ஒரு மனிதராக, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்‌ &ழ்‌ வாழ்ந்தார்‌, 
ஆகிலும்‌ அவைகளை மீறியிருப்பாரேயானால்‌ மேற்குறித்த இப்படிப்பட்ட 
வாக்குமூலங்கள்‌ அளிக்கப்‌ பட்டிருக்காது. 

இரண்டாவதாக, இயேசுவின்‌ விரோதிகள்‌ அவருக்கு எதிராக 
கொண்டு வந்த குற்றச்சாட்டுகளால்‌ அவர்‌ நியாயப்பிரமாணத்தை மீறி 
விட்டார்‌ என்பது நிரூபிக்கப்படவில்லை. ஒரு வயலின்‌ வழியாக நடந்து 
போய்க்‌ கொண்டிருக்கையில்‌ அவருடைய சீஷர்கள்‌ கோதுமை கதிர்களை 








கொய்யத்‌ தொடங்கினபடியால்‌ ஓய்வுநாளை மீறி விட்டதாக இயேசுவின்‌ 
விரோதிகள்‌ குற்றஞ்‌ சுமத்தினார்கள்‌ (மாற்கு 2:23-28). இருப்பினும்‌, 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ மோசேயின்‌ பிரமாணத்தை மீறிவில்லை; அவர்களுடைய 
குற்றச்‌ சாட்டுக்களெல்லாம்‌ அவர்களுடைய ரபீமார்களின்‌ பாரம்பரியத்தை 
மீறினார்கள்‌ என்பதுதான்‌. இன்னொரு சம்பவத்தில்‌, பரிசேயர்களும்‌ 
சதுசேயர்களும்‌ இயேசு தமது சீஷர்கள்‌ கை கழுவாமல்‌ சாப்பிட அனுமதித்து 
விட்டதாக குற்றஞ்‌ சாட்டினார்கள்‌. மீண்டும்‌, சீஷர்கள்‌ மீறினதாகச்‌ சொல்‌ 
லப்பட்ட குற்றச்சாட்டு “முன்னோர்களின்‌ பாரம்பரியங்களை மீறினார்கள்‌” 


175 


என்பதுதான்‌ (மத்தேயு 15:2). இயேசு தம்மைக்‌ குற்றப்படுத்தினவர்களுக்கு 
மறுமொழியாக, அவர்கள்‌ தங்கள்‌ பாரம்பரியத்தினாலே, அவர்கள்‌ 
“தேவனுடைய கற்பனைகளை மீறி” அவரை “வீணாக” ஆராதனை செய்ததாகக்‌ 
குறிப்பிட்டார்‌ (மத்தேயு 15:3, 9). இயேசு பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை 
என்று கூறுவது இந்த உதாரணங்களைக்‌ கொண்டு முடிவுக்கு வர முடியாது. 
தேவனுடைய பிரமாணத்துக்கு அதிக மரியாதை அவர்‌ வைத்திருந்தார்‌, ஆனால்‌ 
மனித கற்பனகளுக்கும்‌ முன்னோர்களின்‌ பாரம்பரியத்துக்கும்‌ குறைவான 
மதிப்பீட்டையே கொடுத்தார்‌. 

மூன்றாவதாக, வேதபாரகருக்கும்‌ பரிசேயார்களுக்கும்‌ இயேசு சொன்ன 
வார்த்தைகள்‌ தேவனுடைய பிரமாணத்துக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ இருப்பதிலிருந்து 
ஜனங்களை விலக்கவில்லை. இயேசு சொன்னார்‌, 





மாயக்காரராயெ வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
நீங்கள்‌ ஒற்தலாமிலும்‌ வெந்தையத்திலும்‌ சீரகத்திலும்‌ தசம பாகம்‌ செலுத்தி, 
நியாயப்பிரமாணத்தில்‌ கற்பித்திருக்கற விசேஷித்தவைகளாகிய நீதியையும்‌ 
இரக்கத்தையும்‌ விசுவாசத்தையும்‌ விட்டுவிட்டீர்கள்‌, இவைகளையும்‌ செய்ய 
வேண்டும்‌, அவைகளையும்‌ விடாதிருக்க வேண்டுமே (மத்தேயு 23:23). 


ஜனங்கள்‌ இந்த வசனத்தை வாசித்துவிட்டு அடிக்கடி சொல்லுவதென்னவெனில்‌, 
“நீதியிலும்‌ இரக்கத்திலும்‌ விசுவாசத்திலும்‌” மட்டுமே இயேசு ஆர்வமுடையவராக 
இருந்தார்‌ என்றும்‌ நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம்‌ செலுத்துவதைப்பற்றி 
கொஞ்சமும்‌ அக்கறைப்படவில்லையென்று முடிவுக்கு வருகின்றனர்‌. வசனப்பகுதி 
சில காரியங்களை முக்கியமானவை என்றும்‌, அல்லது மற்றவைகளைக்‌ 
காட்டிலும்‌ “கனமுள்ளதென்றும்‌,” போதிக்கும்‌ நிலையில்‌ இயேசு “கனமற்ற 
காரியங்கள்‌” முக்கியமற்றவை என்று அவர்‌ கூறவில்லை. அவர்‌, “இவைகளையும்‌ 
[விசேஷித்தவைகளையும்‌] ... செய்ய வேண்டும்‌; மற்றவைகளையும்‌ 
[ஒற்தலாமிலும்‌, வெந்தயத்திலும்‌ சீரகத்திலும்‌ தசம பாகம்‌ செலுத்துவதை] 
விடாதிருக்க வேண்டும்‌” என்றார்‌. யூதர்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ அற்ப 
விஷயங்களைக்‌ கூட செய்து கொண்டிருந்ததில்‌ தவறில்லை; இயேசுவும்‌ 
அவைகளை அங்கிகரித்தார்‌! வேதபாரகரும்‌, பரிசேயரும்‌ சரிப்படுத்திக்கொள்ள 





வேண்டியதெல்லாம்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ சடங்காச்சாரக்‌ காரியங்களுக்கு 
கண்டிப்பான ஓட்டுறவைக்‌ கொண்டிருந்த அவர்கள்‌ அதின்‌ மற்ற விசேஷங்களை 
புறந்தள்ளுவதைத்தான்‌. 

இந்த உண்மைகளிலிருந்து நாம்‌ என்ன முடிவுக்கு வருகிறோம்‌? இயேசு 
தாம்‌ வாழ்ந்து கொண்டிருந்த பிரமாணம்‌ எதன்‌ கீழாக இருந்தாலும்‌, அந்த 
தேவனுடைய பிரமாணத்தை எப்பொழுதும்‌ கைக்‌ கொண்டிருந்தார்‌. ஆகவே, 
நாம்‌ எந்தப்‌ பிரமாணத்தின்‌ கீழ்‌ வாழ்கிறோம்‌ என்பது முக்கியமானது. 
தேவனிடத்தில்‌ உண்மையாக தான்‌ அன்புகூருவதாகச்‌ சொல்லும்‌ எவரும்‌, மார்க்க 
நிபந்தனைகளை கைக்கொள்வது முக்கியமற்றது என்று சொல்லமாட்டார்‌. 
இயேசுவின்‌ வார்த்தைகளையும்‌ செயல்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு, 
அன்பின்‌ தேவன்‌ நாம்‌ பரிசுத்தமான வாழ்வை வாழ பிரயாசப்பட வேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்‌ என்று சொல்லலாம்‌; தேவனுடைய வீடாகிய, 
சபைக்கு நாம்‌ அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழ வேண்டும்‌; தேவனுக்கு 


176 


தழ்ப்படி வதே நமது வாழ்க்கையில்‌ தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌; 
இப்பொழுதிருக்றெ தேவனுடைய பிரமாணத்தின்‌ கோரிக்கைகள்‌ மார்க்கரீதியாக 
கைக்கொள்ளப்பட வேண்டும்‌. 


நாம்‌ மற்றவர்களை அன்புகூர 


அவர்‌ வழிநடத்துகிறார்‌ 
இயேசு தமது ஜீவியத்தாலும்‌ போதனையாலும்‌, நம்மிடத்தில்‌ நாம்‌ அன்பு 
கூருவது போல, பிறரிடத்தில்‌ அன்புகூர வழி நடத்துகிறார்‌. அப்படிப்பட்ட 
அன்புக்கு தேவைப்படுவது என்ன? 


அவர்களுக்கு ஊழியம்‌ செய்யுங்கள்‌. 

இயேசு ஊழியம்‌ செய்யும்‌ வாழ்வை வாழ்ந்தார்‌. அவர்‌ பூமியிலிருந்த 
வருஷங்களின்‌ வாழ்வை சாரம்சமாக பேதுரு, “நன்மை செய்கிறவராய்‌ 
சுற்றித்திரிந்தார்‌? என்றார்‌ (நடபடிகள்‌ 10:38). இயேசு சொன்னார்‌, 
“மனுஷகுமாரனும்‌ ஊழியம்‌ கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்‌ செய்யும்படி 
வந்தார்‌” (மாற்கு 10:45அ). தமது ஊழியத்தின்‌ முன்னுதாரணமாக அவருடைய 
சீஷார்களின்‌ கால்களை கழுவினார்‌ (யோவான்‌ 13:1-12) மற்றும்‌ அவர்‌ தொடர்ந்து 
சொன்னார்‌, 


நீங்கள்‌ என்னைப்‌ போதகரென்றும்‌, ஆண்டவரென்றும்‌ சொல்லுகிறீர்கள்‌, 
நீங்கள்‌ சொல்லுகிறது சரியே, நான்‌ அவர்தான்‌, ஆண்டவரும்‌ போதகருமாகிய 
நானே உங்கள்‌ கால்களை கழுவினதுண்டானால்‌, நீங்களும்‌ ஒருவருடைய 
கால்களை ஒருவர்‌ கழுவக்கடவீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததுபோல 
நீங்களும்‌ செய்யும்படி உங்களுக்கு மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌ (யோவான்‌ 
13:13-15). 


இன்று தங்களை கிறிஸ்தவர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொள்வோர்‌ பிரதானமும்‌ 
முதன்மையுமான இடத்தைத்‌ தேடி, தங்களைத்‌ தாழ்த்தி மற்றவர்களுக்கு 
ஊழியஞ்‌ செய்ய தயங்குகிறார்கள்‌, அவர்கள்‌ இயேசுவின்‌ அடிச்சுவடுகளை 
பின்பற்றி வருவதில்லை. அவர்கள்‌ மற்றவர்களிடம்‌ அன்பு காட்ட வேண்டிய 
முறைப்படி காட்டுவதில்லை. 





பாரபட்சமின்றி அவர்களுக்கு ஊழியம்‌ செய்யுங்கள்‌. 

தேவன்‌ ஒவ்வொருவரையும்‌ அன்புகூருவதுபோல, அவருடைய 
பிள்ளைகள்‌ உயர்ந்தவர்கள்‌, இனம்‌, நிறம்‌, தேசம்‌, கலாச்சாரம்‌ போன்ற எந்த 
வித்தியாசமும்‌ பாராமல்‌ எல்லாரிடத்திலும்‌ அன்புகூர வேண்டும்‌. இயேசு 
எல்லாருக்கும்‌ நன்மை செய்தார்‌. அவர்‌ தமது சீஷர்களுக்கு ஊழியம்‌ செய்தார்‌, 
சிறுபிள்ளைகளை ஆசீர்வதித்தார்‌ (அப்படி செய்ததன்‌ மூலம்‌ அவர்களின்‌ 
பெற்றோர்களையும்‌ ஆசீர்வதித்தார்‌), குஷ்டரோகிகளையும்‌ வியாதிப்பட்ட 
அநேகரையும்‌ சுகமாக்கினார்‌. பசியுள்ளவர்களை போவித்தார்‌, மரித்தோரை 
எழுப்பினார்‌, துக்கத்தில்‌ இருந்தவர்களுக்கு ஆறுதலளித்தார்‌, தரித்திருக்கு 
நற்செய்தியை பிரசங்கித்தார்‌, ஐசுவரியவான்களையும்‌ சிநேகித்தார்‌. தமது 
கலாச்சார விருப்பத்தைக்‌ தாண்டி யூதரல்லாதவர்களையும்‌ - தமது பிரசன்னத்தில்‌ 





177 


- சமாரியார்களையும்‌ மற்றவர்களையும்‌ - தமது பிரசன்னத்தில்‌ கொண்டு வந்து 
பாவிகளுக்கும்‌ ஆயக்காரருக்கும்‌ சிநேகிதராயிருந்தார்‌. அவர்‌ தம்முடைய 
சீஷர்களையும்‌ அதேபோல செய்யும்படி போதித்தார்‌: அவரைப்‌ போலவே, 
நன்மை செய்யும்படி சொன்னார்‌ (மத்தேயு 7:12). அவர்‌ வரும்போது, நாம்‌ 
நம்முடைய சக மனிதர்களுக்கு ஊழியம்‌ செய்தோமா இல்லையா என்று 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌ (மத்தேயு 25:31-46). இன்று தங்களுடைய நண்பர்கள்‌ 
மற்றும்‌ குடும்ப வட்டாரங்களில்‌ மட்டும்‌ அன்புகூருகிறவர்கள்‌, அவர்களிலிருந்து 
வித்தியாசப்பட்டவர்களை கீழ்நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌, கிறிஸ்து விரும்புகிறபடி 
அவர்கள்‌ தங்கள்‌ சக மனுஷரிடத்தில்‌ அன்புகூருவதில்லை. 


யாருக்கும்‌ தீங்கு செய்யாமல்‌ விலகுங்கள்‌. 

இயேசு தமது சீஷர்கள்‌ மற்றவர்களிடம்‌ “சரிக்கு சரி” செய்வதிலிருந்தும்‌, 
பழிவாங்குவதிலிருந்தும்‌ தடை செய்தார்‌ (மத்தேயு 5:38-42). உண்மையில்‌ அவர்‌, 
“உங்கள்‌ சத்துருக்களை சிநேகியுங்கள்‌, உங்களைத்‌ துன்பப்படுத்துறெவர்களுக்காக 
ஜெபம்‌ பண்ணுங்கள்‌” என்று கிறிஸ்து சொன்னார்‌ (மத்தேயு 5:44; காண்க 
ரோமர்‌ 12:19-21). இயேசு தாம்‌ போதித்தவைகளால்‌ அர்த்தப்படுத்தியதை தம்‌ 
வாழ்க்கையால்‌ பிரஇபலித்தார்‌. தமக்காக யுத்தம்‌ செய்யும்‌ பன்னிரண்டு லேகியோன்‌ 
தூதர்களை அவர்‌ பயன்படுத்தி தம்முடைய மரணக்திலிருந்து தப்பித்திருக்க 
முடியும்‌ (மத்தேயு 26:53), ஆனால்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்ய வில்லை. சிலுவையில்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருக்கும்போது தம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களை 
மன்னிக்கும்படி ஜெபித்தார்‌ லூக்கா 23:34). பேதுரு சொன்னார்‌, “அவர்‌ 
வையப்படும்போது வையாமலும்‌, பாடுபடும்போது பயமுறுத்தாமலும்‌, 
நியாயமாய்‌ தீர்ப்பு செய்றெவருக்குத்‌ தம்மை ஒப்புவித்தார்‌” (1 பேதுரு 2:23). 
கிறிஸ்தவத்தின்‌ உண்மையான பரீட்சையே ஒரு நபர்‌ பகைக்கப்பட்டாலோ 








ஆக்கினைக்குள்ளாகக்‌ தீர்க்கப்பட்டாலோ உபத்திரவப்படுத்தப்பட்டாலோ 
அவர்‌ எப்படி நடந்து கொள்கிறார்‌ என்பதே. 

இயேசு நம்மை எங்கே வழிநடத்துகிறார்‌? நம்மைப்போல பிறனையும்‌ 
அன்புகூரும்படியாகவும்‌, நமது சகல மனிதர்களையும்‌ முறையாக நடத்தவும்‌ 
வழிநடத்தப்படுகிறோம்‌. மற்றவர்களுக்கு ஊழியம்‌ செய்ய அவருடைய 
முன்‌ மாதிரியைப்‌ பின்பற்றுவோமானால்‌ யாராக இருந்தாலும்‌, யாரையும்‌ 
புண்படுத்தாமல்‌ அல்லது தனக்கு இமைக்கப்பட்ட தவறுக்காக பழிவாங்க 
தேடாமல்‌ மற்றவர்களுக்கு நாம்‌ ஊழியம்‌ செய்வோம்‌. 


முடிவுரை 

நமது வாழ்க்கைக்கு இயேசுவே வழிகாட்டி. அவர்‌ சொல்லுகிற 
எல்லாவற்றிலும்‌ அவருடைய முன்‌ மாதிரியை பின்பற்றி அவருடைய 
“அடி ச்சுவடுகளில்‌” நடக்க வேண்டும்‌. நமது அன்றாட வாழ்க்கையில்‌ அது என்ன 
பொருளைக்‌ கொடுக்கிறது? சில வேளைகளில்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளும்‌ 
செயல்களும்‌ எப்படி இன்று நமக்குப்‌ பொருந்தும்‌? எல்லாவற்றிற்கும்‌ அப்பால்‌, 
இயேசு தேவன்‌, நாம்‌ அல்ல, ஆகையால்‌, நாம்‌ செய்யக்‌ கூடாது - அல்லது செய்ய 
முயற்சிக்கக்‌ கூடாது - அவர்‌ செய்த எல்லாவற்றையும்‌ செய்ய இயலாது. 

உதாரணமாக, மற்றவர்களுடைய மனதில்‌ இருப்பதை இயேசு 
அறிந்திருந்தபடியால்‌ இயேசு அவர்களை நியாயந்தீர்க்க முடிந்தது. நாம்‌ 


178 


மற்றவர்களுடைய எண்ணங்களை அறியோம்‌, எனவே நாம்‌ அவர்களை 
நியாயந்தீர்க்க இயலாது. 

இயேசு, மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ கழ்‌ வாழ்ந்தார்‌, மற்றும்‌ 
அவற்றை பூரணமாக கைக்‌ கொண்டார்‌. இயேசு செய்த சில கிரியைகள்‌ மற்றும்‌ 
போதித்தவைகள்‌, நியாயப்பிரமாணத்தைக்‌ கடைப்பிடித்தல்‌ சம்பந்தப்பட்டதாக 
இருந்தது. அவைகள்‌ நமக்கு நேரடியாக பொருந்தாவிட்டாலும்‌, அவர்‌ போதித்த 
குத்துவங்களிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொள்ளக்‌ கூடும்‌. 

இயேசு செய்த சில கிரியைகள்‌ இன்று நடைமுறையில்‌ இல்லாத சில 
பழக்கங்களைக்‌ கொண்டிருந்தது. அந்த செயல்களைக்‌ குறித்து, நமது காலத்தில்‌, 
நமது கலாச்சாரத்தில்‌, அவருடைய போதனைகளும்‌ செயல்களும்‌ எப்படி 
நமக்குப்‌ பொருந்தும்‌ என்று நாம்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. 

“இயேசு என்ன செய்வார்‌?” என்ற கேள்விக்கு சில வேளைகளில்‌ பதிலை 
அறிந்து கொள்வது இயலாததாயினும்‌, இயேசுவின்‌ சீஷர்கள்‌ அந்த! பதிலைக்‌ 
அண்டு Is Meru (PUD AOE FANTDD ஐல Ghat 
சந்திக்க வேண்டும்‌. பிறகு நம்மை நடத்துற ஒருவரை பின்‌ கம 
வழழ்க்கையை நடச்தும்படி விட வேண்டும்‌. அவருடைய அடிச்சுவடுகளை நாம்‌ 
பின்பற்றிப்போக நம்மால்‌ இயன்றவரை முயற்சிப்போமானால்‌, இப்பொழுது 
நாம்‌ பரிபூரண ஆசீர்வாதங்களை இந்த வாழ்க்கையில்‌ அனுடவிக்கமுடியும்‌, 
மற்றும்‌ கிறிஸ்துவுடன்‌ என்றென்றைக்கும்‌ வாழவும்‌ முடியும்‌. 





குறிப்பு 

இயேசு சிலுவையிலே மரிக்கும்‌ வரை பழைய ஏற்பாடு நடுவிலிருந்து 
எடுத்துப்போடப்படவில்லையாதலால்‌, பழைய உடன்படிக்கையைக்‌ குறித்து இயேசு 
சொன்னவைகள்‌ பூமியில்‌ வாழும்‌ போது போதித்தவைகள்‌ புதிய உடன்படிக்கையில்‌ 
வாழ்வோருக்கு பொருந்தாது என்று சிலர்‌ போதிக்கின்றனர்‌. மத்தேயு 28:18-20 
இந்த உபதேசத்தை பொய்யாக்குகிறது. கூடுதலாக, அந்த கண்ணோட்டத்தை 
ஏற்றுக்கொள்வோர்‌ விநோதமான இந்தக்‌ கருத்தை, அதாவது கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ போதனைகளை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதை 
உறுதிப்படுத்த வேண்டும்‌. 


179 


9 
கீறிஸ்து: 
நம்முடைய மார்க்க அதிகாரி 


ஜனங்கள்‌ இயேசுவின்‌ சாயலில்‌ இருக்கிற விஷயத்தில்‌ கட்டுப்பாடற்ற தன்மை 
களை தெரிந்து கொண்டுள்ளனர்‌. சிலர்‌ இயேசுவின்‌ “மிருதுவான தன்மையின்‌” 
சாயலை மட்டும்‌ பற்றிக்‌ கொள்கின்றனர்‌: கால்களை கழுதல்‌, பிள்ளைகளை 
வரவேற்குதல்‌, பாவங்களை மன்னித்தல்‌, பாவிகளோடு சாப்பிடுதல்‌. வேறுசிலர்‌ 
இயேசுவின்‌ “அற்புதஞ்சார்ந்த” சாயலை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌: தண்ணீர்மேல்‌ 
நடப்பது, புயலை அமைதிப்படுத்துவது, அப்பங்களைப்‌ பெருகப்பண்னுவது, 
மரித்ததிலிருந்து வருவது ஆகியவை. விசுவாசிகள்‌ பெரும்பாலும்‌, ஒரு கதையிலே 
வரும்‌ இயேசுவின்‌ காட்சியைத்‌ தெரிந்து கொண்டு, “அதுதான்‌ இயேசுவின்‌ 
படம்‌, அதை எனக்கென வைத்துக்கொள்ளப்‌ போகிறேன்‌.” 

இருப்பினும்‌, நாம்‌ இயேசுவை விசுவாசிப்பது உண்மையானால்‌, அவரைக்‌ 
குறித்து சுவிசேஷம்‌ பேசுகிற எல்லாவற்றையும்‌ நாம்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. 
சுவிசேஷம்‌ போதிக்கிறவராக மட்டும்‌ அவர்‌ இருப்பாரேயானால்‌, அவைகள்‌ 
அவரைக்‌ குறித்துப்‌ போதிக்கிற அனைத்தும்‌ உண்மையே. அவர்‌ சாந்தமும்‌ 
மிருதுவானகுணமும்‌ படைத்த போதகர்‌ மட்டுமல்ல, அற்புதக்‌ கிரியைகளைச்‌ 
செய்வகைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக அவர்‌ செய்திருக்கிறார்‌. 

புதிய ஏற்பாடு மார்க்க காரியங்களில்‌ இயேசுவே நமது மார்க்க அதிகாரி 
என்று தெளிவாக்குகிறது. மலைப்பிரசங்கத்தின்‌ முடிவில்‌, நாம்‌ வாசிக்கிறதாவது: 
“அவர்‌ வேதபாரகரைப்போல்‌ போதியாமல்‌, அதிகாரமுடையவராய்‌ 
அவர்களுக்குப்‌ போதித்தபடியால்‌, ஜனங்கள்‌ அவருடைய போதகத்தைக்‌ குறித்து 
ஆச்சரியப்பட்டார்கள்‌” (மத்தேயு 7:28, 29). அவர்‌ பரமேறிச்‌ செல்லுவதற்கு 
முன்‌, அவர்‌ சொன்னார்‌, “வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கெது” (மத்தேயு 28:18). அவர்‌ பரமேறிச்‌ சென்றபின்‌, 
பெந்தெகொஸ்தே நாளிலே, பேதுரு பிரசங்கித்து தேவன்‌ “அவரை ஆண்டவரும்‌ 
கிறிஸ்துவுமாக்கினார்‌” என்றார்‌ (நடபடிகள்‌ 2:36). தேவன்‌ அவரை “ஆண்ட வர்‌” 
எனும்‌ பதத்தில்‌ அடிக்கடி பேசப்படுகிறார்‌ (காண்க 1 பேதுரு 3:15; ரோமர்‌ 10:9, 
10; பிலிப்பியர்‌ 2:9-11). மேலும்‌, இயேசு தம்முடைய இராஜ்யத்தின்‌ இராஜாவாக 
இருக்கிறார்‌ (யோவான்‌ 18:37). உண்மையில்‌ அவர்‌ “ராஜாதிராஜாவாகவும்‌ 
கர்த்தாதி கர்த்தாவாக”வுமிருக்கிறார்‌ (1 தீமோத்தேயு 6:15). 

இயேசு தமது அதிகாரத்தை அநேக வழிகளில்‌ விளங்கப்‌ பண்ணினார்‌. 
அவர்‌ அதிகாரமுள்ளவராய்‌ போதித்தார்‌. நியாயப்பிரமாணத்தை 
விளக்கப்படுத்துதலில்‌ அவர்‌ ரபீமார்களை மேற்கோள்‌ காட்டவில்லை. மாறாக, 





நியாயப்பிரமாணத்தைக்‌ குறித்து வழக்கமாக விசுவாசிக்கப்‌ பட்டவைகளை 
சுட்டிக்காட்டியபின்‌, “.. உரைக்கப்பட்டதைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்களே” 
என்று சொல்லி “தரன்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறதாவது ...” என்று அறிவித்தார்‌ 


180 


(மத்தேயு 5:27, 38, 43; வலியுறுத்தல்‌ என்னுடையது). இந்த வகையில்‌, 
இயேசு தமது போதனை அதிகாரமிக்கது என்பதையும்‌ எந்தப்‌ பாடத்துக்கும்‌ 











தமது வார்த்தைகளே இறுதியானது என்பதையும்‌ குறிப்பிட்டார்‌. அவா்‌ 
தமது செய்ல்கனிலேயும்‌ அடிமை வெடிக்கிற? தேவாலயத்தில்‌ 
“தாசுக்காரர்களை” விரட்டியடிக்க அவர்‌ தமது சுயமாய்‌ செயல்பட்டாரே 
ஒழிய யாரிடமும்‌ அனுமதிகேட்கவில்லை. அற்புதங்கள்‌ மூலமாக, அனைத்து 
சிருஷ்டிகள்‌ மீதும்‌ அவர்‌ தமது அதிகாரத்தை விளங்கப்‌ பண்ணினார்‌. அவர்‌ 





காற்றையும்‌ கடலையும்‌ அமர்த்தியபின்‌, அவருடைய சீஷர்கள்‌ ஆச்சரியப்பட்டு, 
“இவர்‌ எப்படிப்பட்டவரோ, காற்றும்‌ கடலும்‌ இவருக்குக்‌ &ழ்ப்படிகிறதே” 
என்றார்கள்‌ (மத்தேயு 8:27). 

இயேசு வல்லமையுள்ள, செல்வாக்குள்ள - “அனைத்து அதிகாரமும்‌ பெற்ற” 
ஒரு மனிதனாய்‌ இருந்தார்‌! நமது மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்களில்‌ அவர்‌ 
என்ன அதிகாரமுடையவராயிருக்கறொர்‌? 


தமது சபையை வழிகாட்ட அவர்‌ சகல 
அதிகாரமுடையவராய்‌ இருக்கிறார்‌ 

முதலாவதாக, இயேசு தமது சபைக்கு வழிகாட்ட சகல 
அதிகாரமுடையவராயிருக்கிறார்‌. சபை அவருடைய சரீரம்‌ (கொலோசெயர்‌ 1:18), 
அதின்‌ தலையாக இருக்கிறார்‌ (எபேசியர்‌ 1:22, 23). சபை பூமியில்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யமாகவும்‌ இருக்கிறது (மத்தேயு 16:18, 19; கொலோசெயர்‌ 1:13, 14), அவர்‌ 
ராஜாவாக இருக்கிறார்‌. அவர்‌ சபைக்கு தலையாயிருக்கிறபடியால்‌, அவருடைய 
அங்கத்தினர்கள்‌ அவருக்கு கழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ (எபேசியர்‌ 5:24); 
அவருடைய இராஜ்யத்தில்‌ இருப்பவர்கள்‌ அவருடைய சட்டங்களுக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. 

நடைமுறைக்‌ கண்ணோட்டத்தில்‌, சபைமேல்‌ இயேசுவின்‌ அதிகாரம்‌ 
என்பதன்‌ பொருள்‌ என்ன? கிறிஸ்தவர்கள்‌ அவருடைய சித்தத்தை அறிந்து 





அதை செய்ய அதிகாரமளிக்கப்பட்டுள்ளது. சபை எப்படி இருக்க வேண்டும்‌? 
அது என்னவென்று அழைக்கப்படவேண்டும்‌? அது எப்படி அமைக்கப்பட 
வேண்டும்‌? அது என்னத்தைப்‌ போதிக்க வேண்டும்‌? அது எப்படி தேவனை 
தொழுது கொள்ள வேண்டும்‌? இவைகளுக்கும்‌ மற்ற கேள்விகளுக்குமான பதில்‌ 
இன்னும்‌ ஒரு கேள்வியில்‌ காணப்படுகிறது: “சபையின்‌ தலையாகிய இயேசு, 
இவைகளைக்‌ குறித்து என்ன சொல்லவேண்டி யதிருக்கிறது?” 

யாராவது ஒருவர்‌ ஆட்சேபித்து: “இயேசு பூமியில்‌ இருக்கும்‌ போது 
இவைகளைப்‌ போதிக்கவில்லையே” எனலாம்‌. அது அநேக விஷயங்களில்‌ 
உண்மையானதால்‌, புதிய ஏற்பாட்டை வாசிப்பதன்‌ மூலம்‌ கிறிஸ்துவின்‌ 
சித்தத்தை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 

பவுலும்‌, பேதுருவும்‌ மற்றவர்களும்‌ எழுதினவைகள்‌ கிறிஸ்துவின்‌ சித்தத்தை 
கைக்கொண்டு எழுதினார்கள்‌ என்று நாம்‌ எப்படி உறுதியாக்கிக்‌ கொள்ள 











முடியும்‌? இயேசு தமது அதிகாரத்தைக்‌ கொண்டு, போய்‌ பிரசங்கிக்கும்படி 
கட்டளையிட்டார்‌ (மத்தேயு 28:18-20). கூடுதலாக, அவர்களை சகல 
சத்தியத்துக்குள்ளும்‌ வழி நடத்தும்படி பரிசுத்த ஆவியை அனுப்பினார்‌ 
(யோவான்‌ 16:13), ஏவப்படுதலினால்‌ அப்போஸ்தலர்கள்‌ பேசும்படி 
ஏதுவாக்கினார்‌ நடபடிகள்‌ 2:4). அப்போஸ்தலர்களும்‌ புதிய ஏற்பாட்டு 


181 


எழுத்தாளர்களும்‌ எழுதினவைகளும்‌ சொன்னவைகளும்‌ “தேவனுடைய 
வசனங்கள்‌” என்று ஏற்றுக்கொள்ளப்படவேண்டும்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 
2:13; காண்க 2 தீமோத்தேயு 3:16, 17; 2 பேதுரு 3:15, 16). ஆகையால்‌, புதிய 
ஏற்பாடு பரிசுத்த ஆவியினால்‌ கொடுக்கப்பட்டு, ஏவப்பட்ட மனிதர்களால்‌ 
பதிவு செய்யப்பட்ட கிறிஸ்துவின்‌ வசனமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு 
முழுவதும்‌ சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌ காணப்படுகிற இயேசுவின்‌ வசனங்களின்‌ 
அதிகாரமுடையதாகவே இருக்கிறது. 

அந்தச்‌ சூழ்நிலையை காணுவதற்கான ஓரு வழி அவைகளை 
தொடர்‌ கட்டளைகளாக காணவேண்டும்‌. தேவனுக்கு அதிகாரமிருந்தது; 
அவர்‌ கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரத்தையும்‌ கொடுத்தார்‌; பிறகு 
கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு அதிகாரமளித்தார்‌; அப்போஸ்தலர்கள்‌ 
அதிகாரமுடையவர்களாய்‌ பேசி, எழுதிவைத்தார்கள்‌. ஆகவே அவர்களால்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள அவைகளே மார்க்க விஷயத்தில்‌ 
நமக்கு அதிகாரமுள்ளதாக இருக்கிறது. 

சபை எப்படி ஆளுகை அமைப்பைப்‌ பெறுவது எனத்தீர்மானிக்க, அது 
(சபை) என்ன போதிக்க வேண்டும்‌, அது தேவனை எப்படித்‌ தொழுதுகொள்ள 
வேண்டும்‌ ஆகியவைகளை முடிவு செய்ய, நாம்‌ புதிய ஏற்பாட்டை கற்க 
வேண்டும்‌. அப்படி நாம்‌ செய்யும்‌ பொழுது, ஏவப்பட்ட எழுத்தாளர்கள்‌ 
ஆதிசபையை வழிநடத்தினார்கள்‌ என்பதை நாம்‌ காண்போம்‌. அவர்களுடைய 
வழிகாட்டலால்‌, சபைக்கு தெளிவான தன்மைகள்‌ இருந்தன. 

அத்ற்கு ஞூ. 24௪ ஆனுகை அமைப்ப இரத்த. உள்ளூர்‌ சபையில்‌ 
பங்கேற்றவர்கள்‌ அதன்‌ அங்கத்தினர்கள்‌, ஒவ்வொரு பிராந்திய சபையும்‌ 








சுய ஆட்சி (சுய ஆளுகை) அமைப்பைப்‌ பெற்றிருந்தன. மூப்பார்கள்‌ முன்‌ 
வழிகாட்டிகளாயிருந்தனர்‌; உதவிக்காரர்களால்‌ சபை சேவை செய்யப்பட்டது, 
சுவிசேஷகர்‌ (ஊழியர்‌)களைக்‌ கொண்டும்‌ போதகர்களைக்‌ கொண்டும்‌ உபதேசம்‌ 
பண்ணப்பட்டது. 

ஒரு குறிப்பிட்ட வியில்‌ அதின்‌ அக்சத்தினாசகர்‌ ஜராதித்தனர்‌. உள்ளூர்‌ 
சபை கூடுதலின்போது ஒவ்வொரு வாரத்தின்‌ முதல்‌ நாளும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
தங்களுடைய காணிக்கையை செலுத்தி கர்த்தருடைய பந்தியில்‌ பங்கு 
பெற்றனார்‌. அவர்கள்‌ கூடிவந்தபோது, அவர்கள்‌ (இசைக்கருவியில்லாமல்‌, 
வாய்ப்பாடல்களைப்‌) பாடினார்கள்‌, ஜெபித்தார்கள்‌, தேவனுடைய வசனத்தைக்‌ 
கற்றார்கள்‌. 

அதின்‌ அங்கத்தனெர்கள்‌ சலரிசேோதை பிரபுவிடம்‌ Cis 
செய்தன. இயேசு தமது சிலுவை மரணத்தின்‌ மூலம்‌ மனுக்குலத்தை 
இரட்சிக்கும்படி தேவன்‌ அவரை அனுப்பினார்‌. தேவனுடைய கிருடையால்‌ 
அவர்கள்‌ இயேசுவை விசுவாசித்து, பாவங்களிலிருந்து மனந்திரும்பி, தங்கள்‌ 
விசுவாசத்தை அறிக்கையிட்டு, பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம்‌ பெற்று 
ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று அறிவித்தனர்‌. 

இந்தத்‌ தன்மைகளை ஒரு சபை கொண்டிருந்து சகல அதிகாரமும்‌ 
பெற்றிருக்றெ அதன்‌ தலையாயெ இயேசு கிறிஸ்துவின்‌ அதிகாரத்துக்குக்‌ 
தீழ்ப்படிந்திருக்கிறது, ஒரு உள்ளூர்‌ சபை இந்தத்‌ தன்மைகளைப்‌ பெறாதிருந்தால்‌, 
மேலும்‌ புரிந்துகொள்ளுதலை பெற்றுக்கொள்ள அதின்‌ அங்கத்தினர்கள்‌ வேத 
வசனங்களை கற்க வேண்டும்‌. 





182 


தமது சீஷார்களின்‌ வாழ்வை 


ஆளுகிற சகல அதிகாரம்‌ 

இயேசு தமது சீஷர்களின்‌ வாழ்க்கையை ஆளுகிற அதிகாரத்தையும்‌ 
கொண்டுள்ளார்‌. பிள்ளைகள்‌ ஒருவருக்கொருவர்‌ தர்க்கம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளும்போது பேசிக்‌ கொள்ளும்‌ நன்கு அறிந்த ஒரு சொல்‌, “நீ எனக்கு 
முதலாளியல்ல” என்பது தான்‌! கிறிஸ்தவர்கள்‌ இயேசுவைப்‌ பார்த்து ஒரு போதும்‌ 
இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது; மாறாக, அவர்கள்‌ மனமுவந்து, “நீர்‌ 
எங்கள்‌ முதலாளி! நீர்‌ எங்கள்‌ ராஜா!” என்று அறிக்கையிட வேண்டும்‌. பழைய 
ஏற்பாட்டு மனிதர்களில்‌ சிலரைப்போல நாமும்‌, “சொல்லும்‌; உமது அடியான்‌ 
கேட்கிறேன்‌” என்று சொல்ல வேண்டும்‌ (1 சாமுவேல்‌ 3:10; KIV). 

கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ தனிநபர்‌ ஒருவர்‌ இயேசு 
கோரும்‌ கடினமான காரியங்களை - “கடின உபதேசங்களை” - வினயமாக 
ஏற்றுக்‌ கொள்வார்‌. உதாரணமாக, “முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ 
அவருடைய நீதியையும்‌ தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளெல்லாம்‌ 
உங்களுக்குக்‌ கூடக்‌ கொடுக்கப்படும்‌” என்று சொல்லியிருப்பதால்‌ (மத்தேயு 
6:33), கிறிஸ்தவன்‌ தனது பிரயாசத்தினால்‌ கிறிஸ்துவை முதலாவதாக தன்‌ 
வாழ்கையில்‌ வைக்க நேர்மையாக முயற்சிப்பார்‌. ஏனெனில்‌ இயேசு “ஒருவர்‌ 


[1 


என்னைப்‌ பின்‌ பற்றிவர விரும்பினால்‌, அவர்‌ தன்னைத்தான்‌ வெறுத்து, தன்‌ 





சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைப்பின்பற்றக்‌ கடவன்‌” (மத்தேயு 16:24), 
என்று சொன்னார்‌. விசுவாசமுள்ள கிறிஸ்தவன்‌, உண்மையில்‌, தன்னுடைய 
சொந்த ஆசைகளை இரண்டாம்‌ பட்சமாக வைத்து - அவனுக்கு இயேசு 
கொடுத்த “சிலுவை”யினிமித்தம்‌ - தனது பொறுப்புக்களை உணருவான்‌. 
இயேசுவின்‌ வாக்கு மூலத்தை பொறுப்பேற்று, “யாதொருவன்‌ என்னிடத்தில்‌ 





வந்து, தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ மனைவியையும்‌ பிள்ளைகளையும்‌ 
சகோதரரையும்‌ சகோதரிகளையும்‌, தன்‌ ஜீவனையும்‌ வெறுக்காவிட்டால்‌ 
எனக்கு சீஷனாயிருக்கமாட்டான்‌” லூக்கா 14:26), என்று சொல்லப்பட்டதை 
வைத்து கிறிஸ்தவன்‌ தனது முன்னுரிமைகளை மதிப்பீடு செய்வான்‌. அவனுக்கும்‌ 
கர்த்தருக்குமிடையே எந்த சொத்துக்களோ நபரோ வந்து விடாமல்‌ தன்னால்‌ 
இயன்ற வரைக்கும்‌ பிரயாசப்படுவார்‌. அவர்‌ தமது அன்றாட வாழ்வில்‌ நாம்‌ 
சில வேளைகளில்‌ பாடுறெ பாடலின்‌ கருத்துக்களுக்கேற்ற கொள்கையுடன்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌, அந்தப்பாடல்‌: “இயேசுவுக்கே ஒப்புவித்தேன்‌, யாவற்றையும்‌ 
தாராளமாய்‌.” அவர்‌ தமது குறிக்கோளிலிருந்து சில வேளைகளில்‌ விழுந்துபோகிற 
சூழ்நிலையிருந்தாலும்‌ கூட கிறிஸ்து தம்மை வழி காட்டுகிறபடி வாழ ஒரு 
போதும்‌ பிரயாசப்படுவதில்‌ ஒயமாட்டான்‌. பவுல்‌ குறிப்பிட்ட சிறப்புமிகு 
குரல்‌ கொடுத்த பவுல்‌ அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நிறைவேற்ற 
முயற்சிப்பான்‌: “திறிஸ்துவுடனே கூடச்‌ சலுவையிலறையப்பட்டேன்‌; ஆயினும்‌ 
பிழைத்திருக்கிறேன்‌; இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌” 
(கலாத்தியர்‌ 2:20௮அ). 

இயேசுவின்‌ வார்த்தைகளை கன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்‌ கொண்டு அவைகளை 
நிறைவேற்ற பிரயாசப்படும்‌ கிறிஸ்தவன்‌ மிகுந்த ஜசுவரியமுள்ள பிரதிபலனை 
இவ்வுலக வாழ்விலும்‌ வரப்போகிற வாழ்விலும்‌ அடைவான்‌, இயேசு தாமே 
சொன்னார்‌, 





183 


அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக: என்னிமித்தமாகவும்‌ 
சுவிசேஷத்தினிமித்தமாகவும்‌, வீட்டையாவது, சகோதரரையாவது, 
சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது மனைவியையாவது 
பிள்ளைகளையாவது நிலங்களையாவது, விட்டவனெவனும்‌, இப்பொழுது 
இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக, வீடுகளையும்‌, 
சகோதரரையும்‌, சகோதரிகளையும்‌, காய்களையும்‌, பிள்ளைகளையும்‌, 
நிலங்களையும்‌, மறுமையிலே நித்திய ஜீவனையும்‌ அடைவான்‌ என்று 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ (மாற்கு 10:29, 30). 


கிறிஸ்தவனாக, அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விரும்புவோராயெ 
நீங்கள்‌ செய்ய வேண்டியதெல்லாம்‌ அவருக்கு முழுமையாய்‌ உங்களை 
ஒப்புக்கொடுங்கள்‌! 


பாவங்களை மன்னிக்க நிபந்தனைகளை 
ஆணையிட சகல அதிகாரம்‌ 


கடைசியாக, பாவத்தை மன்னிப்பதற்கான நிபந்தனைகளைக்‌ 
கட்டளையிட இயேசுவுக்கு அதிகாரமுண்டு, அது ஒருவர்‌ அவரது இரத்தத்தால்‌ 
இரட்சிக்கப்படமுடியும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ விவரிக்கப்பட்டுள்ள இரட்சிப்புடன்‌ 
இயேசு எப்படி தொடர்புபடுகிறார்‌? அவரே இரட்சகர்‌ லூக்கா 2:11; யோவான்‌ 
4:42; இத்து 1:4; 1 யோவான்‌ 4:14); அவருக்குள்‌ மட்டுமே இரட்சிப்பு உண்டு 
(2 தீமோத்தேயு 2:10; காண்க யோவான்‌ 14:16; நடபடிகள்‌ 4:12; எபேசியர்‌ 
1:3). அவருடைய இரத்தத்தினாலே நமது பாவங்கள்‌ கழுவப்படும்போது 
இரட்சிக்கப்படுகிறோம்‌ (மத்தேயு 26:28; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:5; 
7:14). அவர்‌ தம்முடைய சரீரமாகய சபையை இரட்சிக்கிறார்‌ (எபேசியர்‌ 
5:23, 25). இயேசு தான்‌ இரட்சிப்பை அளிப்பவரும்‌, வழங்குகிறவருமாய்‌ 
இருக்கிறபடியால்‌, ஜனங்களை இரட்சிக்றெதற்கான நிபந்தனைகளை ஏற்படுத்த 
அவருக்கு உரிமையில்லையா? 

அநேகர்‌ கிறிஸ்துவால்‌ இரட்சிக்கப்பட என்ன செய்ய 
வேண்டுமென்பதை அவர்களாகவே முடிவுசெய்ய முடியும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. சிலர்‌ “விசுவாசித்தால்‌” மட்டும்‌ இரட்சிக்கப்பட முடியும்‌ 
என்றும்‌, அல்லது கிறிஸ்துவை அவர்கள்‌ “இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌” 
என்றும்‌ பரிந்துரைக்கன்றனர்‌. அல்லது “பாவிகளின்‌ ஜெபத்தை” செய்ய 
வேண்டும்‌ என்றொர்கள்‌. மற்றவர்கள்‌ இரட்சிக்கப்பட ஒருவர்‌ ஒன்றும்‌ செய்ய 
வேண்டுவதில்லை என்று கூறுகின்றனர்‌. 

இருப்பினும்‌, பாவத்திற்கு நிவாரணம்‌ பெற மனித உபதேசத்தை 
ஏற்றுக்கொள்வது ஆபத்தானது. இது சாவுக்கேதுவான வியாதியிலிருந்து 
விடுபட உயிர்காக்கும்‌ மருந்தை மருத்துவரிடமிருந்து பெற்றுக்‌ கொண்டு, பிறகு 
அவரிடத்தில்‌, “என்‌ நிபந்தனைகளின்‌ படியே நான்‌ சுகம்‌ பெற விரும்புகிறேன்‌, 
நீங்கள்‌ சொல்லுகிறபடியல்ல” என்பது போல்‌ இது உள்ளது, பிறகு மருத்துவர்‌ 
குறிப்புப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ள மறுப்பதுபோலுள்ளது. 

இரட்சிப்புக்கு விசுவாசமும்‌ கீழ்ப்படிதலும்‌ தேவை என்று சொன்ன 
இயேசு தாமே, இரட்சிப்புக்கு வழியை தெளிவாக்கியிருக்கிறார்‌. அதை 
அப்போஸ்தலர்களை ஏவி ஜனங்கள்‌ அவர்கள்‌ மூலமாக இரட்சிக்கப்படுவது 





184 


எப்படி என தெரிந்து கொள்ளவும்‌ செய்துள்ளார்‌. இன்னொரு வார்த்தையில்‌ 
சொன்னால்‌, அப்போஸ்தலர்கள்‌ போதித்த பாவமன்னிப்பிற்கான நிபந்தனையும்‌ 
அதிகாரமும்‌ இயேசுவுடையதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படும்‌. 
பாவ மன்னிப்பிற்கான திட்டம்‌ இயேசுவால்‌ கட்டளையிடப்பட்டதாக 
இருக்கிறது. அதில்‌ எதுவெல்லாம்‌ உட்பட்டது? 

புதிய ஏற்பாட்டு ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட இந்த கட்டளைகளை பின்பற்றி 
அவர்கள்‌ இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து 
என்று வீசுவாசித்தாரர்கள்‌ (யோவான்‌ 3:16; நடபடிகள்‌ 16:31; ரோமர்‌ 5:1; 
கலாத்தியர்‌ 3:26, 27). அவர்கள்‌ பாவத்திலிருந்து மனந்திரும்பினார்கள்‌ (லூக்கா 
13:3, 5; நடபடிகள்‌ 2:38). அவர்கள்‌ கிறிஸ்துவிலிருந்த தங்கள்‌ விசுவாசத்தை 
அறிக்ையிட்டனர்‌ (ரோமர்‌ 10:9, 10; காண்க மத்தேயு 10:32, 33; 16:16-19; 








நடபடிகள்‌ 8:37). அவர்களின்‌ பாவமன்னிப்பிற்காக அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌ (குண்ணீரில்‌ முழுக்கப்பட்டார்கள்‌) நடபடிகள்‌ 2:38; 
22:16; ரோமர்‌ 6:3, 4; கொலோசெயர்‌ 2:12; 1 பேதுரு 3:20, 21). 

“பாவமன்னிப்பிற்கான இந்த நிபந்தனைகளைக்‌ குறித்து நீங்கள்‌ என்ன 
நினைக்கிறீர்கள்‌?” “அவைகளை ஓத்துக்கொள்கிறீர்களா?” இப்படிப்பட்ட 
கேள்விகள்‌ அர்த்தமற்றவை. இயேசு இரக்கத்தோடு அளித்துள்ள இரட்சிப்பைப்‌ 
பெற நாம்‌ செய்ய வேண்டிய காரியங்களை தீர்மானிக்க இயேசுவுக்கு 
அதிகாரமுண்டு, அவர்‌ கேட்கும்‌ காரியங்களைக்‌ குறித்து கேள்வியெழுப்ப நமக்கு 
அதிகாரமில்லை, நாம்‌ அவைகளை விரும்புகிறோமா ஒத்துக்‌ கொள்கிறோமா 
என்பது அல்லது அது பொருட்டல்ல. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து 
கீழ்ப்படிய வேண்டியது நமது கடமை! நாம்‌ அதைச்‌ செய்யும்பொழுது, அவர்‌ 
நம்மை மன்னித்து நமக்கு இரட்சிப்பை அருளுவார்‌ என்பதில்‌ நிச்சயமாயிருக்க 
முடியும்‌, 





முடிவுரை 

ஏறத்தாழ ஒவ்வொருவரும்‌ இயேசுவை அன்பின்‌ இரக்கம்‌ நிறைந்து 
சுகமளிப்பவர்‌ என்று ஏற்றுக்கொள்கின்றனர்‌. வேதாகமத்தை வாசிப்பவர்கள்‌ 
விபசார ஸ்திரீயையும்‌ சிலுவையில்‌ தொங்கிய கள்ளனையும்‌ இரட்சித்த 
கிருபையுள்ள இரட்சகர்‌ என்று அன்புகூருகின்றனர்‌. ஆகிலும்‌, ஜனங்கள்‌ 
இயேசுவை மார்க்க அதிகாரமுடையவராகவோ - நமது கர்த்தர்‌, நமது 
“முதலாளி,” அவர்‌ நம்முடைய ஆத்துமாவை இரட்சித்துக்கொள்ள அவருக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டுமென்பதையோ விரும்புவதில்லை! 

நீங்கள்‌ இயேசுவை உங்கள்‌ மேல்‌ அதிகாரமுடையவராக ஏற்றுக்கொள்ள 
மனமுடையவர்தானா? நீங்கள்‌ அவரை “ஆண்டவர்‌” என்று அழைக்கிறீர்களா? 
இயேசுவின்‌ அதிகாரத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌, நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌, 
விசுவாசிக்கறீர்கள்‌, அல்லது சொல்லுகிறீர்கள்‌ என்பதல்ல; சரியான கேள்வி 
என்னவெனில்‌, “நீங்கள்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிகறீர்களா?” 





குறிப்பு 
Judson W. Van DeVenter, “All to Jesus I Surrender,” Songs of Faith and Praise, comp. and 
ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing Co., 1994). 


185 


10 
கீறிஸ்து: சர்வலோக 
நீயாயராத்பத்‌ 


இயேசு தொழுவத்திலிருக்கும்‌ குழந்தையாக ... நாசரேத்தில்‌ வளரும்‌ 
சிறுபையனாக ... உணர்ச்சிமிக்க ஒரு பிரசங்கயொராக அவருடைய பிரசங்கத்தைக்‌ 
கேட்க ஆயிரக்கணக்கானோர்‌ கூட்டங்கூட்டமாக ... அநேகருடைய 
வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்திருக்கும்‌ 
ஒருவராக, ... பாவிகளுக்கு சிநேகதராகவும்‌ துக்கம்‌ நிறைந்தவராகவும்‌ ... 
அன்பும்‌ இரக்கமும்‌ நிறைந்த இரட்சகராக ... சிலுவையில்‌ மரித்த ஒருவராக, 
அடக்கம்‌ பண்ணப்பட்டவராக, பின்பு மரித்தோரிலிருந்து எழுந்தவராக ... 
பரலோகத்துக்கு ஏறிப்போன தேவனுடைய குமாரனாக சித்தரிக்கப்படுகறொர்‌. 
அதே இயேசு மறுபடியும்‌ வருவார்‌ - அவர்‌ வரும்போது, உலகத்தை 
நியாயந்தீர்ப்பார்‌. 


கிறிஸ்து நியாயாதிபதியாக இருப்பார்‌ 
யோவான்‌ 12:46-48ல்‌ இயேசு உலகத்தை நியாயந்தீர்ப்பார்‌ என்பது 
மறுதலிக்கப்படுவது போல தெரிறெது: 


“என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவனெவனும்‌ இருளில்‌ இராதபடிக்கு 
நான்‌ உலகத்தில்‌ ஒளியாய்‌ வந்தேன்‌. ஒருவன்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டும்‌ விசுவாசியாமற்போனால்‌, அவனை நான்‌ நியாயந்தீர்ப்பதில்லை: 
நான்‌ உலகத்தை நியாயந்தீர்க்கவராமல்‌, உலகத்தை இரட்சிக்க வந்தேன்‌. 
என்னைத்‌ தள்ளி என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை 
நியாயந்தீர்க்கிறதொன்றிருக்கிறது; நான்‌ சொன்ன வசனமே அவனைக்‌ 
கடை நாளில்‌ நியாயந்தீர்க்கும்‌.” 


எப்படியிருப்பினும்‌, இயேசு, “நான்‌ உலகத்தை நியாயந்தீர்க்க வரவில்லை” 
என்று சொன்னவுடனே, தொடர்ந்து அவர்‌ ஜனங்கள்‌ தாம்‌ சொல்லிய 
வசனத்தைக்‌ கொண்டு நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌ என்றும்‌ சொன்னார்‌. 
அநேகமாக, இயேசு இதைப்போல சொல்லிக்கொண்டி ருந்தார்‌: “நான்‌ உலகத்தை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கும்படி வரவில்லை. மாறாக, நான்‌ உலகத்தை 
இரட்சிக்கவே வந்தேன்‌; ஆனால்‌ என்னையும்‌ என்‌ வார்த்தைகளையும்‌ 
புறந்தள்ளுறெ ஜனங்கள்‌ அந்த வார்த்தைகளைக்‌ கொண்டே நியாயந்தீர்க்கப்‌ 
படுவார்கள்‌.” இயேசு மனிதர்களை நியாயந்தீர்க்கிற விஷயத்தில்‌ தமக்கு 
பங்கில்லை என்று சொல்லவில்லை என்று நமக்குத்‌ தெரியும்‌, ஏனெனில்‌ 
மற்றொரு இடத்தில்‌ அவர்‌, “பிதாவானவர்‌ தாமே ஒருவருக்கும்‌ நியாயக்தர்ப்புச்‌ 
செய்யாமல்‌, நியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ முழுவதையும்‌ குமாரனுக்கு 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌” என்றார்‌ (யோவான்‌ 5:22). 


186 


மற்ற புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும்‌ சுவிசேஷகர்களும்‌ கிறிஸ்து 
நமது நியாயாதிபதியாக இருப்பார்‌ என்று சொன்னார்கள்‌. “நான்‌ தேவனுக்கு 
முன்பாகவும்‌, உயிரோடிருக்கிறவர்களையும்‌ மரித்தவார்களையும்‌ நியாயந்தர்க்கப்‌ 
போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும்‌, அவருடைய 
பிரசன்னமாகுதலையும்‌ அவருடைய ராஜ்யத்தையும்‌ சாட்சியாக வைத்துக்‌ 
கட்டளையிடுகிறதாவது: ... திருவசனத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ணு” என்று 
பவுல்‌ எழுதினார்‌ (2 தீமோத்தேயு 4:1, 2ஆ). 2 கொரிந்தியர்‌ 5:10ஆ வில்‌ அவர்‌ 
“இயேசுவின்‌ நியாயாசனத்தைக்‌ குறித்துப்‌” பேசினார்‌. 

நடபடிகள்‌ 17:30, 31ல்‌, அத்தேனே பட்டணத்து ஜனங்களிடம்‌ பவுல்‌ 
சொன்னார்‌, 


அறியாமையுள்ள காலங்களைத்தேவன்‌ காணாதவர்‌ போலிருந்தார்‌; 
இப்பொழுதோ மனந்திரும்பவேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர்‌ 
எல்லாருக்கும்‌ கட்டளையிடுகிறார்‌, மேலும்‌ ஒரு நாளைக்‌ குறித்திருக்கிறார்‌; 
அதிலே அவர்‌ தாம்‌ நியமித்த மனுஷனைக்‌ கொண்டு, பூலோகத்தை நீதியாய்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌; அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே 
அதின்‌ நிச்சயத்தை எல்லாருக்கும்‌ விளங்கப்‌ பண்ணினார்‌ என்றான்‌. 


மத்தேயு 25:31-46ல்‌ இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ மிகவும்‌ ஆர்வமிக்கவைகள்‌: 


அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ தமது மகிமை பொருந்தினவராய்ச்‌ சகல 
பரிசுத்த தூதரோடுங்கூட வரும்போது, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின்‌ 
மேல்‌ வீற்றிருப்பார்‌. அப்பொழுது சகல ஜனங்களும்‌ அவருக்கு முன்பாகச்‌ 
சேர்க்கப்படுவார்கள்‌. மேய்ப்பனானவன்‌ செம்மறியாடுகளையும்‌ 
வெள்ளாடுகளையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ 
பிரித்து, செம்மறியாடுகளைத்‌ தமது வலது பக்கத்திலும்‌, வெள்ளாடுகளைத்‌ 
தமது இடதுபுறத்திலும்‌ நிறுத்துவார்‌. 

அப்பொழுது, ராஜா தமது வலது பக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து: 
“வாருங்கள்‌ என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டவர்களே, உலகம்‌ 
உண்டானது முதல்‌ உங்களுக்காக ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிற 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுங்கள்‌. பசியாயிருந்தேன்‌, எனக்கு 
போஜனங்கொடுத்தீர்கள்‌; தாகமாயிருந்தேன்‌, என்‌ தாகத்தைத்‌ 
இர்த்தீர்கள்‌; அந்நியனாயிருந்தேன்‌, என்னை சேர்த்துக்‌ கொண்டீர்கள்‌; 
வஸ்திரமில்லாதிருந்தேன்‌, எனக்கு வஸ்திரங்‌ கொடுத்தீர்கள்‌; வியாதியாய்‌ 
இருந்தேன்‌, என்னை விசாரிக்க வந்தீர்கள்‌; காவலிலிருந்தேன்‌, என்னைப்‌ 
பார்க்க வந்தீர்கள்‌” என்பார்‌. அப்பொழுது, நீதிமான்கள்‌ அவருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “ஆண்டவரே, நாங்கள்‌ எப்பொழுது உம்மை 
பசியுள்ளவராகக்‌ கண்டு உமக்கு போஜனங்‌ கொடுத்தோம்‌? எப்பொழுது 
உம்மைத்‌ தாகமுள்ளவராகக்‌ கண்டு உம்முடைய தாகத்தைத்‌ தீர்த்தோம்‌? 
எப்பொழுது உம்மை அந்நியராகக்‌ கண்டு உம்மைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டோம்‌? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராகக்‌ கண்டு உமக்கு 
வஸ்திரங்‌ கொடுத்தோம்‌? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும்‌ 
காவலிலிருக்றெவராகவும்‌ கண்டு, உம்மிடத்தில்‌ வந்தோம்‌” என்பார்கள்‌. 
அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக: “மிகவும்‌ சிறியவராகிய என்‌ சகோதரரான 


187 


இவர்களில்‌ ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ செய்தார்களோ, அதை எனக்கே 
செய்தீர்கள்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்பார்‌. 
அப்பொழுது, இடது பக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து 
அவர்‌: “சபிக்கப்பட்டவர்களே, என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ 
அவன்‌ தூதர்களுக்காகவும்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய அக்கினியிலே போங்கள்‌. பசியாயிருந்தேன்‌, நீங்கள்‌ எனக்கு 
போஜனங்‌ கொடுக்கவில்லை; தாகமாயிருந்தேன்‌, நீங்கள்‌ என்‌ 
தாகத்தைத்‌ தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன்‌, நீங்கள்‌ என்னை 
சேர்த்துக்கொள்ளவில்லை; வஸ்திரமில்லாதிருந்தேன்‌, நீங்கள்‌ எனக்கு 
வஸ்திரங்கொடுக்கவில்லை; வியாதியுள்ளவனரயும்‌ காவலிலடைக்கப்பட்ட 
வனாயும்‌ இருந்தேன்‌, நீங்கள்‌ என்னை விசாரிக்க வரவில்லை” யென்பார்‌. 
அப்பொழுது அவர்களும்‌ அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: “ஆண்டவரே, 
உம்மை பசியுள்ளவராகவும்‌, தாகமுள்ளவராகவும்‌, அந்நியராகவும்‌, 
வஸ்திரமில்லாதவராகவும்‌ வியாதிப்பட்டவராகவும்‌, காவலிலடைக்கப்‌ 
பட்டவராகவும்‌ நாங்கள்‌ எப்பொழுது கண்டு உமக்கு உதவி 
செய்யாதிருந்தோம்‌”” என்பார்கள்‌. அப்பொழுது அவர்‌ அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “மிகவும்‌ சிறியவார்களாகிய இவர்களில்‌ ஒருவனுக்கு 
நீங்கள்‌ எதைச்‌ செய்யாதிருந்தீர்களோ, அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்‌ 
என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்பார்‌. அந்தப்படி, 
இவர்கள்‌ நித்திய ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்களோ நித்திய 


ஜீவனை அடையவும்‌ போவார்கள்‌ என்றார்‌. 


நேர்மையான மனதுடன்‌ இந்த வசனங்களை வாசிக்கிற எந்த நபரும்‌ பெரிதான 
நாளான கடைசி நாளிலே, இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர்‌ உலகத்தை 
நியாயந்தீர்ப்பார்‌ என்ற முடிவுக்கே வருவார்‌! 


கிறிஸ்து சகல மனுஷரையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 

அவர்‌ வரும்போது, “சகல ஜனங்களும்‌ அவருக்கு முன்பாகச்‌ சேர்க்கப்‌ 
படுவார்கள்‌” என்று இயேசு சொன்னார்‌ (மத்தேயு 25:82). யோவான்‌ 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ நியாயத்தீர்ப்பு காட்சியை பதிவு பண்ணும்‌ போது, 
அவர்‌, “மரித்தோராகிய சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ தேவனுக்கு முன்பாக 
நிற்கக்‌ கண்டேன்‌” என்று எழுதினார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:12அ). 
“ஏனென்றால்‌, சரீரத்தில்‌ அவனவன்‌ செய்த நன்மைக்காவது தீமைக்காவது 
குக்கபலனை அடையும்படிக்கு, ௫7மெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்துக்கு 
முன்பாக வெளிப்பட வேண்டும்‌” என்று பவுல்‌ எழுதினார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:10; 
வலியுறுத்தல்‌ என்னுடையது). 





அவருடைய வார்த்தைகளால்‌ 

கிறிஸ்துவின்‌ வார்த்தைகளைக்கொண்டு ஜனங்கள்‌ நியாயந்தீர்க்கப்‌ 
படுவார்கள்‌ (யோவான்‌ 12:48). வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ விவரிக்கப்படும்‌ 
நியாயத்தீர்ப்பு நாளில்‌, “புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன” (20:12). நியாயத்தீர்ப்பு 
நாளில்‌ ஜனங்கள்‌ கூடிவந்திருக்கும்‌ போது திறக்கப்படும்‌ புஸ்தகங்களில்‌ ஒன்று 
புதிய ஏற்பாடாக இருக்கும்‌. வேதம்‌ சொல்லுகிறபடி நம்மிலே ஒவ்வொருவரும்‌ 


188 


நியாயந்தீர்க்கப்படுவோம்‌ - நம்முடைய சொந்தக்‌ கருத்துக்களின்‌ 
அடிப்படையிலோ, அல்லது கண்ணோட்டத்தின்‌ அடிப்படையிலோ, 
மற்றவர்களின்‌ கருத்துக்கள்‌ அடிப்படையிலோ, அல்லது சபையின்‌ சுய 
சட்டதிட்டங்களின்‌ அடிப்படையிலோ அல்லது மனிதரால்‌ இயற்றப்பட்ட 
சட்டங்களின்‌ அடிப்படையிலோ அல்ல. ஆகையால்‌, மனுஷருடைய 
பாரம்பரியங்களைப்‌ பின்பற்றிப்‌ போகாமல்‌, கிறிஸ்துவின்‌ சத்தத்தையே பின்‌ 
பற்றிப்‌ போகிறோம்‌ என்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்வோமாக! 


நமது கிரியைகளுக்குத்‌ தக்கதாக 

நியாயத்தீர்ப்பு என்பது ஜனங்கள்‌ என்ன செய்தார்களோ அதன்‌ 
அடிப்படையில்‌ இருக்கும்‌ என்று வேதம்‌ குறிப்பிடுகிறது. வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20:12, 13 சொல்லுகிறது, 


மரித்தோராயெ சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ தேவனுக்கு முன்பாக 
நிற்கக்கண்டேன்‌; அப்பொழுது புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன; ஜீவ 
புஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது; அப்பொழுது 
அந்த புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டவைகளின்‌ படியே மரித்தோர்‌ தக்கன்‌ 
தங்கள்‌ கிரி கடக்கும்‌ தக்கதாக நியாயத்தூர்ப்படைந்தார்கள்‌. சமுத்திரம்‌ 
தன்னிலுள்ள மரித்தோரை ஓப்புவித்தது; மரணமும்‌ பாதாளமும்‌ 
தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கரியைசனின்ட மா பே நியாயத்தர்ப்படைந்தார்கள்‌ (வலியுறுத்துதல்‌ என்னு 
டையது). 


நியாயத்தீர்ப்பு நாளில்‌ ஒவ்வொருவரும்‌ தங்களின்‌ “சரீரத்தில்‌ செய்த 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாக பலன்‌ அடைவார்கள்‌” (2 கொரிந்தியர்‌ 5:10). 
இயேசு பயன்படுத்திய உதாரணம்‌ ஒருவர்‌ பசியுற்றோருக்கு உணவளித்து, 
வஸ்திரம்‌ இல்லாதோருக்கு வஸ்திரம்‌ கொடுத்து, வியாதிப்பட்ட வர்களுக்கு 
கவனம்‌ செலுத்தி இப்படியாக செய்தாரா செய்யவில்லையா என்பதன்‌ 
அடிப்படையில்தான்‌ நியாயத்தீர்ப்பு இருக்கும்‌ என்று சுட்டிக்காட்டுகிறது. 

எல்லோரும்‌ ஓரே மாதிரியாக நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌. “தேவன்‌ 
பட்சபாதமுள்ளவரல்ல” (நடபடிகள்‌ 10:34), எனவே நியாயத்தீர்ப்பு நாளில்‌ 
பட்சபாதம்‌ காட்டப்பட மாட்டாது. சிறியோரும்‌ பெரியோரும்‌ ஒரே அளவின்‌ 
நிலையில்தான்‌ கணக்கொப்புவிக்கிறவர்களாக நிற்பார்கள்‌! நீங்கள்‌ ஏதோ 
“விசேஷமானவர்‌” என்றும்‌ இரட்சிக்கப்படுவதற்கு மற்ற எல்லாரும்‌ செய்கிற 
காரியங்களை நீங்கள்‌ செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும்‌ நினைக்கும்படி 
வழிநடத்தப்‌ பட்டிருப்பிர்களானால்‌ நீங்கள்‌ மறு சிந்தனை செய்வது நலம்‌! 

சிலர்‌ தங்களுடைய நடத்தை முக்கியமல்ல என்று இன்று சிந்திக்கிறார்கள்‌ 
- நாம்‌ அவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது தான்‌ கிறிஸ்துவுக்கு 
முக்கியம்‌ என்பர்‌. உண்மையென்னவெனில்‌ நமது செயல்களும்‌, 
நமது கிரியைகளும்‌ முக்கியமானவைகள்‌! நாம்‌ விசுவாசிப்பது என்ன 
என்பதன்‌ அடிப்படையில்‌ மாத்திரம்‌ அல்ல, நாம்‌ செய்தது என்ன என்ற 
அடிப்படையிலும்கான்‌ நியாயந்தீர்க்கப்படுவோம்‌! 

நியாயத்தீர்ப்புக்கான அடிப்படைகள்‌, கிறிஸ்து என்ன போதித்தாரோ, 
புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துபவைகள்‌ எவைகளோ அவைகளையும்‌, 


189 


அதேபோல நாம்‌ செய்தவைகள்‌ என்னவோ அவைகளையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டது. இவை ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையவை? இதற்குரிய 
பதில்‌ தெளிவானது: நாம்‌ என்ன செய்திருக்றோமோ அதை புதிய ஏற்பாட்டு 
போதனையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கப்படும்‌. கிறிஸ்துவின்‌ போதனைகளுக்கு 
நாம்‌ கீழ்ப்படியாமலிருந்தால்‌, பிறகு பயங்கரமான அந்த வார்த்தைகள்‌ நமக்குச்‌ 
சொல்லப்படும்‌ “என்னை விட்டு அகன்று போங்கள்‌ ...” (மத்தேயு 7:23; 25:41; 
லூக்கா 13:27). 


கிறிஸ்துவின்‌ தீர்ப்பு பிரதிபலனிலோ 
ஆக்கினையிலோ முடிவாகும்‌ 


மத்தேயு 25ன்படி, நியாயத்தீர்ப்பு நாளில்‌ சிலர்‌, “வாருங்கள்‌, என்‌ 
பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டவர்களே, உலகம்‌ உண்டானது முதல்‌ 





உங்களுக்காக ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்று சொல்லப்படுவார்கள்‌ (வசனம்‌ 34). மற்றவர்களிடத்திலே 
ராஜா சொல்லுவார்‌, “சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும்‌ 
அவனுடைய தூதர்களுக்காகவும்‌ ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்றை 
நித்திய அக்கினியிலே போங்கள்‌” (வசனம்‌ 41). சபிக்கப்பட்டவர்கள்‌ “நித்திய 
ஆக்கினைக்கும்‌, நீதிமான்கள்‌ நித்திய ஜீவனுக்கும்‌” போவார்கள்‌ என்று இயேசு 
விளக்கமளித்தார்‌ (வசனம்‌ 46). ஆகையால்‌ நியாயத்தீர்ப்பின்‌ விளைவு, ஒன்று 
நித்திய ஆக்கினையாக இருக்கும்‌ அல்லது நித்திய ஜீவனாக இருக்கும்‌! 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ பேசப்படும்‌ நியாயத்தீர்ப்புக்‌ காட்சியில்‌ 
“ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வனாக?” காணப்படாதவன்‌ எவனோ 
அவன்‌ “அக்கினிக்‌ கடலிலே தள்ளப்பட்டான்‌,” அது “இரண்டாம்‌ மரணம்‌” 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:14, 15). நியாயத்தீர்ப்பு நாளிலே சிலர்‌ 
“ஜீவப்‌ புஸ்தகத்திலே” எழுதப்பட்டவர்களாக காணப்படுவார்கள்‌, அவர்கள்‌ 
நித்திய ஜீவனை அனுபவிப்பார்கள்‌. மற்ற அனைவரும்‌ “அக்கினிக்‌ கடலிலே” 
குள்ளப்படுவார்கள்‌, அது இரண்டாம்‌ மரணம்‌, பிற இடங்களிலே அது “நரகம்‌” 
என்று அழைக்கப்‌ படுகிறது! 

இந்த நியாயத்தீர்ப்பின்‌ இரண்டு முடிவுகளும்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகைக்கான இரண்டு காரணங்கள்‌. ஒரு பக்கம்‌, எபிரெயர்‌ 9:28 சொல்‌ 
லுகிறது, கிறிஸ்து “தமக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்றெவர்களுக்கு, இரட்சிப்பை 
அருளும்படி (இரட்சிப்புக்காக) இரண்டாந்தரம்‌ பாவமில்லாமல்‌ தரிசனமாவார்‌. ” 
மறுபக்கம்‌, அவர்‌ அளிக்கும்‌ இரட்சிப்பை புறந்தள்ளுவோருக்கு அழிவைக்‌ 
கொண்டு வருவார்‌. பவுல்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 


தேவனை அறியாதவர்களுக்கும்‌ நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்துக்குக்‌ கீழ்ப்படியாதவர்களுக்கும்‌ நீதியுள்ள 
ஆக்கினையைச்‌ செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது 
வல்லமையின்‌ தூதரோடும்‌, ஜீவாலித்து எரிகிற அக்கினியோடும்‌, 
வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும்‌. அந்நாளிலே 
தம்முடைய பரிசுத்தவான்களில்‌ மகிமைப்‌ படத்தக்கவராயும்‌, நீங்கள்‌ 
எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும்‌, 
விசுவாசிக்றெவர்களெல்லாரிடத்திலும்‌ ஆச்சரியப்‌ படத்தக்கவராயும்‌, 


190 


அவர்‌ வரும்போது ... நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள்‌ 
(2 தெசலோனிக்கேயர்‌ 1:7-9). 


எபிரெயர்‌ 9:28 இயேசு இரட்சிக்கும்படி வருக்றொரென்று சொல்லுகிறது, 
2 தெசலோனிக்கேயர்‌ 1:7-9ல்‌ அழிவைக்‌ கொடுக்கும்படி கிறிஸ்து வருறொர்‌ 
என்று சொல்லுகிறது. எது சரி? கிறிஸ்து இரட்சிக்க வருகிறாரா அல்லது 
ஆக்கினைக்குள்ளாக்க வருகிறாரா? பதில்‌ “இரண்டுக்குமே!” என்பதுதான்‌. 
அவருக்குக்‌ கீழ்ப்படிந்தவர்கள்‌ அவருடைய வருகையை ஆவலோடே 
எதிர்பார்த்து காத்திருப்பார்கள்‌, மற்றும்‌ அவர்கள்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
தழ்ப்படியாதவர்களும்‌ அவிசுவாசிகளும்‌ கிறிஸ்து வரும்போது நித்திய 
அழிவைக்‌ காண்பார்கள்‌. அவரது இரண்டாம்‌ வருகையின்‌ விளைவும்‌ அவரது 
நியாயத்தீர்ப்பின்‌ விளைவும்‌ ஒன்றே: சிலர்‌ நித்திய இரட்சிப்பை அடை வார்கள்‌, 
மற்றவர்கள்‌ நித்திய இழப்பை அடை வார்கள்‌! 


முடிவுரை 

நாம்‌ இயேசுவை அன்பு மிக்கவராயும்‌, இரக்கம்‌ மிகுந்தவராயும்‌, மன்னிக்கிற 
இரட்சகராகவும்‌ மாத்திரம்‌ பாராமல்‌, அவரை நம்முடைய நியாயாதிபதியாகவும்‌ 
பார்க்க வேண்டும்‌! இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கையில்‌, 
அவர்‌ நியாயந்தீர்க்கப்பட்டார்‌; ஆனால்‌ அவர்‌ வரும்போது, அவரே 
நியாயாதிபதியாக வருவார்‌. பிலாத்தும்‌, இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக்கிய 
யூதர்களும்‌, மற்ற ஒவ்வொருவரும்‌ அவராலே நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌! 
இயேசு இன்று வாசலருகே “நின்று கதவைத்‌ தட்டுகிறார்‌” (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 3:20). நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரகேட்கிறார்‌. அவர்‌ 
உலகத்தை நியாயந்தீர்க்கிற நாளிலே நியாயாதிபதியாய்‌ செயல்படும்போது, 
உள்ளே வரலாமா என்று அவர்‌ கேட்கப்‌ போவதில்லை. அப்போது அவர்‌ நாம்‌ 
பரலோகத்துக்கா நரகத்துக்கா - எங்கே போக வேண்டும்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டிருப்பார்‌! 

உங்கள்‌ நியாயத்தீர்ப்பில்‌ என்ன முடிவுவரும்‌? நியாயாதிபதியான 
கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள்‌ நிற்கும்போது, அவர்‌ உங்களிடத்தில்‌ என்ன 
சொல்லுவார்‌? அந்தத்‌ தீர்ப்பை தீர்மானிக்கும்‌ நடைமுறையில்‌ இன்று 
நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌. உங்கள்‌ கிரியைகள்‌ நல்லவைகளாகவும்‌, கிறிஸ்துவின்‌ 
வார்த்தைக்கு நீங்கள்‌ கீழ்ப்படியக்‌ கூடியவராகவும்‌ இருந்தால்‌, தேவனுடைய 
கிருடையால்‌, உங்களுக்குச்‌ சாதகமான இறுதித்‌ தீர்ப்பை நீங்கள்‌ எதிர்பார்க்கலாம்‌. 
அதற்கு மாறாக, நீங்கள்‌ கீழ்ப்படி யாதவராயும்‌, விசுவாசியாதவராயுமிருந்தால்‌, 
உங்கள்‌ கிரியைகள்‌ பொல்லாதவைகளுமாயிருந்தால்‌ அல்லது கிறிஸ்து 
கோருகிற காரியங்களை செய்யாவிட்டால்‌, நியாயாதிபதியாகிய கிறிஸ்து 
“நித்திய ஆக்கினைக்குள்ளாக போங்கள்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்வதை 
எதிர்பார்க்கலாம்‌”! 

நீங்கள்‌ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ வாழ்க்கையை, அடிப்படையாகக்‌ 
கொண்டு பார்த்தால்‌, உங்கள்‌ நியாயத்தீர்ப்பு வேதனையுள்ளதாகத்தான்‌ 
முடியும்‌ என்றால்‌ கிறிஸ்துவினிடம்‌ நீங்கள்‌ திரும்புவதன்‌ மூலம்‌ உங்கள்‌ 
நித்திய விதியை நீங்கள்‌ மாற்றியமைக்கலாம்‌. கிரியைகள்‌ நித்திய விதியை 
நிர்ணயம்‌ செய்யக்கூடியதாயிருப்பதால்‌, நற்கிரியைகள்‌ பாவத்திற்காக ஈடு 





191 


செய்யப்படமாட்டாது. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மட்டுமே பாவங்களை நிவர்த்தி 
செய்து, ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட சாத்தியமாக்குகிறது. நீங்கள்‌ அவருடைய 
இரத்தத்தினாலே இரட்சிக்கப்பட, விசுவாசத்தோடும்‌ க&ழ்ப்படிகலோடும்‌ நீங்கள்‌ 
அவரை அணுக வேண்டும்‌. “கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்‌” 
(நடபடிகள்‌ 16:31), பிறகு “ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினாலே பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படுங்கள்‌” (நடபடிகள்‌ 22:16)! 
அப்பொழுது கிருபையாய்‌ நீங்கள்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌. ஆகையால்‌, வருகிற 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து நீங்கள்‌ பயப்படுவதற்கு எதுவுமில்லை, ஆனால்‌ 
அவரோடுகூட நித்திய வீட்டுக்குப்போய்ச்‌ சேர ஆயத்தமாயிருக்கிறவார்களை 
இரட்சிக்க கிறிஸ்துவின்‌ வருகைக்கு ஆவலாய்‌ காத்திருக்கலாம்‌! 


192 


11 
சிலுவை: அதன்‌ 
உண்மைத்துவம்‌ 


எனக்கு ஒரு நண்பர்‌ இருக்கிறார்‌, அவர்‌ எப்பொழுது ஜெபம்‌ பண்ணினாலும்‌, 
இயேசுவுக்காக தேவனிடம்‌ நன்றி செலுத்தி, “எங்களுடைய பாவமன்னிப்புக்காக 
உண்மையிலேயே அவர்‌ மரித்தாரே” என்று சொல்லுவார்‌. அவர்‌ சொல்லுவது 
சரியே: இயேசு - தேவனுடைய குமாரன்‌; தீர்க்கதரிசி, ஆசாரியர்‌ மற்றும்‌ 
ராஜா; நம்முடைய இரட்சகர்‌ - உண்மையாகவே நமது பாவமன்னிப்பிற்காக 
சிலுவையிலே மரித்தார்‌. அவருடைய மரணம்‌ நடந்தது உண்மை. 

லூக்கா அந்த மரணத்தை (பகுதி) விவரித்து கீழ்வருமாறு எழுதுகிறார்‌: 








கபாலஸ்தலம்‌ என்று சொல்லப்பட்ட இடத்தில்‌ அவர்கள்‌ சேர்ந்த 
பொழுது, அங்கே அவரையும்‌ அவருடைய வலதுபக்கத்தில்‌ ஒரு 
குற்றவாளியையும்‌, அவருடைய இடதுபக்கத்தில்‌ ஒரு குற்றவாளியையும்‌ 
சிலுவைகளில்‌ அறைந்தார்கள்‌. அப்பொழுது இயேசு: பிதாவே, இவர்களுக்கு 
மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே 
என்றார்‌. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள்‌ பங்கிட்டு €ட்டுப்‌ 
போட்டார்கள்‌. ஜனங்கள்‌ நின்று பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுடனே கூட அதிகாரிகளும்‌ அவரை இகழ்ந்து: இவன்‌ மற்றவர்களை 
இரட்சித்தான்‌, இவன்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால்‌, 





தன்னைத்தானே இரட்சித்துக்கொள்ளட்டும்‌ என்றார்கள்‌. போர்ச்சேவகரும்‌ 
அவரிடத்தில்‌ சேர்ந்து அவருக்குக்‌ காடியைக்‌ கொடுத்து: நீ யூதரின்‌ 
ராஜாவானால்‌, உன்னை இரட்சித்துக்கொள்‌ என்று அவரைப்‌ பரியாசம்‌ 
பண்ணினார்கள்‌. இவன்‌ யூதருடைய ராஜா என்று, கிரேக்கு, லத்தீன்‌, 
எபிரெயு எழுத்துக்களில்‌ எழுதி, அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது ... . 

அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம்‌ மணி நேரமாயிருந்தது; ஒன்பதாம்‌ 
மணி நேரம்வரைக்கும்‌ பூமியெங்கும்‌ அந்தகாரம்‌ உண்டாயிற்று. சூரியன்‌ 
இருளடைந்தது. தேவாலயத்தின்‌ திரைச்சீலை நடுவில்‌ இரண்டாகக்‌ 
கிழிந்தது. இயேசு: பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌ என்று மகா சத்தமாய்க்‌ கூப்பிட்டுச்‌ சொன்னார்‌; இப்படிச்‌ 
சொல்லி ஜீவனை விட்டார்‌ (லூக்கா 23:33-46). 


“அங்கே அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌.” அந்த சிலுவையில்‌ 
அறையப்பட்ட விதம்‌ எப்படியிருந்தது. நமக்கு அது என்ன பொருளைக்‌ 
கொடுக்கிறது? இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்ட போது நமக்கு என்ன 
செய்தார்‌ என்று தெளிவாய்க்‌ காண்பதே இந்தப்‌ பாடத்தின்‌ நோக்கம்‌. 
சிலுவையின்‌ வரலாறை ஐந்துபாகமாகப்‌ பிரித்து ஒரு நாடகக்‌ காட்சியைப்போல 
காண்போமாக. 


193 


காட்சி 1: கடைசி விருந்து 

இயேசு தமது அப்போஸ்தலர்களில்‌ இரண்டுபேரை அனுப்பி பஸ்கா 
விருந்தை ஒருவருடைய வீட்டில்‌ ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசு ஒழுங்கு 
செய்கிறார்‌. அந்த விருந்தின்‌ போது அவர்‌ குனிந்து சீஷர்களின்‌ கால்களைக்‌ 
கழுவி, தாழ்மைக்கு ஒரு முன்னுதாரணத்தைக்‌ காண்பித்தார்‌. அப்பொழுது ஒரு 
நீண்ட விளக்கத்தை அவர்‌ கொடுக்றொர்‌ (யோவான்‌ 14-16ல்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ளது). எப்படியாயினும்‌, இதின்‌ முக்கிய நிகழ்ச்சி அவர்‌ நாம்‌ அறிந்த 
“கர்த்தருடைய பந்தியை” ஸ்தாபிதம்‌ பண்ணினார்‌. 

இயேசு அப்பத்தை எடுத்து, ஆசீர்வதித்து, தமது சீஷர்களிடத்தில்‌ 
கொடுத்து, “இது உங்களுக்காகக்‌ கொடுக்கப்படும்‌ என்னுடைய சரீரம்‌” என்றார்‌ 
(லூக்கா 22:19). பிறகு அவர்‌ பாத்திரத்தையும்‌ எடுத்து, அதை ஆசீர்வதித்து, “இந்தப்‌ 
பாத்திரம்‌ உங்களுக்காகச்‌ சிந்தப்படுறெ என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய 
உடன்படிக்கையாயிருக்கிறது” என்றார்‌ லூக்கா 22:20). மேலும்‌ தொடர்ந்து 





அவர்‌, “நீங்கள்‌ பானம்பண்ணும்‌ போதெல்லாம்‌ என்னை நினைவுகூரும்படி 
இசைச்‌ செய்யுங்கள்‌” என்றார்‌ (1 கொரிந்தியர்‌ 11:25இ). 

வருத்தம்‌ தரும்‌ இந்த பஸ்காவின்‌ விருந்து விநோதமான காட்சியாக 
நகர்கிறது. எல்லா திசைகளிலிருந்தும்‌ விரோதிகள்‌ சூழ்ந்திருக்க, தமது 
அப்போஸ்தலர்கள்‌ அவிசுவாசமாய்‌ மாறிக்‌ கொண்டிருப்பதை அறிந்தவராக, 
தாம்‌ அறியாத குற்றத்துக்காக தமக்கு முன்‌ நிற்கும்‌ வேதனையான மரணத்தை 
கண்முன்‌ கண்ட வராக - இருந்தும்‌ எதிர்‌ வரும்‌ சந்ததி தமது தலையாய பலியின்‌ 
தேவையுடையவராயிருப்பதையே மனதில்‌ எண்ணிக்‌ கொண்டு இருக்கிறார்‌ 
கிறிஸ்து. கர்த்தருடைய பந்தியின்‌ ஸ்தாபிதம்‌ ஒரு சுயநலமில்லாத செயல்‌. 
சிலுவையின்‌ நிழலிலே அது நிகழ்ந்ததை நினைவில்‌ கொண்டு பாத்திரராய்‌ அதில்‌ 
பங்கு பெற வேண்டும்‌ என்பதை மனதில்‌ வைப்போமாக. 

கர்த்தருடைய பந்தி மூன்று முக்கிய சத்தியங்களை நினைவுறுத்துகிறது: 
கிறிஸ்து நமக்காக மரித்தார்‌; நாம்‌ பாவிகள்‌; மற்றும்‌ கிறிஸ்து மறுபடியும்‌ 
வருவதாக வாக்களித்துள்ளார்‌. நாம்‌ அதை மேலோட்டமாக எடுத்துக்‌ 





கொள்வோமானால்‌ தேவன்‌ தாமே நம்மை மன்னிப்பாராக! அடுத்த முறை 
நீங்கள்‌ பங்கு பெறும்போது, காயப்பட்ட தலையையும்‌, இரத்தம்‌ சிந்தும்‌ 
கரங்களையும்‌, துளையுண்ட விலை எலும்புகளையும்‌, “இது அநேகருக்காகச்‌ 
சிந்தப்படுறெ என்னுடைய புது உடன்படிக்கையின்‌ இரத்தமாயிருக்கிறது” 
(மத்தேயு 26:28) என்றும்‌, “என்னை நினைவுகூரும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌” 
என்றும்‌ லூக்கா 22:19) சொன்ன ஒரு இரட்சகரை மனக்கண்களில்‌ 





காண்பீர்களாக. கர்த்தர்‌ சிந்தின இரத்தத்தையும்‌ பிட்கப்பட்ட சரீரத்தையும்‌ 
அபாத்திரராய்‌ பங்கு பெறுகிற எவரும்‌ அவரை மறுபடியும்‌ சிலுவையில்‌ 
அறைகின்ற குற்றத்தைச்‌ செய்கின்றனர்‌. சிலுவையின்‌ வெளிச்சத்தில்‌ நாம்‌ நம்மை 
சோதித்தறிந்து பந்தியிலே பங்கு பெற வேண்டும்‌ (1 கொரிந்தியர்‌ 11:27-29). 


காட்சி 2: தோட்டம்‌ 
பஸ்கா விருந்துக்குப்பிறகு, இயேசுவும்‌ அவருடைய அப்போஸ்தலர்களும்‌ 
கெத்செமனே தோட்டத்துக்குப்‌ போனார்கள்‌. கோட்டத்தின்‌ நுழைவாயிலில்‌ 
தமது அப்போஸ்கலர்களில்‌ பெரும்பாலானோரை விட்டுவிட்டு, பேதுருவையும்‌, 


194 


யோவானையும்‌, யாக்கோபையும்‌ இயேசு தம்மோடே கூட்டிக்‌ கொண்டு, 
சற்று அப்புறம்போனார்‌. பிறகு அவர்கள்‌ தம்மோடு கூட விழித்திருக்கும்படி 
அறிவுரை கூறிவிட்டு அவர்களையும்‌ விட்டு, தனிமையில்‌ ஜெபிக்கும்படி 
சென்றார்‌. மூன்று முறை அவர்‌, “என்‌ பிதாவே, இந்தப்‌ பாத்திரம்‌ என்னை விட்டு 
நீங்கக்‌ கூடுமானால்‌, நீங்கும்படி செய்யும்‌; ஆகிலும்‌ என்‌ சித்தத்தின்படி யல்ல, 
உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது” என்று ஜெபம்‌ பண்ணினார்‌ 
(மத்தேயு 26:39; காண்க வசனங்கள்‌ 42, 44). மூன்று முறையும்‌ தாம்‌ நம்பியிருந்த 
மூன்று நண்பர்களும்‌ தூங்கிக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டார்‌. கடைசியாக 
அவர்‌ ஜெபித்து முடித்த போது, காட்டிக்‌ கொடுத்தவனாயெ யூதாஸ-டன்‌ ஒரு 
கலகக்காரக்‌ கும்பல்‌ ஈட்டியோடும்‌ பட்டயத்தோடும்‌ வருவதைப்‌ பார்த்தார்‌. 
யூதாஸ்‌ அவரை முத்தஞ்செய்து காட்டிக்‌ கொடுத்தார்‌; பிறகு இயேசு அந்தக்‌ 
கூட்டத்தாரோடு போய்‌ விசாரிக்கப்‌ படுகிறார்‌, பிலாத்துவின்‌ அரண்மனை 
விசாரணைக்‌ கூட்டத்தில்‌ விசாரிக்கப்‌ பட்டபின்‌, கொல்கொதாவுக்கு கொண்டு 
போகப்பட்டு, மரித்தார்‌. 

காட்சி கடுமையான செயல்கள்‌ நிறைந்து காணப்படுகிறது: இயேசுவின்‌ 
ஜெபத்தில்‌ இருந்த ஏக்கம்‌, சீஷார்களின்‌ பெலவீனம்‌, நெருங்கிவரும்‌ காட்சிக்குரிய 
மக்கள்‌ கூட்டம்‌, பக்தி பயமூட்டும்‌ கர்த்தரின்‌ பிரசன்னம்‌, கிறிஸ்துவுக்காக பேதுரு 
அடித்த அடியும்‌ அவரது ஆச்சரியப்படும்‌ செயலும்‌, யூதாஸின்‌ உதடுகளிலிருந்து 
காட்டிக்‌ கொடுக்கும்‌ முத்தம்‌, பிரதான ஆசாரியனின்‌ அரண்மனைக்குப்‌ போகும்‌ 
ஊர்வலம்‌, இயேசுவை “தூரத்தில்‌ பின்பற்றின” போதிலும்‌ தன்னை கிறிஸ்துவைச்‌ 
சேர்ந்தவனென்று காட்டிக்‌ கொள்வதில்‌ பேதுருவின்‌ தயக்கம்‌ (மத்தேயு 26:58). 
எப்படியிருப்பினும்‌, இந்த நிகழ்ச்சிகளினாடே நாம்‌ வாசம்பண்ண நேரம்‌ 
நமக்குத்‌ தடையாக இருக்கிறது. 

மாறாக கிறிஸ்துவின்‌ ஜெபத்தை ஆராய்வோம்‌: “இந்த பாத்திரம்‌ என்னை 
விட்டு நீங்கக்‌ கூடுமானால்‌ நீங்கும்படி செய்யும்‌; ஆகிலும்‌ என்னுடைய 
சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது” என 
தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த பாடுகளினூடே செல்லாதபடிக்கு இயேசு 
யதார்த்தமாய்‌ ஜெபித்தார்‌. நாம்‌ அவர்‌ கெத்செமனேயில்‌ இருந்த காட்சியையும்‌ 
வேர்வை இரத்தத்‌ துளிகளாய்‌ பூமியில்‌ விழுகிறதையும்‌ காண்கிறோம்‌. 
அதோடு அவருடைய இருதயத்தின்‌ வலியை உணர்கிறோம்‌, அவருடைய 
உணர்ச்சிகரமான அழுகையின்‌ சத்தத்தை கேட்டுறோம்‌. நாம்‌ கேட்கும்படியாக 
ஒரு கேள்வி நம்முள்‌ தூண்டப்‌ படுகிறது, நாம்‌ கேட்கிறோம்‌, “தேவன்‌ ஏன்‌ 
அவருடைய ஜெபத்தைக்‌ கேட்கவில்லை?” 

அப்படியொரு வலிமிகுந்த மரணத்தில்‌ அவர்‌ ஏன்‌ மரித்தார்‌? நமது ம 
னித ஆலோசனையின்படி மனிதவர்க்கத்திற்கு வேறு வழியில்‌ இரட்சிப்பை 
அருளலாமே எனக்‌ கேட்கலாம்‌, தேவனுடைய திட்டம்‌ மிகவும்‌ தெளிவானது: 
நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு மரிக்க வேண்டியிருந்தது. 
வேதம்‌ இரத்தஞ்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை என்று 
சொல்லுகிறது (எபிரெயர்‌ 9:22). ஆனால்‌ மிருகபலியின்‌ இரத்தம்‌ பாவங்களை 
எடுத்துப்போட முடியாது என்றும்‌ சொல்லுகிறது (எபிரெயர்‌ 10:4). நமக்கு பாவம 
ன்னிப்பைக்‌ கொடுக்கவல்ல ஓரே இரத்தம்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மட்டுமே. 

அது ஏன்‌ அப்படி? இந்தக்‌ கேள்விக்கு நாம்‌ பதில்‌ கொடுக்கமுடிந்தாலும்‌ 
முடியாவிட்டாலும்‌, வேதம்‌ போதிக்கிறது, என்று நாம்‌ சொல்லலாம்‌, 











195 


மற்றும்‌ அதை நாம்‌ நம்பலாம்‌. இயேசு மரிக்க வேண்டியதிருந்தது. அவர்‌ 
சிலுவைலிருக்கும்போது சிலர்‌ அவரைப்‌ பார்த்து, “இவன்‌ மற்றவர்களை 
இரட்சித்தான்‌, தன்னைத்தான்‌ இரட்சித்துக்கொள்ளட்டும்‌” என்று இகழ்ந்தார்கள்‌ 
(லூக்கா 23:35). அவர்கள்‌ அவருக்கு தங்களை அறியாமலேயே குறிப்பிடத்தக்க 
புகழுரையைச்‌ செலுத்தினார்கள்‌. அவருடைய சத்துருக்களின்‌ வாயிலிருந்து 
அவரை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ வார்த்தைகள்‌ வந்தன: “இவன்‌ மற்றவர்களை 
இரட்சித்தான்‌.”” அதற்குப்‌ பின்பு அவர்கள்‌ உட்கருத்தை விட்டு விட்டனர்‌: 
அவர்‌ தம்மைத்தாமே இரட்சித்துக்‌ கொண்டிருந்தால்‌, அவர்‌ மற்றவர்களை 
இரட்சித்திருக்க முடியாது! 

நாம்‌ இயேசு ஏன்‌ மரிக்க வேண்டியிருந்தது என்று உறுதிப்பட சொல்லியிருக்க 
முடியாது, ஆகிலும்‌ சிலுவை கூறும்‌ இரண்டு சத்தியங்களை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌. (1) ட77வுத்தின்‌ கொழிமையை சிலுவை வப AEM 
பாவம்‌ எவ்வளவு மோசமானது? கிறிஸ்து மரிக்காமலிருந்திருந்தால்‌, நமக்கு 
தெரிந்தே இருக்காது. பாவம்‌ அழிக்கப்பட கிறிஸ்துவின்‌ மரணத்தையே 
கோருகின்ற அளவுக்கு பயங்கரமானது. (2) சிலுவை தேவனுடைய அன்பையும்‌ 








வென்பது. தேவன்‌ நம்மிடத்தில்‌ எவ்வளவாய்‌ அன்புகூர்ந்தார்‌? 
அவர்‌ நம்மை அபரித விதமாய்‌ ஆசீர்வதித்திருந்தாலும்‌, அது விளங்கப்‌ 
பண்ணப்படாதிருந்தால்‌ அவருடைய அன்பின்‌ அளவை நாம்‌ புரிந்து 





கொண்டிருந்திருக்க முடியாது: “நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக 
மரித்ததினாலே, தேவன்‌ நம்மேல்‌ வைத்த அன்பை விளங்கப்‌ பண்ணுகிறார்‌” 
(ரோமர்‌ 5:8). 

அதேபோல, கிறிஸ்துவை நாம்‌ சிலுவையின்‌ மேல்‌ பாராதிருந்தால்‌ 
அவருடைய அன்பின்‌ பரிபூரணத்தை நாம்‌ அறிந்திருக்க முடியாது. சலுவையிலே 
கிறிஸ்து அறையப்படுவதற்கு முன்‌, கசப்பு கலந்த காடி அவருக்கு வலி 
தெரியாமலிருக்கத்‌ தக்கதாக குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌ (மத்தேயு 27:34). 
சிலுவையில்‌ அறையப்படும்‌ நபரை உணர்விழக்க வைத்து சிலுவையின்‌ 
வலியை உணராதிருக்கச்‌ செய்யும்‌ பொருட்டு அது உதவியாயிருந்தது. இயேசு 
அந்தப்‌ பானத்தை குடிக்க மறுத்து விட்டார்‌, ஏனெனில்‌ அந்தக்‌ கொடூரமான 
மரணத்தின்‌ வேதனை அனைத்தையும்‌ அனுபவப்பட அவர்‌ தீர்மானித்திருந்தார்‌. 
கிறிஸ்துவின்‌ அன்பு மயக்க மருந்தினாலே நிவாரணம்‌ கிடைக்காத வலிமிகுந்த 
மரணத்திற்கு வழிநடத்திற்று. 


காட்சி 3: விசாரணைகள்‌ 

இயேசு தமது சத்துருக்களின்‌ கையில்‌ காட்டிக்‌ கொடுக்கப்பட்ட திலிருந்து 
நமது நாடகக்‌ காட்சி தொடர்கிறது. இந்த மூன்றாவது காட்சியில்‌, மனித 
நடத்தைகளிலேயே இதுவரை பதிவு செய்யப்படாத வருத்தத்தின்‌ உச்சக்கட்ட 
நிகழ்வுகளைக்‌ காண்கிறோம்‌: யூதர்களின்‌ (வெறிச்செயல்‌) வன்மம்‌. 
அப்போஸ்தலர்களின்‌ கோழைத்தனம்‌, மற்றும்‌ பிலாத்துவின்‌ துரோகம்‌. 

சிலுவையில்‌ அறையப்படும்‌ கடினமான பகுதிகளில்‌ அவரை விசாரணை 
செய்த வரலாறு நமது மனதுக்குள்‌ நேரடியாக வருகிறது. உண்மையாய்‌ 
நடந்தவைகளை மறுதிருப்புதல்‌ செய்து பார்ப்போமாக. இயேசு விசாரிக்கப்பட்ட 
காரியம்‌ இரண்டு முக்யெப்‌ பகுதிகளைக்‌ கொண்டது. அவர்‌ யூதர்களுக்கு 
முன்பாக விசாரிக்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டார்‌, பிறகு ரோம 


196 


அதிகாரியின்‌ முன்பாகவும்‌ விசாரணைக்குட்படுத்தப்‌ பட்டார்‌. 

யுத/ர்கனின்‌ விசாரணை: யூதர்களுக்கு முன்பாக இயேசுவின்‌ மூன்று 
கட்ட விசாரணை துவங்கி, அன்னா எனும்‌ பிரதான ஆசாரியனாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட நபருடைய வீட்டுக்குக்‌ கொண்டு போகப்பட்டார்‌. அங்கே 





இயேசு ஆக்கினைத்தர்ப்பு அளிக்கப்பட்டார்‌. பிறகு அந்த வருடத்து பிரதான 
ஆசாரியனாகிய காய்பா என்பவனின்‌ வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார்‌. 
அவருடைய விரோதிகள்‌ அங்கே கூடியிருந்தார்கள்‌, மறுபடியும்‌ பொய்ச்‌ 
சாட்சிக்‌ காரர்களின்‌ முரண்பட்ட குற்றச்‌ சாட்டுக்களால்‌ அவர்‌ குற்றவாளியாகக்‌ 
தூர்க்கப்பட்டார்‌. இந்த இரண்டு கட்ட விசாரணைகளும்‌ அவர்‌ கைதாடிப்‌ 
பிடிக்கப்பட்டவுடனே நடுராத்திரியிலே நடந்திருக்க வேண்டும்‌. 

இயேசு தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்‌ கட்டுவதாகச்‌ 
சொன்னார்‌ என்று குற்றஞ்சாட்டப்பட்டார்‌. இதற்கு அவர்‌ எந்த பதிலும்‌ 
கொடுக்கவில்லை. பிறகு பிரதான ஆசாரியன்‌ அவரிடத்தில்‌, “நீ தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்குச்‌ சொல்லும்படி 
கேட்கிறேன்‌” என்றான்‌ (மத்தேயு 26:63). இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக, 
“நீர்‌ சொன்னபடிதான்‌; அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ சர்வ வல்லவருடைய வலது 
பாரிசத்தில்‌ வீற்றிருப்பதையும்‌ வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ வருவதையும்‌ இது 
முதல்‌ காண்பீர்களென்று, உங்களுக்கு சொல்லுகிறேன்‌” என்றார்‌ (மத்தேயு 
26:64). இந்த அறிக்கையினிமித்தம்‌ இயேசு தேவதூஷணம்‌ சொன்னதாக 
குற்றஞ்‌ சாட்டப்பட்டார்‌. அவருடைய விரோதிகள்‌ அவர்மேல்‌ துப்பி, பரியாசம்‌ 
பண்ணி, அவரை அடித்து, விடிறெவரையில்‌ அவர்களின்‌ விசாரணையில்‌ 
விடப்பட்டார்‌. இந்த அநேக மணிநேர விசாரணைகளுக்குடையே, அவர்‌ 
பரியாசங்களுக்கும்‌ இகழ்ச்சிகளுக்கும்‌ உட்படுத்தப்பட்டார்‌. அந்த இரவு 
பொழுதில்‌ ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அலைகழிக்கப்பட்ட போது 
அப்போஸ்தலன்‌ தம்மை மூன்றாம்‌ முறை மறுதலித்த பேதுருவைப்‌ பார்த்தார்‌. 








பொழுது புலரும்‌ போது, விசாரிக்கப்‌ படவும்‌, யூதர்களை ஆளும்‌ செனகெரின்‌ 
எனும்‌ ஆலோசனை சங்கத்தால்‌ அதிகாரப்‌ பூர்வமான தீர்ப்பை வழங்கவும்‌, அவர்‌ 
கொண்டுபோகப்பட்டார்‌. 

மி்‌ வசர: அவர்‌ பிலாத்துவுக்கு முன்பாகக்‌ கொண்டுபோகப்பட்ட 
போது, யூதேயாவிற்கான ரோம அரசின்‌ தேசாதிபதியாகிய அவரால்‌, இரண்டாம்‌ 
கட்ட விசாரணை துவங்கியது. யூதர்கள்‌ அவர்களின்‌ அடிமைத்தன ஆட்சிக்கு 
உட்பட்டிருந்தபடியாலும்‌, தாங்களாக குற்றவாளிகளை மரண ஆக்கினைக்கு 
உட்படுத்துறெ அதிகாரமற்றவர்களாயிருந்த படியினாலும்‌ ரோம அதிகாரிகளுக்கு 
முன்பாக அவரைக்‌ கொண்டு வரவேண்டியதாயிற்று. இந்த இரண்டாம்‌ கட்ட 
இயேசுவின்‌ விசாரணையும்‌ கூட மூன்றுபடிகளைக்‌ கொண்டிருந்தது. 

பிலாத்து அவரை விசாரித்து தான்‌ யாதொரு குற்றத்தையும்‌ அவர்மேல்‌ 
காணவில்லை. இயேசு கலிலேயாவைச்‌ சேர்ந்தவர்‌ என்று அறிந்து கொண்டதால்‌, 
கலிலேயாவின்‌ கேசாதிபதியாகிய ஏரோது அந்திப்பாவிடம்‌, இயேசு 
அனுப்பப்பட்டார்‌, அப்பொழுது அவன்‌ எருசலேமில்‌ இருந்தான்‌. இயேசுவின்‌ 
மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை விசாரிக்க அவன்‌ மறுத்துவிட்டான்‌. மாறாக, 





ஏரோதுவின்‌ பொழுதுபோக்குக்காக இயேசு அற்புதம்‌ செய்ய மறுத்ததால்‌, 
ஏரோது தானே தன்னுடைய போர்சேவகருடன்‌ சேர்ந்து வேடிக்கை காட்டி 
கிறிஸ்துவை பரியாசம்‌ பண்ணினான்‌. மீண்டும்‌, பிலாத்துவினிடத்தில்‌ 


197 


அனுப்பினான்‌. இந்த குற்றச்‌ சாட்டினிமித்தம்‌ அவர்கள்‌ ஒன்றுபட்டு, ஏரோதுவும்‌ 
பிலாத்துவும்‌ தங்களுக்குள்‌ இருந்த பகையைவிட்டு சிநேகிதார்களானார்கள்‌ 
லூக்கா 23:12). 

இயேசுவை மீண்டும்‌ ஏற்றுக்கொண்ட பிலாத்து, கிறிஸ்துவை விடுதலை 
பண்ணுவதற்காக நம்பிக்கையற்ற நிலையிலும்‌ மிகுந்த முயற்சிகளை எடுத்தான்‌. 
இயேசுவை வாரினால்‌ அடிப்பித்தால்‌, அவருடைய விரோதிகளை அது 
திருப்திப்படுத்தக்‌ கூடும்‌ என்ற நம்பிக்கையில்‌ அப்படி அடிக்கும்படி அவரை 
ஒப்புக்கொடுத்தான்‌. அது அப்படி நடக்கவில்லை. பரபாசை விடுதலை 
செய்வதற்குப்‌ பதிலாக இயேசுவை விடுதலை செய்தால்‌, நன்கு அறியப்பட்ட 
ஒரு கொலைகாரனுக்குப்‌ பதிலாக இயேசுவை பாதுகாக்க நிச்சயமாக யூதர்கள்‌ 
சம்மதிப்பார்கள்‌ என்று நினைத்தான்‌. எதுவும்‌ செய்ய இயலவில்லை. யூதர்கள்‌ 
சத்தமிட்டு, “அவனைச்‌ சிலுவையில்‌ அறையவேண்டும்‌” என்றார்கள்‌ (மத்தேயு 
27:22, 23; மாற்கு 15:13, 14; லூக்கா 23:21). ஜனங்கள்‌ இயேசுவின்‌ இரத்தத்தை 
காண தீர்மானித்தார்கள்‌. பிலாத்து அவர்களுடைய இரத்தத்‌ தாகம்‌ கொண்ட 





தீர்மானத்தைக்‌ கண்டான்‌; யூதர்களின்‌ வேண்டுகோளை நிராகரித்தால்‌, 
அவர்கள்‌ கலகம்‌ பண்ணி தம்முடைய மேல்‌ அதிகாரிகளிடத்தில்‌ பிரச்சனை 
வந்துவிடக்கூடும்‌, என்று பயந்தான்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ கோரியபடியே ஒப்புக்‌ 
கொடுத்தான்‌. அவன்‌ அந்தக்‌ காரியத்தையே கைகழுவி, இயேசுவை சிலுவையில்‌ 
அறையும்படி ஒப்புக்கொடுத்தான்‌. 

இந்த முழு சங்கதிகளும்‌ இரவு முழுவதும்‌ நடந்தது. இயேசு யூதர்களால்‌ 
இருமுறை வேதனைப்படுத்தப்பட்டார்‌; பரியாசம்‌ பண்ணப்படுவது 
மணிக்கணக்காக நீடு த்துக்கொண்டே இருந்தது. அவர்கள்‌ அவருடைய முகத்தில்‌ 
துப்பினார்கள்‌; கன்னத்தில்‌ அறைந்தார்கள்‌; கோலினால்‌ அவரை அடித்தார்கள்‌; 
முஷ்டியினால்‌ தலையில்‌ குட்டி, கோலால்‌ அடித்து துன்புறுத்தினார்கள்‌; 
அவருடைய முகத்தை மூடி; தலையில்‌ குட்டி, பரியாசம்‌ பண்ணி, “உன்னைக்‌ 





குட்டினவன்‌ யார்‌?” என்று கேட்டார்கள்‌. பிலாத்துவின்‌ போர்ச்சேவகா்கள்‌ 
முள்ளினால்‌ ஒரு கிரீடத்தை உண்டுபண்ணி, அவருடைய தலைமேல்‌ 
வைத்தார்கள்‌. அவர்களும்‌, பரியாசம்‌ பண்ணி, அவரைத்‌ தலையின்‌ மேல்‌ 
தங்கள்‌ முஷ்டிகளால்‌ குட்டி, கடினமான கோலால்‌ அடித்தார்கள்‌. வேறெந்த 
வகையிலும்‌ கொடுக்கப்படாத சரீர வேதனையை இயேசுவுக்கு கொடுத்தார்கள்‌, 
பிறகு வாரினால்‌ அடித்தார்கள்‌. 

ஃபிரட்ரிக்‌ W. ஃபரார்‌ வாரினால்‌ அடிப்பிக்கும்‌ முறையை கீழ்வருமாறு 
விவரிக்கிறார்‌: 


சந்தோஷமற்ற பாடுகளுக்குட்படுத்தப்பட்டவர்‌ வெளிப்படையாக 





பொது இடத்தில்‌ அடிக்கப்படுவார்‌, ஆடைகள்‌ உரியப்பட்டு, கைகளை 
வளைவான முறையில்‌ தூணோடு ஒன்றாகச்‌ சேர்த்துக்‌ கட்டப்படுவார்‌, 
பிறகு, அவரது முதுகுவெளி திறந்த நிலையில்‌, மிருகத்தின்‌ தோலினால்‌, 
ஒழுங்கற்று வெட்டப்பட்ட கூர்மையான எலும்புத்‌ துண்டுகள்‌ மற்றும்‌ 
ஈயக்குண்டுகள்‌ பொறுத்தப்பட்டு வெளியில்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 
வகையில்‌ பின்னப்பட்டிருக்கும்வாரினால்‌ அடிக்கப்படுவார்‌. சில வேளைகள்‌ 
அடிதவறி விழுவதும்‌ உண்டு - சிலவேளைகளில்‌ வேண்டுமென்றே 
முகத்திலும்‌ கண்களிலும்‌ விழுவதுண்டு. அது மிகப்‌ பயங்கரமானதாய்‌, 


198 


சதையெல்லாம்‌ கிழிக்கப்பட்ட ரண வேதனையில்‌, பலியாக்கப்பட்ட 
நபர்‌ மயக்கமுற்று பெரும்பாலும்‌ மரித்துப்போவார்‌; இன்னும்‌ அதிகமாய்‌ 
ஒரு மனிதன்‌ அவமானப்பட்டு நரம்பு தளர்ச்சியால்‌ ஏற்படும்‌ அனைத்து 
பெலனும்‌ குன்றிப்போய்‌ அழிவுக்குட்படுத்தும்‌ செயலாக இது பெரும்பாலும்‌ 
நிகழும்‌." 


“இயேசு என்மீது அக்கறை கொண்டுள்ளாரா?” என்று எப்பொழுதெல்லாம்‌ 
உங்களுக்கு கேட்கத்‌ தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம்‌ உங்கள்‌ மீது போதிய 
அக்கறை இருந்ததினால்தான்‌ அப்படி வாரினால்‌ அடிக்கப்‌ பட்டதை சகித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்பதை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

கறிஸ்துஸவை சிலுவையில்‌ அறைந்தது யர்‌? இயேசு விசாரிக்கப்பட்ட 
பின்‌, சிலுவையில்‌ அறையப்படும்படி கொண்டுபோகப்பட்டார்‌. அவருடைய 
விதி நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. கிறிஸ்துவை சிலுவையில்‌ அறைந்தது யார்‌? 
அவருடைய விரோதிகளும்‌ அவருடைய நண்பா்களுமாகிய இருசாராருமே. 

அவருடைய விரோதிகள்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌; அவர்கள்‌, 
பொறாமையினாலே, தண்டனையை நிறைவேற்றுவோரிடம்‌ அவரை 
ஒப்புக்‌ கொடுத்தனர்‌. அவர்கள்‌ அவர்‌ சொன்ன வார்த்தைகளில்‌ இருந்த 





சத்தியத்தைச்‌ சிந்திக்காமல்‌ தங்கள்‌ பாரம்பரியத்தை பற்றிக்கொள்வதை 
தெரிந்துகொண்டார்கள்‌. இன்று சிலர்‌ அதே வகையில்‌ அவரை சிலுவையில்‌ 
அறைகின்றனர்‌, அவர்கள்‌ அவருடைய வார்த்தைகளையும்‌ அவரையும்‌ 





புறந்தள்ளுவதன்‌ மூலம்‌ அப்படிச்‌ செய்கின்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தக்‌ 
கருத்துக்களில்‌ மனிதனுடைய உபதேசங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
அதிலே விடாப்பிடியான பற்றுடையோராய்‌ இருக்கறொர்கள்‌; அவருடைய 
(கிறிஸ்துவின்‌) உபதேசங்கள்‌ அவர்களை கடிந்து கொள்ளக்‌ கூடியவைகளாய்‌ 
இருப்பதால்‌ அவைகளை விட்டு வர மனமிருப்பதில்லை. 

பிலாத்து கறிஸ்துவை கைகளை கழுவியகன்‌ மூலம்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்தான்‌. அவன்‌ கழுவின பாத்திரத்திலிருந்து வந்த தண்ணீரின்‌ சத்தம்‌ 
நல்லொழுக்கத்தின்‌ கோழைத்தனத்தை நினைத்துப்‌ பார்க்கச்‌ செய்யும்‌ 





மனச்சாட்சியை சாந்தப்படுத்தும்‌ பிசாசின்‌ தந்திரம்‌. அது அவனுடைய 
குற்றத்தை எடுத்துப்‌ போடவில்லை. இன்று நடுநிலையாக இருந்துகொள்ள 
விரும்புகறெவர்களும்‌ கர்த்தரை சிலுவையில்‌ அறைகின்றனர்‌. அவரை 
கண்டுகொள்ளாமலிருப்பதை தெரிவு செய்வோர்‌, அவருடைய அழைப்பை 
ஏற்காமல்‌ அவரைப்‌ புறந்தள்ளி சிலுவையிலறைகின்றனர்‌. 

இயேசுவின்‌ நண்பர்களும்‌ அவரை சிலுவையில்‌ அறைந்தனர்‌. யூதாஸ்‌ 
முத்தத்தினாலே அவரைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌; பேதுரு சாபத்தினாலே அவரை 
மறுதலித்தான்‌. யாருமே, அந்தக்கூட்டத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ கூட, - இயேசு 
வெற்றிகரமாக எருசலேமில்‌ நுழையும்‌ போது, வாரத்தின்‌ துவக்கத்தில்‌ “ஓசன்னா!” 
என்று கூவிய கூட்டத்திலிருந்து ஒருவன்‌ கூட வாரத்தின்‌ - இறுதியில்‌ அவரைக்‌ 
குறித்து நல்வார்த்தை சொல்லவில்லை. அவரது நண்பர்களின்‌ அமைதியினாலே 
இயேசு மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார்‌! அவருடைய நண்பர்கள்‌ 
இன்றைக்கும்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொண்டுள்ளார்கள்‌. நாம்‌ 
அவரை கைவிடுகிறோம்‌, நாம்‌ அவரை காட்டிக்‌ கொடுக்கிறோம்‌, நமது வாயின்‌ 
வார்த்தைகளாலும்‌ நமது ஜீவியத்தாலும்‌ அவரை மறுதலிக்கிறோம்‌. நாம்‌ அவரை 








199 


முப்பது வெள்ளிகாசுக்கும்‌ குறைவாக காட்டிக்‌ கொடுக்கிறோம்‌, கிறிஸ்துவுக்காக 
பேச வேண்டிய நேரத்தில்‌ நாம்‌ பேசாமல்‌ அமைதியாயிருப்பதால்‌ அப்படிச்‌ 
செய்கிறோம்‌. 


காட்சி 4: சிலுவை 
ரோம போர்சேவகர்கள்‌ இயேசுவை “கொல்கொதா” எனும்‌ மலைப்பகுதிக்கு 
கூட்டிக்கொண்டுபோய்‌ அவரை சிலுவையில்‌ ஆணியடித்தார்கள்‌. அவரது 
வலதுபக்கமும்‌ இடது பக்கமும்‌ கள்ளர்கள்‌ தொங்கினார்‌. அவருடைய துணிகளைக்‌ 
குறித்து போர்ச்சேவகர்கள்‌ சட்டுப்போட்டனர்‌. அவரைக்‌ கடந்துபோனவர்கள்‌ 
அவரைப்‌ பரியாசம்‌ பண்ணினார்கள்‌. அவருடைய நண்பர்கள்‌ பார்த்துக்‌ 
கொண்டி ருந்தனர்‌. தெய்வீக பதிவேடுகளைப்‌ பொறுத்தமட்டில்‌, ஏழு 

வார்த்தைகளை இயேசு சிலுவையிலிருந்து பேசினார்‌: 


1. அவரைச்‌ சிலுவையிலே அறைந்தபொழுது, அவர்‌ ஜெபிக்கையில்‌, 
“பிதாவே, இவர்களை மன்னியும்‌; தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்கள்‌” (லூக்கா 24:34) என்று ஜெபித்தார்‌. 

2. கள்ளன்‌ இராஜ்யத்தில்‌ வரும்போது தன்னை நினைத்துக்‌ கொள்ளும்படி 
கேட்டபோது. அவர்‌ அவனுக்கு வாக்களித்து, “இன்று நீ என்னுடனே 
கூட பரதஸில்‌ இருப்பாய்‌” என்றார்‌ (லூக்கா 23:43). 

3. அவர்‌ தமது தாயை யோவானிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ போது 





அன்புடன்‌ “ஸ்திரீயே அதோ , உன்னுடைய மகன்‌!”; “இதோ உன்‌ 
தாய்‌!” என்றார்‌ (யோவான்‌ 19:26, 27). 

4. தேசத்திலே இருள்‌ சூழ்ந்தபோது, அவர்‌ அழுது, “என்‌ தேவனே, என்‌ 
தேவனே, ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌?” என்றார்‌ (மத்தேயு 27:46; மாற்கு 
15:34). 

5. மரணம்‌ நெருங்கிவரும்‌ வேளையில்‌, அவர்‌ “நான்‌ தாகமாயிருக்கிறேன்‌” 
(யோவான்‌ 19:28). என்றார்‌. கசப்புக்கலந்த காடி அவருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. 

6. தமது மரணத்திற்கு சிறிது நேரத்துக்கு முன்‌, அவர்‌ “எல்லாம்‌ முடிந்தது” 
என்றார்‌ (யோவான்‌ 19:30). 





7. தமது கடைசி மூச்சை விடுகையில்‌, அவர்‌ அழுகையோடே “பிதாவே, 
உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌” என்று சொல்லி 
மரித்தார்‌ லூக்கா 23:46). 





அற்புத நிகழ்வுகளால்‌ இயேசுவின்‌ மரணம்‌ சுட்டிக்காட்டப்பட்டது. 
தேவாலயத்து திரைச்சீலை இரண்டாகக்‌ கிழிந்தது. பூமியதிர்ந்தது, கன்மலைகள்‌ 
பிளவுண்டன. சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு பொறுப்பில்‌ இருந்த நூற்றுக்கு 
அதிபதி ஆச்சரியப்பட்டு இருதயம்‌ நெகிழ்ந்து, “மெய்யாகவே இந்த மனுஷன்‌ 
தேவனுடைய குமாரன்‌” என்று சொன்னான்‌ (மாற்கு 15:39). 

சிலுவையறையப்பட்ட வர்களின்‌ மரணத்தை உறுதிப்படுத்தும்‌ பொருட்டு 





போர்ச்சேவகர்கள்‌ வந்தார்கள்‌. இயேசு ஏற்கனவே மரித்துவிட்டதாகக்‌ 
கண்டார்கள்‌, ஒருமுறைக்கு இருமுறை உறுதிப்படுத்தும்‌ பொருட்டு அவர்கள்‌ 
அவருடைய விலா எலும்பில்‌ ஈட்டியினாலே குத்தினார்கள்‌, “உடனே இரத்தமும்‌ 


200 


குண்ணீரும்‌ புறப்பட்டது” (யோவான்‌ 19:34). 

கிறிஸ்துவின்‌ மரணத்தை இன்னும்‌ சற்று கூர்ந்து கவனிப்போமாக. அவர்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்ட சம்பவம்‌ பாவம்‌ எவ்வளவு பயங்கரமானது 
என்பதையும்‌, கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ எவ்வளவு அற்புதமானது என்பதையும்‌ காண 
நமக்கு உதவி செய்ய வேண்டும்‌. “எல்லாவற்றையும்‌ அவர்‌ எனக்காகச்‌ செய்தார்‌” 
என்று நமக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டு அவர்‌ எல்லாவற்றையும்‌ சத்தார்‌ என்று 
வாசிக்கிப்டி இயேசுவின்‌ பாடுகளை மாத்திரம்‌ நாம்‌ பாராட்டக்‌ கூடியவராக 
இருப்போம்‌. 

சிலுவை மரணம்‌ மெதுவாகவும்‌ மிகுந்த வேதனையோடும்‌ நடந்தது. 
கூடுதலாக அது மிகவும்‌ கொடிய வலியைக்‌ கொடுக்கக்‌ கூடியதாக இருந்தது. 
மேலும்‌, அது பொது இடத்தில்‌ திறந்த வெளியில்‌ நடந்த சம்பவமானதால்‌, 
சிலுவையறையப்பட்ட நபர்‌ ஏறத்தாழ நிர்வாண நிலையில்‌ இருக்கும்போது 
வெட்கத்தையும்‌, எண்ணற்ற பூச்சிகளுக்கு சுலபமான ஒரு வேட்டையாடும்‌ 
பொருளாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம்‌ இருந்தது. ஆரம்பத்தில்‌, இந்தத்‌ 
தண்டனை முறை அடிமைகளுக்கும்‌ புரட்சியாளர்களுக்கும்‌ தான்‌ ஒதுக்கி 
வைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ கூட, மிகவும்‌ கீழ்த்தரமான 
குற்றவாளிகளே சிலுவையில்‌ அறையப்பட்டனர்‌. 

பரார்‌, தனது கிறிஸ்துவின்‌ ஜீனியம்‌ எனும்‌ புத்தகத்தில்‌, கீழ்வரும்‌ 
வார்த்தைகளால்‌ சிலுவையலறையப்படும்‌ காட்சியின்‌ நடைமுறையை 
விவரிக்கிறார்‌: 





சிலுவையில்‌ அறையப்படுபவரை மிகுந்த சித்திரவதைக்கருவியான 
[சிலுவையின்‌ மேல்‌] மல்லாக்காக கால்களை முழுமையாய்‌ நீட்டி 
படுக்க வைப்பார்கள்‌. அவருடைய கரங்களை விரித்து சிலுவையின்‌ 
குறுக்கு கட்டைகளோடு இணைத்து வைப்பர்‌; பிறகு உள்ளங்கைகளை 
விவரித்துவைத்து, முதலில்‌ வலது உள்ளங்கையின்‌ மத்தியிலும்‌, 
இரண்டாவதாக இடது உள்ளங்கையின்‌ நடுவிலும்‌, மிகுந்த கூர்மையுள்ள 
பெரிய ஆணியை வைத்து, கைகளினூடே துளைத்துக்‌ கொண்டு 
போய்‌ மரத்துடன்‌ இறுக்கும்படி மரச்‌ சுத்தியலால்‌ அடிப்பார்கள்‌, கை 
நசுங்கி, நரம்புகளினூடேயும்‌ தசைகளினூடேயும்‌ பிளந்துக்‌ கொண்டு 
போகும்போது மிகுந்த வேதனையைக்‌ கொடுக்கும்‌. பிறகு, கால்களை 
முழுமையாக இழுத்து நீட்டிவைக்கப்படும்‌; மற்றுமொரு பெரிய ஆணியை 
பாதங்களின்மேல்‌ பகுதியினூடே தனித்தனியாகவோ, அல்லது ஒன்றின்‌ 
மேல்‌ ஒன்றை வைத்தோ, நரம்புகளும்‌ தசைகளும்‌ துடிதுடிக்க, இரத்தம்‌ 
ஒழுக ஒழுக [ஆணிகளை] அடித்து மரத்துடன்‌ இறுக்குவார்கள்‌. ... 

பிறகு சாபத்தீடான அந்த மரம்‌ - எந்த வித ஆதாரமுமில்லாமல்‌ 
உயிருள்ள மனிதனின்‌ சரீரம்‌ முழுவதும்‌ தொங்கும்‌ பொழுது அதன்‌ 
பாரம்‌ அழுத்துவதால்‌ உண்டாகும்‌ சரீர வேதனையும்‌ பாடுகளும்‌ 
மேலும்‌ புதிய சித்திரவதையைக்‌ கொடுக்கதக்கதாக கைகளிலும்‌ 
கால்களிலும்‌ துவாரம்‌ அதிகமாகி - கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
மூச்சுத்திணறல்‌ ஏற்பட பலமான கரங்களைக்‌ கொண்டு சிலுவையை 
தூக்கி, அதற்கென வெட்டப்பட்ட குழியில்‌ நிறுத்துவார்கள்‌, சிலுவையின்‌ 
கீழ்முனைப்‌ பலமாக பொருத்தப்படும்‌. பாதங்கள்‌ பூமியிலிருந்து சிறிது 


201 


உயரத்தில்‌ இருக்கும்‌. பலியாக்கப்படும்‌ நபரை அடிக்கவும்‌ அவமானப்‌ 
படுத்தவும்‌ பகைமையை தீர்த்துக்‌ கொள்ளவும்‌ தக்கதாக கைக்கு எட்டும்‌ 
தொலைவில்‌ சரீரம்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. சுற்றிலும்‌ நடமாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ கூட்டம்‌ கொடுமைப்படுத்தவும்‌, அட்டூழியமாக நடத்தவும்‌, 
எல்லாவித வன்கொடுமைகளை நடப்பிக்கத்தக்கதாக மணிக்கணக்கில்‌ 
அவர்‌ சிலுவையில்‌ தொங்கவிடப்படுவார்‌, வருவோர்‌ போவோரெல்லாம்‌ 
முரட்டுத்தனமான இருதயத்தோடு உள்ளவர்களும்‌ வன்‌ கொடுமை 
புரிவதற்கு மாறாக, அந்த காட்சி அவர்கள்‌ அழுது, இரத்தக்‌ கண்ணீர்‌ 
வடிக்கச்‌ செய்திருக்க வேண்டும்‌ ... . 





சிலுவை மரணம்‌ என்பது உண்மையில்‌ எல்லாவித கொடூரமான 
வேதனைகளையும்‌ கோரமான தோற்றத்தையும்‌ உட்படுத்தும்‌ மரணவலி 
- மயக்கம்‌, தசைபிடிப்பு, தாகம்‌, பசிபட்டினி, தூக்கக்கெடுதி, 
அடிபட்ட காயங்களால்‌ உண்டாகும்‌ காய்ச்சல்‌ தசை இறுக்க நோய்‌, 
வெளிப்படையான அவமானம்‌, தொடர்ந்து நீண்ட நேர வாதையினால்‌ 
ஏற்படும்‌ வேதனை, எதிர்பார்த்த பயங்கரம்‌, கண்மூடித்தனமான அடிகளால்‌ 
உண்டான காயமும்‌ அவமானமும்‌, - இதற்குமேலும்‌ தாங்கிக்‌ கொள்ளவோ 





சகித்துக்‌ கொள்ளவோ கூடாக அளவுக்கு உச்சக்கட்ட வன்கொடுமைகள்‌, 
மயக்க முற்ற நிலையில்‌ மட்டுமே சற்று விடுதலை உணர்வு உபத்திரவப்‌ 
படுத்தப்பட்ட நபருக்குக்‌ கிடைத்தது. இயல்புக்கு அப்பாற்பட்ட நிலையில்‌ 
தொங்கியதால்‌ ஒவ்வொரு அசைவும்‌ கடுமையான வலியை ஏற்படுத்தியது; 
கிழித்து ரணமாக்கபட்ட நரம்புகள்‌ ... வீக்கம்‌ உண்டாக்கி, தசைகள்‌ அழுகிப்‌ 
போகிற நிலையிலிருந்தது; இரத்த நாளங்களின்‌ பாதிப்பால்‌ - குறிப்பாக 
தலையும்‌ வயிறும்‌ - இரத்த கட்டிகளாய்‌ உறைந்துபோய்‌ இருந்தது; இப்படி 
ஒவ்வொரு பரிதாபத்துக்குரிய நிகழ்வுகளும்‌ பலவகையிலும்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அதிகரித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, அங்கே தூங்க வொண்ணா 
தீவிரமாகத்‌ தகிக்கும்‌ தாகம்‌. ...” 


கிறிஸ்துவின்‌ மரணம்‌ இப்படிப்பட்டதாயிருந்தது. அவர்‌ உங்களுக்காக மரித்தார்‌ 
என்பதை, மனதில்‌ வையுங்கள்‌. 

சிவலுனை உங்களுக்கும்‌ எனக்கும்‌ என்ன அர்த்தத்தைக்‌ கொடுக்க? 
முதலாவதாக, நமது பாவங்கள்‌ மன்னிக்கப்பட வேண்டுமானால்‌ சாத்தியமான 
ஒரே வழி இதுதான்‌ என்பதை உணர வேண்டும்‌. இரண்டாவதாக, கிறிஸ்துவின்‌ 
மாபெரும்‌ அன்புக்கும்‌ நம்முடைய பாவ தன்மைக்கும்‌ முன்பாக, பயபக்தியுடன்‌ 
அது நம்மை நிற்கச்‌ செய்யும்‌. சிலுவையிலறையப்படும்‌ காட்சி நமது 
குகுதியற்ற தன்மையினிமித்தம்‌ நம்மை நடுங்க வைக்க வேண்டும்‌. மூன்றாவதாக, 
சிலுவையலறையப்பட்ட காட்சி நம்மை முழுமையாய்‌ கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கச்‌ 
செய்யவேண்டும்‌. இயேசு தம்மையே நமக்காக கொடுத்தார்‌; இப்போழுது 
நம்மை அவருக்கு ஒப்புக்கொடுக்கும்படி கேட்கிறார்‌. 


காட்சி 5: உயிர்த்தெழுதல்‌ 
இயேசுவின்‌ மரணத்துடன்‌ கதை முடியவில்லை. சிலுவையிலறையப்‌ 
பட்டபின்‌, மற்றொரு செயல்‌ இன்னும்‌ பார்க்க வேண்டியதாக இருந்தது; அது 
உயிர்த்தெழுதல்‌. இயேசு சிலுவையிலறையப்பட்டதுடன்‌ சிலுவையின்‌ வரலாறு 


202 


முடிவுறுமானால்‌, அது எந்த விதத்திலும்‌ பயனளிக்காத சோகக்‌ காட்சியாக 
முடிந்திருக்கும்‌ - நமது நம்பிக்கையை மூழ்கடிக்கும்‌ மங்கிய மனக்கிலேசமான 
இரவாக அது போயிருக்கும்‌. அது தோல்வியில்‌ முடிந்த கதையாக இருந்திருக்கும்‌. 
மாறாக இது ஒரு வெற்றிக்‌ கதை! இயேசுவின்‌ உயிர்த்தெழுந்த காட்சியில்‌ தான்‌ 
உச்சக்கட்ட வெற்றி வரலாறு காணப்படுறெது. நாம்‌ வாசிக்கிறோம்‌, 


ஓய்வுநாள்‌ முடிந்து, வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ விடிந்து வருகையில்‌, 
மகதலேனா மரியாளும்‌ மற்ற மரியாளும்‌ கல்லறையைப்‌ பார்க்க 
வந்தார்கள்‌. அப்பொழுது பூமி மிகவும்‌ அதிரும்படி, கர்த்தருடைய 
தூதன்‌ வானத்திலிருந்து இறங்கி வந்து, வாசலிலிருந்த கல்லைப்‌ புரட்டித்‌ 
குள்ளி, அதின்மேல்‌ உட்கார்ந்தான்‌. அவனுடைய ரூபம்‌ மின்னலைப்‌ 
போலவும்‌, அவனுடைய வஸ்திரம்‌ உறைந்த மழையைப்போல 
வெண்மையாகவும்‌ இருந்தது. காவலாளர்‌ அவனுக்குப்‌ பயந்ததினால்‌ 
இடுக்கிட்டுச்‌ செத்தவார்கள்போலானார்கள்‌. தூதன்‌ அந்த ஸ்திரீ்களை 
நோக்கி: “நீங்கள்‌ பயப்படாதிருங்கள்‌; சிலுவையில்‌ அறையப்பட்ட 
இயேசுவைத்‌ தேடுகிறீர்கள்‌ என்று அறிவேன்‌. அவர்‌ இங்கே இல்லை; தாம்‌ 
சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்‌; கர்த்தரைவைத்த இடத்தை வந்து 
பாருங்கள்‌” (மத்தேயு 28:1-6). 


அவருடைய உயிர்த்தெழுதலுடன்‌ நம்மில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
நம்பிக்கை வந்தது! நாம்‌ எல்லாரும்‌ கூட எழுப்பப்படுவோம்‌! நாம்‌ 
கடந்தகால பாவங்களிலிருந்து எழுப்பப்படுவோம்‌, கல்லறையிலிருந்து நாம்‌ 
எழுப்பப்படுவோம்‌, இறுதியாக நாம்‌ பரலோகத்திற்குள்‌ எழுப்பப்படுவோம்‌. 

நாம்‌ எழுப்பப்பட, நாம்‌ தேவனிடத்தில்‌ திரும்பி சலுவையிலறையப்பட்ட 





கிறிஸ்துவால்‌, அவரோடே கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம்‌ பண்ணப்பட்டு 
புதிய லீவனுள்ளவர்களாய்‌ நடந்து கொள்ளும்படி தண்ணீரிலிருந்து 
அவரோடே எழுப்பப்பட்டவர்களாய்‌ அவராலே இரட்சிக்கப்பட வேண்டும்‌ 
(ரோமர்‌ 6:3, 4). 


முடிவுரை 

பூமிக்குரிய பிரச்சனைகளுக்கு சுவிசேஷம்‌ எளிமையான நிவாரணத்தை 
அளிப்பதில்லை. நாம்‌ அமைதியும்‌, சமாதானமும்‌ நிறைந்த சூழலில்‌ வாழ 
வாக்களிக்கப்‌ படவில்லை. தொல்லைகளில்லாத அமைதி நிறைந்த வாழ்வை 
அது உறுதியளிக்கவில்லை. மாறாக, அது சிலுவையைக்‌ கொடுக்கிறது - சரீரம்‌ 
பிளக்கப்பட்ட ஒரு மனுஷனை கொண்ட ஒரு சிலுவையை, கையிலே துவாரமும்‌ 
விலாவிலே காயங்களும்‌, ஆனால்‌ அவருடைய இருதயத்திலே அன்பையும்‌ அந்த 
மனிதனின்‌ சிலுவை கொடுக்கிறது. அது இரத்தத்தையேயன்றி வேறெதையும்‌ 
கொடுப்பதில்லை. அந்த இரத்தம்‌ மிகமிக மோசமான மரணத்திலே நமக்காக 
சிந்தப்பட்டது. 

எப்படியிருப்பினும்‌, அந்த பலியே போதுமானது. இயேசுவின்‌ இரத்தம்‌ 
உங்கள்‌ பாவங்களை சுத்திகரிக்க முடியும்‌. உங்கள்‌ வாழ்நாளெல்லாம்‌ 
அவருடைய போதனைகளும்‌ முன்னுதாரணமும்‌ உதவிசெய்யக்‌ கூடும்‌, 
முடிவிலே இயேசு உங்களைத்‌ தம்மோடே கூட நித்தியமான பரலோக வீட்டிற்கு 








203 


கூட்டிச்‌ செல்வார்‌. இயேசு உங்களுக்காக மரித்தார்‌. இயேசுவின்‌ சத்தத்துக்கு 
செவிசாய்ப்பீர்களானால்‌ பாவமன்னிப்பின்‌ ஆசீர்வாதம்‌ உங்களுடையது, 
சுத்திகரிக்க அவருக்குக்‌ கழ்ப்படியுங்கள்‌. 





குறிப்புகள்‌ 
117௦0௦ W. Farrar, The Life of Christ, vol. 2 (New York: E. P. Dutton & Co., 1874), 379-80. 
2Ibid., 497-99. 


204 


12 


சிலுவை: அதன்‌ மையம்‌ 


நானின்‌ மதிய நேரத்தில்‌ இருள்‌, வழக்கத்துக்கு மாறான இருன்‌ - 
மரணத்‌ தகொடுகையுடனான இருள்‌; கொல்கொகாவின்‌ மணத்‌ தழுவல்‌ 
தாட்சமை தேவன்‌ பார்க்க விரும்பாதது போல்‌ வுந்த இருள்‌. முகி? அழும்‌ 
குழந்தைகளோடு, கூடியிருந்த கூட்டம்‌, வீகெஞுக்குத்‌ திரும்‌ சயநத; மூன்று 
சவலை TO போரபசேவ/ தமர்‌ WOM sr. RG மொலை Ged 
ஓரு கூ.ர்றவாலரி Dp Dari GD, LG rani 10௮11 
அருமா, வலியால்‌ துடி அழுகையுடன்‌, தனது வீதியை நினை 93. 
தனத ூீயாமையனால்‌ ட்‌ பண்ணி, மத்தியில்‌ நிற்கும்‌ சிவுவையைப்‌ 
பார்த்து விரும்பத்தகாத வார்த்தைகளால்‌ தட்டிக்‌ கொண்டிருக்றொன்‌: 
இன்னொரு புறம்‌ வேறொரு குற்வாண்‌, ஆச்சரிய! ப்டூத்தக்கவுகையில்‌ 
தன்‌ UDA ஜோல்வியற்று 272/7. GUT ADISTATS CSTD, WIE HIG 
காத்துக்‌ கொண்டிருக்றொன்‌. மத்தியில்‌ இருக்கும்‌ சஅவுவையில்‌ ரவ) 
கொண்டிருந்தவர்‌ தலையில்‌ முன்றுடி தரித்தவர்‌, முகத்தில்‌ ெந்ச 
வெதனை யோ ௮72 uri. அவர்‌ BL js SOW gL Megs 
அரத்தசத்துமாய! அழுது. “என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ என்னை 20222 507777 
TA COS Daron GID (WIDE 324. பரலோக. TGS 
பதிலும்‌ வரவில்லை. நிமிடங்கள்‌ கரைகிறது. இறுதியாக, உன்ணணர்வில்‌ 
உறுதிய/டைந்து நம்பிக்கையுடன்‌, தும்‌ கண்களை ஏறு) TAS, 
தாகவே உமது கரங்களில்‌ என்‌ துவியை ஐபி” எற்‌ ria 
2340), று WAST 

இயேசுவின்‌ சிலுவை அன்று கொல்கொதாவில்‌ நடுவில்‌ நின்றது, இன்றும்‌ 
அவருடைய சிலுவை மரணம்‌ மையம்‌ வகிக்கிறது. மனித வாழ்வின்‌ நாடகத்தில்‌ 
இயேசு மேடையின்‌ நடுவில்‌ நிற்கிறார்‌. அவருக்கு முன்பு நடந்த சம்பவங்கள்‌ 
யாவும்‌ அவருடன்‌ சம்பந்தப்படுத்தி தேதியிடப்பட்டிருக்கின்ற - “இ.மு.,” 
“இறிஸ்துவுக்கு முன்‌. ”அவிசுவாசிகளும்‌ தங்கள்‌ கடிதங்களில்‌, “நம்முடைய 
கர்த்தருடைய ஆண்டான 2011” என்று தேதியிடுகின்றனர்‌, இது லத்தீன்‌ 
பாஷையில்‌ (“ி.பி.”) “A.D.” அன்னோ டேனி எனப்படுகிறது. 

கிறிஸ்துவின்‌ ஜீவியத்தில்‌, சிலுவை மையம்‌ வகித்தது. அவர்‌ “இயேசு” 
என்று பெயரிடப்பட்டார்‌, ஏனெனில்‌ அவர்‌ இரட்சகராயிருப்பார்‌ என்பதால்‌ 
அப்பெயரிடப்பட்டது, ஆகிலும்‌ அவர்‌ மரித்தபோதுதான்‌ இரட்சகரானார்‌. 
தமது ஊழியத்தின்‌ துவக்க நேரத்திலேயே அவர்‌ “உயர்த்தப்படுவார்‌” என்று 
சொன்னார்‌ (யோவான்‌ 3:14). அப்பொழுது எல்லாரையும்‌ தாம்‌ இழுத்துக்‌ 
கொள்வதாகக்‌ குறிப்பிட்டார்‌. அவர்‌ சிலுவையின்மேல்‌ மரிப்பதைக்‌ குறித்து 
அப்படிச்‌ சொன்னார்‌. இயேசு மரிப்பதற்காக பிறந்தார்‌. அவர்‌ முன்‌ மாதிரியாக 
வாழ்ந்து காட்டி, நாம்‌ எப்படி வாழவேண்டும்‌ என்று போதித்தார்‌. ஆனால்‌ 
அவருடைய பூமிக்கு வந்ததன்‌ தலையாய நோக்கம்‌ நமது பாவங்களுக்காக 
மரிப்பதுதான்‌. 














205 


சிலுவை இயேசுவின்‌ வாழ்க்கையில்‌ மைய நிகழ்ச்சியாக இருக்கிற, அது 
எல்லா வரலாற்றிலேயும்‌ மைய உருவகம்‌ கொண்டது! அலெக்ஸாண்டர்‌ 
மேக்லாரன்‌, “கிறிஸ்துவின்‌ மனித அவதாரமும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
அவருடைய சிலுவை மரணமும்‌ சகல யுகங்களின்‌ சுழற்சியின்‌ நிகழ்ச்சிகளில்‌ 
முக்கியமான செய்தியாகும்‌,” என்று சொன்னதில்‌ வியப்பொன்றுமில்லை. 
கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு சலுவைதான்‌ அதேபோல மையமானது. 





வேதாகமத்தின்‌ மைய வரலாறு 

வேதபுத்தகம்‌ உண்மையில்‌, ஒரு புத்தகம்‌ என்றே பொருள்படும்‌. அது, அதன்‌ 
பெயருக்கேற்றாற்போல்‌, “புத்தகம்‌” என பொருள்படுகிறது. வேதபுத்தகம்‌ ஓரே 
மையக்‌ கருத்தைக்‌ தொளம்‌ 3: ௮3 ஒரு கதையைத்தான்‌ சொல்லுகிறது. அதன்‌ 
மையக்கருத்து மனித வர்க்கத்தின்‌ மீட்பு, இதன்‌ முதன்மை நாயகன்‌ கிறிஸ்து, 
அதன்‌ பிரதான நிகழ்ச்சி சலுவையிலறையப்படுகல்‌. 

வேதபுத்தகத்தின்‌ திறப்பு அதிகாரம்‌ மனிதன்‌ சிருஷ்டிக்கப்பட்டு பரதீஸிலே 
வைக்கப்பட்டான்‌ என்று அறிவிக்றெது. மனிதன்‌ பாவம்‌ செய்தான்‌, ஆதலால்‌ 
பிறகு ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான்‌, அவனுடைய மீட்பைக்‌ 
குறித்த நெடியக்‌ கதை - மனிதனை மீட்டு மீண்டும்‌ தம்மோடு சேர்த்து கொள்ளும்‌ 
கதை - துவக்கம்‌ பெற்றது. நீதியுள்ள நோவாவை தேவன்‌ ஜலப்‌ பிரளயத்திலிருந்து 
பாதுகாத்து இரட்சித்தார்‌. தேவன்‌ ஆபிரகாமை அழைத்தார்‌, அவரின்‌ சந்ததி 
மூலமாக பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்று சொன்னார்‌. 








ஆபிரகாமின்‌ சந்ததிகளை தேவன்‌ பாதுகாத்து, கடைசியாக அவர்களிலிருந்து 
தேவன்‌ ஒரு தேசத்தை எழுப்பினார்‌ -இஸ்ரவேலராகிய, எபிரெயர்கள்‌ மூலம்‌ 
- ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்‌. அவர்‌ இந்த 
தேசத்துக்கு ஒரு பிரமாணத்தைக்‌ கொடுத்து கிறிஸ்து வரும்வரை பாதுகாத்தார்‌, 
மரிப்பதற்காக அவர்‌ ஒரு கன்னிகையினிடத்தில்‌ பிறந்தார்‌. கிறிஸ்துவின்‌ அடக்கம்‌ 
உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரத்திற்கு ஏறுதலுக்குப்‌ பின்‌ சபை ஸ்தாபிக்கப்பட்டது. 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டது. ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின்‌ 








சபையிலே சேர்த்துக்கொள்ளப்‌ பட்டார்கள்‌. பிறகு, புதிய ஏற்பாட்டு 
நிருபங்கள்‌ மூலம்‌ எப்படி வாழ வேண்டும்‌ என்று கிறிஸ்தவர்களுக்கு 
போதிக்கப்பட்டது. இறுதியாக, யோவான்‌ வருகின்ற யுகங்களைப்‌ பற்றிய 
தரிசனம்‌ கொடுக்கப்பட்டார்‌. வெளிப்படுத்தின விசேஷப்‌ புத்தகம்‌ மனித 
வர்க்கம்‌ மீட்கப்படுவதையும்‌, தேவனோடு மீண்டும்‌ ஐக்கியமாவது, அவன்‌ 
விழுந்த இடத்திலிருந்து மீண்டும்‌ உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவது குறித்தும்‌ 
தரிசனத்தின்‌ மூலம்‌ கொடுக்கப்பட்ட செய்தியாக இருந்தது. வேதாகம கதை 
இப்படிப்‌ பட்டதாயிருக்றெது. 

சிலுவையின்‌ கதை ஆரம்பத்திலிருந்து இறுதிவரை முதன்மையாக 
அறிவிக்கிறது: 


உ அது (சிலுவை) தான்‌ சர்ப்பம்‌ அவருடைய கால்களை நசுக்கினாலும்‌, 
ஸ்திரீயின்‌ வித்தாகிய அவர்‌ அவன்‌ குலையை நசுக்குகின்ற கருவி 
(அதியாகமம்‌ 3:15). 

* ஆபிரகாமின்‌ சந்ததி மூலம்‌ பூமியிலுள்ள சகல ஜாதிகளும்‌ 
ஆசீர்வதிக்கப்‌ படுவதற்கு இதுதான்‌ கருவி. 


206 


உ மிருக பலிகளை நிழலாக ஆசரித்த (உண்மையான) நிஜமான காட்சி 
இதுதான்‌. பழைய உடன்படிக்கையின்‌ கழ்‌ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு 
ஆட்டுக்‌ குட்டியும்‌ தேவ ஆட்டுக்‌ குட்டியானவர்‌ எல்லா ஜனங்களின்‌ 
பாவங்களுக்காக - பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலுமாக - 
அடிக்கப்படுவார்‌ என்பதை படம்‌ பிடித்துக்‌ காட்டியது. 

* அது பழைய ஏற்பாட்டின்‌ தீர்க்கதரிசனங்களின்‌ நிறைவேற்றமான 
கிறிஸ்து, “நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு,” “நமது 
அக்ரெமங்களினிமித்தம்‌ நொறுக்கப்பட்டார்‌,” என்று ஏசாயா எழுதின 
போது அவர்‌ சிலுவையைப்‌ பற்றியே பேசினார்‌. 

* கிறிஸ்துவின்‌ ஜீவியத்தின்‌ மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒன்று இது. 
சுவிசேஷ பதிவேடுகளை எழுதினவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ பூமிக்குரிய 
ஊழியத்தின்‌ கடைசி ஒருவார நிகழ்ச்சிகளை மற்ற எல்லா நிகழ்ச்சிகளைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாக விவரிக்க கூடுதல்‌ அதிகாரங்களை எடுத்துக்‌ 
கொண்டனர்‌. 

* அது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷகர்களின்‌ செய்திக்கான பாரமும்‌ புதிய 
ஏற்பாட்டு இரட்சிப்பின்‌ முக்கிய மூலாதாரமும்‌ இதுவே. 

* அதுவே பரலோகத்தில்‌ நுழைவதற்கான வழி. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
திரளானவர்கள்‌ இரட்சிக்கப்‌ படுவார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ 
வெண்ணங்கி தரித்து, ஆட்டுக்குட்டியானவரின்‌ சிங்காசனத்தைச்‌ 
சுற்றிலுமிருந்து, தேவனை இரவும்‌ பகலும்‌ துதிப்பார்கள்‌ என்று 
முன்னுரைத்தது. யார்‌ அவர்கள்‌? பதில்‌ கொடுக்கப்‌ பட்டுள்ளது: 
“இவர்கள்‌ மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்‌; இவர்கள்‌ தங்கள்‌ 
அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து 
வெளுத்தவர்கள்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 7:14). 





வேதாகம கதையின்‌ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும்‌ சிலுவை 
மையம்‌ விக்கிறது. 


நமது சுவிசேஷ பிரசங்கத்தின்‌ 
இருதயமாயிருப்பது (சிலுவை) 
புதிய ஏற்பாட்டின்‌ நாட்களில்‌, சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ பண்ணுவதற்கு 
சிலுவை மையம்‌ வகித்தது. பெந்தெகோஸ்தே நாளில்‌, பேதுரு தமது பிரசங்கத்தை 
முடிக்கிறபோது, இயேசுப்‌ பற்றிச்‌ சொல்லி, “ஆகையால்‌, நீக்கள்‌ சிலுவையில்‌ 
அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ ஆண்ட வரும்‌ கிறிஸ்துவுமாக்கினாரென்று 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறிக்கடவர்கள்‌” என்றான்‌ 
(நடபடிகள்‌ 2:36; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). பவுல்‌ கொரிந்தியர்களுக்கு 
எழுதினார்‌, “இயேசு கிறிஸ்துவை, சலுவையிலறைய்பட்ட அவையை 
வேரொன்றையும்‌ உங்களுக்குள்ளே அறியாதிருக்கத்‌ தீர்மானித்திருக்கிறேன்‌” (1 
கொரிந்தியர்‌ 2:2; வலியுறுத்தல்‌ என்னுடையது). 
நாமும்‌ கூட, நமது பிரசங்கத்தின்‌ முன்னணியாக சிலுவையை 
முன்வைப்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. இதன்‌ பலன்‌ 
இரண்டு மடங்கானவை. (1) ரம்‌ இரச ரின்‌ wow ப Diss 











207 


கூடும்‌. “சிலுவையைப்பற்றிய உபதேசம்‌ கெட்டுப்‌ போகிறவர்களுக்கு 
பைத்தியமாயிருக்கிறது, இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது 
தேவபெலனாயிருக்கிறது” (1 கொரிந்தியர்‌ 1:18). (2) நாசம்‌ செயல்‌ ப1த25.2௪ 
செய்தியை (சங்ிக்கலாம்‌.. பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில்‌ 
சிலுவையைக்‌ குறித்து பிரசங்கித்த பின்பு, அவருடைய செய்தியைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டி ருந்தவர்களுடைய “இருதயம்‌ குத்தப்பட்ட வர்களாகி, பேதுருவையும்‌ 
மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து, சகோதரரே, நாங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌?” என்று கேட்டார்கள்‌ (நடபடிகள்‌ 2:37). சலுவையைப்‌ பற்றிய 
உபதேசம்‌ அவர்களுடைய பாவங்களை உணர்த்தியது. அவர்கள்‌ கழ்ப்படிதலுக்கு 
இயக்கப்பட்டார்கள்‌. இன்றும்‌ சலுவையைப்‌ பற்றிய உபதேசம்‌ அதே விதமான 
தாக்கத்தை ஏற்படுத்தும்‌. 

“சிலுவையைப்‌ பற்றிய உபதேசம்‌” என்பது என்ன? அது இயேசுவின்‌ சிலுவை 
மரணத்தைப்‌ பற்றிய கதையைச்‌ சொல்லி விடுவது, ஆனால்‌ அது மட்டுமல்ல. 
அது சிலுவையோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும்‌ சொல்லுவது: கர்த்தருடைய 





பந்தி, ... ஞானஸ்நானம்‌ ... சபை ... புதிய உடன்படிக்கை. 

சிலுவையைப்‌ பற்றி பிரசங்கப்போம்‌! நமது செய்தியின்‌ மையமாய்‌ இதையே 
வைத்துக்கொள்வோம்‌! சிலுவையோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும்‌ 
பிரசங்கிப்போம்‌; மேலும்‌, நாம்‌ அப்படிச்‌ செய்யும்போது, அது சம்பந்தப்பட்டக்‌ 
காரியங்களைத்‌ தெளிவாக்குவோம்‌. பவுலைப்‌ போல, “இயேசு கிறிஸ்துவை, 
சிலுவையில்‌ அறையப்பட்ட அவரையேயன்றி, வேறொன்றையும்‌ அறியாதிருக்க 
தீர்மானிப்போம்‌.” 


நமது இரட்சிப்பின்‌ மையம்‌ 
வேதாகமத்தின்‌ கதை என்பது மனிதனை மீட்பதற்கான தேவனுடைய 
திட்டத்தின்‌ கதை. சிலுவைதான்‌ அதன்‌ மையக்கருத்து, ஏனெனில்‌ மனிதனுடைய 
மீட்புக்கு தேவன்‌ அதைப்‌ பயன்‌ படுத்தினார்‌. 
சிலுவையைப்‌ பற்றிய அநேக விவரங்கள்‌ நம்முடைய இரட்சிப்பை 
நினைப்பூட்டுதலாய்‌ அமைந்துள்ளன: 








* இயேசு சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு முன்‌, பரபாஸ்‌ மரணத்தினின்று 
குப்பிக்கக்‌ காரணமாயிருந்தார்‌. நாமும்‌ கூட, கிறிஸ்து மரித்ததினாலே 
மரணத்தினின்று தப்பித்துக்‌ கொள்ள முடியும்‌. 

* இயேசு அழுது, “பிதாவே இவர்களை மன்னியும்‌? தாங்கள்‌ 
செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்‌ லூக்கா 
23:34), அவர்களைப்போல நம்மையும்‌ மன்னிக்க நமது இரட்சகர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்றொர்‌ என்பதை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது. 

* கள்ளனைப்‌ பார்த்து, இயேசு “இன்றைக்கு நீ என்னுடனே கூட 
பரதீசிலிருப்பாய்‌” என்றார்‌ லூக்கா 23:43). நாம்‌ விசுவாசத்தோடும்‌ 
கீழ்ப்படிதலோடும்‌ அவரிடத்தில்‌ திரும்புவோமானால்‌, அவர்‌ நம்மையும்‌ 
இரட்சிப்பார்‌. 





* அவர்‌ மரிக்கும்போது, அழுது, “பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ 
ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌” என்றார்‌ லூக்கா 23:46). அவர்‌ மரித்ததினால்‌, 
நாமும்‌ நம்முடைய ஆவியை நம்முடைய மரணத்தின்போது ஒப்புக்‌ 


208 


கொடுக்கமுடியும்‌. 

உ அவர்‌ மரித்துக்‌ கொண்டிருக்கும்போது, அவருடைய தலையிலிருந்தும்‌, 
முதுகிலிருந்தும்‌, அவருடைய கரங்களிலிருந்தும்‌, அவருடைய 
கால்களிலிருந்தும்‌ இரத்தம்‌ வடிந்து கொண்டிருந்தது. இயேசு மரித்த 
பின்‌, போர்ச்சேவகர்‌ அவருடைய விலாவில்‌ ஈட்டியினால்‌ குத்தியபோது, 
இரத்தமும்‌ தண்ணீரும்‌ வந்தது (யோவான்‌ 19:34). இரத்தம்‌ தான்‌ 
நம்முடைய ஆத்துமாக்களை சுத்திகரிக்கும்‌ ஒரே முகவர்‌. 

* இயேசு மரித்த போது, தேவாலயத்துத்‌ திரைச்சீலை இரண்டாக 
கிழிந்து, கடைசியாக பரலோகத்திற்கான வழி திறக்கப்பட்டது என்று 
அடையாளப்படுத்தியது. 





இந்த நிகழ்ச்சிகளெல்லாம்‌ சிலுவையிலே ஏதோ சில ஆச்சரியப்படத்‌ தக்கவைகள்‌ 
நடப்பதாக அறிவித்தன. நமது இரட்சிப்பைக்‌ கொண்டுவருவதை நோக்கமாகக்‌ 
கொண்டிருந்தன சில. 

சிலுவை உண்மையில்‌ இரட்சிப்பைக்‌ கொண்டு வந்தது. இயேசு 
சொன்னார்‌, “இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச்‌ 
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாயிருக்றெது” (மத்தேயு 
26:28). பவுல்‌ குறிப்பிடுகையில்‌, “இப்படி நாம்‌ அவருடைய இரத்தத்தினாலே 
நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்கலாக அவராலே நாம்‌ 
இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே” (ரோமர்‌ 5:9); “அவருடைய கிருபையின்‌ 
ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு 
இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்றெது” (எபேசியர்‌ 1:7) என்று எழுதினார்‌.. 
“தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார்‌” என்று யோவான்‌ 
அறிவித்தார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:5), மற்றும்‌ இரட்சிக்கப்பட்ட வர்கள்‌ 
“தங்கள்‌ அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து 
வெளுத்தவர்கள்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 7:14). 

கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே நாம்‌ எப்பொழுது இரட்சிக்கப்படுகிறோம்‌? 
ஒரு பாடலின்‌ வார்த்தைகளிலே அந்த நேரம்‌ நன்கு விவரிக்கப்படுகிறது: 





இம்மானுவேலின்‌ இரத்தத்தால்‌ நிறைந்த ஊற்றுண்டே 
எப்பாவத்‌ தீங்கும்‌ அதினால்‌ நிவிர்த்தியாகுமே.” 


பெந்தெகோஸ்தே நாளில்‌ சுவிசேஷ செய்திகளைக்‌ கேட்ட போது அந்த 
குற்றவாளிகள்‌ பதில்‌ செயல்‌ செய்தது போல நாமும்‌ ஏற்று முன்வரும்போது 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே இரட்சிக்கப்‌ படுகிறோம்‌. அவர்கள்‌ 
மன்னிக்கப்படும்படியாக கிறிஸ்துவும்‌ ஜெபித்தார்‌. ஆயினும்‌, பெந்தெகோஸ்தே 
எனும்‌ நாள்‌ வந்த போது, கிறிஸ்துவின்‌ மரணத்துக்குப்‌ பிறகு ஐம்பது நாட்கள்‌ 
கழித்தும்‌ அவர்கள்‌ இன்னும்‌ மன்னிக்கப்‌ படவில்லை; அவர்கள்‌ இன்னமும்‌ 
கிறிஸ்துவை கொலைசெய்த குற்றமுள்ளவர்களாயிருந்தனர்‌. அவர்கள்‌ சத்தமிட்டு, 
“நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்று கேட்டு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
கிடைக்கும்‌ இரட்சிப்பைத்‌ தேடினார்கள்‌. அவர்கள்‌ “கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
நாங்கள்‌ எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும்‌?” என்று கேட்டார்கள்‌. 

பேதுரு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக “நீங்கள்‌ மனந்திரும்பி, 
ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 


209 


ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ 
வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” என்றார்‌ (நடபடிகள்‌ 2:38). இந்த பாவிகள்‌ 
விசுவாசித்திருந்தார்கள்‌. அடுத்ததாக, அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே 
பாவமன்னிப்பைப்‌ பெறுதவற்கு மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெற 
வேண்டியதாயிருந்தது. 

இது ரோமர்‌ 6:8, 4 உடன்‌ நன்றாக ஒத்துப்போகிறது: 


கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற 
நாமனைவரும்‌ அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பெற்றதை அறியாமலிருக்கிறீர்களா? மேலும்‌ பிதாவின்‌ 
மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுபோல, 
நாமும்‌ புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்துகொள்ளும்படிக்கு அவருடைய 
மரணத்துக்குள்ளாகும்‌ ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனேகூட 


அடக்கம்‌ பண்ணப்பட்டோம்‌. 


நாம்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டோம்‌, 
அவருடைய மரணத்துக்குள்ளாக இரட்சிக்கப்பட்டோம்‌. ஞானஸ்நானத்திலே 
எழுப்பப்படுவோமாகில்‌, நாம்‌ புதிதான ஜீவனை அனுபவிக்கத்‌ துவங்குகிறோம்‌. 
எனவே, நிச்சயமாக, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே 
இரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம்‌ அவசியமானது. 

நடபடிகள்‌ 22:16ல்‌ சவுலிடம்‌ அனனியா சொன்னார்‌, “நீ எழுந்து 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ 
பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு.” கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே பாவங்கள்‌ 
கமுவப்படும்‌ என்பதால்‌, அப்படிக்‌ கழுவப்படுவதற்கு ஞானஸ்நானம்‌ 
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துடன்‌ அவசியமான பகுதியாக 
இருக்கிறது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:5; KIV). 

ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நீங்கள்‌ எப்படி 
இரட்சிக்கப்படக்கூடும்‌? இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே 
இரட்சிக்கப்படுவதற்கு புதிய ஏற்பாட்டின்‌ ஆதி நாட்களில்‌ மக்கள்‌ என்ன 
செய்தார்களோ அதையே நாமும்‌ செய்வதால்‌: அவர்கள்‌ கிறிஸ்துவை 
விசுவாசித்தார்கள்‌, பாவமன்னிப்பிற்கென்று மனந்திரும்பி, தங்களுடைய 





விசுவாசத்தை அறிக்கை செய்தனர்‌, பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானமும்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. ஞானஸ்நானத்திற்குப்‌ பிறகே - ஓருபோதும்‌ 
ஞானஸ்நானத்துக்குமுன்‌ அல்ல - இயேசுவின்‌ மரணத்தால்‌ வரும்‌ நன்மைகளைப்‌ 
பெற்றனர்‌. 


நமது வாழ்வை ஒருமுகப்படுத்தி 
நோக்கவேண்டி யது 
இயேசு தமது போதனையில்‌ சிலுவையை மிகப்‌ பெரிதாக வலியுறுத்தினார்‌. 
அவர்‌ சொன்னார்‌, “ஒருவன்‌ என்னைப்‌ பின்பற்றி வர விரும்பினால்‌, அவன்‌ 
தன்னைத்தான்‌ வெறுத்து, தன்‌ சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌” (மத்தேயு 16:24). ஆதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ சிலுவையை 
இயேசுவின்‌ சிலுவையோடு சமப்படுத்தினர்‌. அவர்கள்‌ “இறிஸ்துவுடனே கூடச்‌ 





210 


சிலுவையில்‌ அறையப்பட்டேன்‌; இனிநான்‌ அல்ல,” “இறிஸ்துவே எனக்குள்‌ 
பிழைத்திருக்கிறார்‌” (கலாத்தியர்‌ 2:20௮) என்றனர்‌. அவர்கள்‌, “உலகத்தை 
கலக்குகிறவராயிருந்தார்கள்‌” (நடபடிகள்‌ 17:6; KJV) ஏனெனில்‌ சிலுவை 
அவர்களுடைய இருதயங்களில்‌ பற்றியெரிகிற அக்கினியாயிருந்தது, அது 
அவர்களை வைராக்கியத்துடனும்‌ தேவபக்தியுடனும்‌ பற்றியெரியச்‌ செய்தது. 

சிலுலை அவர்ககுடைய வார்க்கையில்‌ மையம்‌ வ தடியால்‌, அவா்‌ 
பரீசத்தம்சை மதித்தனர்‌. அவர்கள்‌ “உலகத்தில்‌ கறைபடாதவர்களாய்‌” தங்களைக்‌ 
காத்துக்கொள்ள தேடினார்கள்‌ (யாக்கோபு 1:27; KJV). அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ சுத்திகரிக்கப்பட்டன; அவர்கள்‌ 
தங்களை சுத்தமாய்க்‌ காத்துக்கொள்ள விரும்பினார்கள்‌. 

சிவுலை அவர்ககுடைய வார்க்கையில்‌ மையம்‌ வத யா்‌, ya 
SDL CWTOD, lb CTO, cud Diy Tg CSO 
வாழ்ந்தார்கள்‌. கிறிஸ்து சிலுவையிலே அவர்களுக்கு முன்மாதிரியைக்‌ 
காட்டியிருந்தார்‌; அவர்கள்‌ அந்த முன்மாதிரியின்படி வாழ வகைதேடினர்‌. 
கிறிஸ்து எல்லாருக்கும்‌ இரட்சிப்பைக்‌ கொடுக்கும்படி மரித்தபடியால்‌, 
மற்றவர்களுக்கு ஊழியம்‌ செய்வதன்‌ மூலம்‌ அவருக்கு கீழ்ப்படிவதை 
குறிக்கோளாகக்‌ கொண்டிருந்தனர்‌. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்கவர்களுக்கு, 
அவர்களின்‌ ஊழியப்‌ பணிக்கும்‌, தனிப்பட்ட பரிசுத்தத்துக்கும்‌, ஊழிய 
வாழ்வுக்கும்‌ சிலுவை தூண்டுகோலாயிருந்தது. 

சிவனை அவர்கனூுடைய வரழ்க்கையில்‌ மையும்‌ வகித்தபடியால்‌ 
அவர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ ரபர்‌; அவர்கள்‌ எங்கு போனாலும்‌, 
பாவமன்னிப்பிற்காக மரித்த கிறிஸ்துவின்‌ நற்செய்தியைச்‌ சொன்னார்கள்‌. 
சிலுவையின்‌ செய்தி முழு உலக குற்றங்களையும்‌ அறிவித்தது; இருந்தும்‌, அதே 
வேளையில்‌, நம்பிக்கையையும்‌ அறிவித்தது. சிலுவை அவர்களை இரட்சித்தது, 
மற்ற ஜனங்களையும்‌ இரட்சிப்புக்குள்‌ கொண்டுவரும்‌ விருப்பத்தை அது 
அவர்களுக்குள்‌ உண்டாக்யெது. மேலும்‌, மற்றவர்கள்‌ எப்படி இரட்சிக்கப்பட 
முடியும்‌ எனக்காட்டியது. 

முதல்‌ நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின்‌ வாழ்க்கையில்‌ இருந்தது போலவே 
இன்று சிலுவை நமது வாழ்க்கையில்‌ மையம்‌ வகிக்கவேண்டும்‌. நாம்‌ அதை 
பிரசங்கிக்கவும்‌ போதிக்கவும்‌ வேண்டும்‌, அது எவைகளைப்‌ போதிக்கிறதோ 
அவைகளைக்‌ கைக்கொள்ள வேண்டும்‌. சிலுவை உண்மையிலேயே 
நம்முடைய மையமாக இருக்குமானால்‌, நாம்‌ என்ன செய்வோம்‌? (1) 
நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி கிறிஸ்து மரித்தார்‌ என்பதையறிந்து, நாமும்‌ 
பரிசுத்தமாயிருக்க முயற்சிப்போம்‌. (2) சிலுவையின்மேல்‌ கிறிஸ்து தமது 
கீழ்ப்படிதலின்‌ பெரிய முன்மாதிரியைக்‌ காட்டியுள்ளபடியால்‌, நாமும்‌ 
கீழ்ப்படிதலுள்ளவர்களாயிருப்போம்‌. (3) இயேசு நம்மையும்‌ மற்றவர்களையும்‌ 
இரட்சிக்கும்படியாக மரித்தபடியால்‌, நாம்‌ சுவிசேஷ ஊழியம்‌ செய்வோம்‌. 
(4) அவர்‌ தம்மை முழுமையாய்‌ நமக்கு கொடுத்தபடியால்‌, நாம்‌ கர்த்தருக்கு 
அதிகமாய்‌ கொடுப்போம்‌. ஆச்சரியமிகுந்த, கிறிஸ்துவின்‌ தெய்வீக அன்பு 
சிலுவையின்மேல்‌ காட்டப்பட்டது. அது “என்‌ ஆத்துமாவையும்‌, என்‌ 
வாழ்வையும்‌, என்னுடைய எல்லாவற்றையும்‌” கேட்டுறது.” 





211 


முடிவுரை 
உங்கள்‌ வாழ்வின்‌ மையமாக சிலுவையை வைப்பீர்களா? அப்படிச்‌ 
செய்ய வேண்டுமானால்‌, சிலுவை உண்மையானது என்று உங்களுக்குத்‌ தெரிய 
வேண்டும்‌. உங்கள்‌ இருதயத்திலும்‌ மனதிலும்‌ கொல்கொதாவுக்கு இயேசுவோடு 
போங்கள்‌. அவரின்‌ முதுகில்‌ விழும்‌ வாரின்‌ அடியை மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
கேளுங்கள்‌. சிலுவைபாரத்தின்‌ கழ்‌ தடுமாறி அவருடன்‌ விழுங்கள்‌. முள்முடியின்‌ 
கூரிய முட்களால்‌ குத்தப்படுவதை அனுபவியுங்கள்‌, அவருடைய கை கால்களின்‌ 
மாம்சத்தின்‌ வழியாக கடாவப்படும்‌ ஆணியின்‌ வலியை உணருங்கள்‌. தாம்‌ 
அறிந்திருந்தும்‌ ஏற்று அனுபவித்த சிலுவையின்‌ உஷ்ணம்‌, ஆறுதல்‌ அற்றதன்மை, 
மற்றும்‌ வேதனைகளை அறிந்து உணருங்கள்‌; அவர்‌ உணர்ந்த வலியை நீங்களும்‌ 
உணருங்கள்‌. அவர்‌ மரணத்தில்‌ சிந்தின இரத்தத்தைத்‌ தொட்டுப்‌ பாருங்கள்‌. 
நீங்கள்‌ இயேசுவோடு கூட கொல்கொதாவில்‌ இருந்திருப்பீர்களானால்‌, சிலுவை 
உண்மையானதாய்‌ இருக்கும்‌. 
ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ அவனோ அவளோ தன்‌ வாழ்க்கையில்‌ 
சிலுவையை மையமாக வைத்தால்‌ கர்த்தருடைய சபை என்னே பெரிய 
காரியங்களை சாதிக்கக்‌ கூடும்‌! மறுபடியும்‌ உலகத்தை நாம்‌ கலக்க இயலும்‌! நாம்‌ 
உள்‌ மனதிலிருந்து, “யுத்தம்‌ செய்வோம்‌, வாரீர்‌, கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை 
கர்த்தர்‌ பின்னே செல்வோமே”” எனப்பாடுவோம்‌. நாம்‌ தேவசேனையாக 
நினைத்துக்கூட பார்த்திராத (கனவில்‌ கூட கண்டிராத) பெரிய வெற்றிகளை 
நோக்கி தொடர்ந்து முன்னேற முடியும்‌! 








குறிப்புகள்‌ 

!திறிஸ்துவுக்கு அப்படியொரு புகழுரையை தவிர்க்கும்‌ பொருட்டு, 
வல்லுனர்கள்‌ “3.0.1.” (“before the Common Era”) C.E. (“Common Era”) “B.C.” (before Christ) 
“A.D.” (anno Domini, Latin for “in the year of the Lord”). “C.E.” என்று குறிப்பிட்டு நன்கு 
அறிந்த “B.C.E.” (“Common Era”) “A.D.” “இ.பி.” (இறிஸ்துவுக்குப்‌ பின்‌”) என்ற 
குறிப்பை மாற்றினர்‌. எந்த வகையிலும்‌, தேதிக்‌ குறியீடுகள்‌ பின்னோக்கியும்‌ 
முன்னோக்கியும்‌ கணக்கிடப்படுவது கிறிஸ்துவின்‌ பிறப்பை தோராயமாக 
வைத்தே தேதிகள்‌ கணக்கிடப்பட்டது. (உலகில்‌ இன்று வேறு வகை குறியீட்டு 
முறையில்‌ தேதிகள்‌ உலகில்‌ பயன்படுத்தப்படுகிறது.) William Cowper, “There Is 
a Fountain,” Songs of Faith and Praise, comp. and ed. Alton H. Howard (West Monroe, La.: 
Howard Publishing Co., 1994). #Isaac Watts, “When I Survey the Wondrous Cross,” Songs of Faith 
and Praise, comp. and ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing Co., 1994). 
Sabine Baring - Gould, “Onward, Christian Soldiers,” Songs of Faith and Praise, comp. and ed. 
Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing Co., 1994). 


212 


13 


சிலுவை: அதன்‌ தாக்கம்‌ 


இயேசு சிலுவையலறையப்பட்டது சாதித்தது என்ன? அவருடைய மரணம்‌ 
ஒரு திடீர்‌ விபத்தல்ல, அல்லது தமது உயர்ந்த நோக்கத்திற்கு கவர்ந்து இழுக்கும்படி 
தம்மையே பலியாக்கிக்‌ கொண்ட வெறும்‌ தியாக மரணமட்டுமல்ல. இயேசு இய 
சக்திகளினால்‌ மேற்கொள்ளப்படவில்லை, ஆனால்‌ அவைகளின்‌ மேல்‌ பெரும்‌ 
வெற்றியைச்‌ சாதித்தார்‌. அவருடைய மரணம்‌ தேவனுடைய ஆறு பெரிய 
நோக்கங்களை வல்லமையாய்‌ சாதித்தது. 





அவருடைய மரணம்‌ என்பது 


ஏற்பாட்டை நிறைவேற்றியது 


இயேசு தம்முடைய சீஷர்களிடம்‌ சொன்னார்‌, 


... நியாயப்பிரமாணத்தையானாலும்‌ தீர்க்ககரிசனத்தையானாலும்‌ 
அழிக்கிறதற்கு வந்தேன்‌ என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள்‌; 
அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்‌. வானமும்‌ 
பூமியும்‌ ஓழிந்துபோனாலும்‌, நியாயப்பிரமாணத்திலுள்ளதெல்லாம்‌ 
நிறைவேறுமளவும்‌, அதில்‌ ஒரு சிறு எழுத்தாகிலும்‌ ஒரு எழுத்தின்‌ 
உறுப்பாகிலும்‌ ஒழிந்துபோகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ (மத்தேயு 5:17, 18). 


பழைய ஏற்பாடு முழுவதும்‌ எதிர்பார்த்துக்‌ காத்திருந்த மேசியாவானவர்‌ 
இயேசுதான்‌. அவர்‌ சிலுவையில்‌ மரித்தபோது, “கிறிஸ்துவினிடத்தில்‌ 
வழிநடத்துறெ உபாத்தியாயிருந்த”” பழைய உடன்படிக்கை எடுத்துப்‌ 
போடப்பட்டது (கலாத்தியர்‌ 3:24, 25). 


எப்படியெனில்‌, அவரே நம்முடைய சமாதான காரணராகி, 
இருதிறத்தாரையும்‌ ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 
நடுச்சுவரைத்‌ தகர்த்து, சட்டதட்ட கக நியாய்ரமலரம்கைல்‌ 
தம்முடைய மாம்சத்கனொலலே ஓத; இருதிறத்தாரையும்‌ தமக்குள்ளாக 
ஒரே புதிய மனுஷனாகச்‌ சிருஷ்டித்து, இப்படிச்‌ சமாதானம்பண்ணி, 
பகையைச்‌ சிலுவையினால்‌ கொன்று அதினாலே இருதிறத்தாரையும்‌ ஒரே 
சரீரமாகத்‌ தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌ (எபேசியர்‌ 2:14-16; வலியுறுத்துதல்‌ 
என்னுடையது). 


சிலுவையிலே, இயேசு பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி, “தமது 
மாம்சத்தினாலே” சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை அழித்தார்‌ - 
இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, மோசேயின்‌ பிரமாணம்‌ - யூதர்களையும்‌ 
புறஜாதிகளையும்‌ பிரித்து வைத்ததை அழித்தார்‌. 

இயேசு மரித்தபொழுது, அவர்‌ சத்தமிட்டு, “எல்லாம்‌ முடிந்தது” என்று 





213 


சொன்னார்‌! அந்த பயங்கரமான நிகழ்ச்சியின்போது “முடிந்த” ஒன்று மோசேயின்‌ 
மூலம்‌ இஸ்ரவேலருக்குக்‌ கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம்‌. இயேசு 
மரித்தபோது தேவாலயத்தில்‌ இரண்டாகக்‌ கிழிந்த திரைச்சீலை தேவனுடைய 
பிரசன்னத்தையே கிட்டிச்சேரும்படி பழைய வழி நிராகரிக்கப்பட்டு புதிதும்‌ 
சிறப்பானதுமான வழி அறிமுகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறது. 








அவரது மரணம்‌ புதிய ஏற்பாட்டை 
திறந்து வைத்தது 

அவர்‌ கர்த்தருடைய பந்தியை ஸ்தாபிதம்‌ பண்ணின போது, இயேசு 
சொன்னார்‌, “இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காகச்‌ 
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடையது இரத்தமாயிருக்கிறது” 
(மத்தேயு 26:28). இயேசு தமது சித்தத்தை அமல்படுத்த அவருடைய மரணம்‌ 
அவசியமானகாயிருந்தது (அதாவது புதிய ஏற்பாடு, அல்லது உடன்படிக்கை). 
எபிரெயர்‌ 9:16-23 சொல்லுகிறது, 





ஏனென்றால்‌, எங்கே மரணசாசனமுன்டோ அங்கே மரணசாசனத்தை 
எழுதினவனுடைய மரணமும்‌ உண்டாக வேண்டும்‌. எப்படியெனில்‌, 
மரணமுண்டான பின்பே மரணசாசனம்‌ உறுதிப்படும்‌; அதை எழுதினவன்‌ 
உயிரோடிருக்கையில்‌ அதற்குப்‌ பெலனில்லையே. அந்தப்படி, முதலாம்‌ 
உடன்படிக்கையும்‌ இரத்தமில்லாமல்‌ பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. 
எப்படியெனில்‌, மோசே, நியாயப்பிரமாணத்தின்படி, சகல ஜனங்களுக்கும்‌ 
எல்லாக்‌ கட்டளைகளையும்‌ சொன்ன பின்பு, இளங்காளை 
வெள்ளாட்டுக்கடா இவைகளின்‌ இரத்தத்தைத்‌ தண்ணீரோடும்‌, சிவப்பான 
ஆட்டுமயிரோடும்‌, ஈசோப்போடுங்கூட எடுத்து, புஸ்தகத்தின்‌ மேலும்‌ 
ஜனங்கள்‌ எல்லார்மேலும்‌ தெளித்து: “தேவன்‌ உங்களுக்கு கட்டளையிட்ட 
உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ இதுவே” என்று சொன்னான்‌ ... 

ஆதலால்‌, பரலோகத்திலுள்ளவைகளுக்குச்‌ சாயலானவைகள்‌ சுத்தி 
கரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது; பரலோகத்திலுள்ளவைகளோ 
இவைகளிலும்‌ விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்படவேண்டியதாமே. 


முதலாம்‌ உடன்படிக்கை இரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுபோல, 
புதிய உடன்படிக்கையும்‌ பண்ணப்பட்டது. புதிய உடன்படிக்கையை துவக்கி 
வைக்க கிறிஸ்துவின்‌ மரணம்‌ அவசியமாயிற்று. புதிய ஏற்பாட்டை இணைக்கும்‌ 
குறிப்பான உபதேசங்கள்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்திலிருந்து தவிர்க்க இயலாத 
அளவுக்கு தொடர்புண்டாக்குகிறது - உதாரணமாக, ஞானஸ்நானத்தைக்‌ குறித்த 
உபதேசம்‌ (ரோமர்‌ 6:38, 4), கர்த்தருடைய பந்தி மற்றும்‌ சபையைக்‌ குறித்த 
உபதேசம்‌. 


அவரது மரணம்‌ சபையைச்‌ சம்பாதித்தது 
இயேசு சபையை ஸ்தாபித்தார்‌ (மத்தேயு 16:16-19), ஆனால்‌ அதை 





சம்பாதிக்கவும்‌ செய்தார்‌. எபேசு சபையின்‌ மூப்பர்களிடத்தில்‌, பவுல்‌ 
சொன்னார்‌, “ஆகையால்‌ உங்களைக்‌ குறித்தும்‌, தேவன்‌ தம்முடைய சுய 
இரத்தத்தினாலே சம்பாதித்துக்‌ கொண்ட தமத சபையை மேய்ப்பதற்குப்‌ 


214 


பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும்‌ குறித்தும்‌, 
எச்சரிக்கையாயிருங்கள்‌” (நடபடிகள்‌ 20:28; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 
எபேசியர்‌ 5:23-25ல்‌, கிறிஸ்து, “சரீரத்துக்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌” (அதாவது 
சபைக்கு; எபேசியர்‌ 1:22, 23). மேலும்‌ “கிறிஸ்து சபையில்‌ அன்புகூர்ந்து ... 
அதற்காகத்‌ தம்மையே ஒப்புக்‌ கொடுத்தார்‌” என்று அறிகிறோம்‌. 

தேவனுடைய திட்டத்தில்‌ சபை முக்கியமானதுதானா? ஆம்‌! தம்முடைய 
இரத்தத்தினாலே சபையை திரயத்துக்குகொள்ளும்படி கிறிஸ்து மரித்தார்‌! 
கிறிஸ்து சபையில்‌ அன்புகூர்ந்து அதை சேவிக்கும்படி மரித்தார்‌! சபை 
இரத்தத்தை விலையாகக்‌ கொடுத்து வாங்கிய ஸ்தாபனம்‌! நாம்‌ அதைக்குறைத்து 
மதிப்பிடாமல்‌, நாம்‌ அதின்‌ விசுவாசமுள்ள அங்கத்தினராய்‌ இருக்கிறோம்‌ 
என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்வோம்‌. 





அவரது மரணம்‌ பாவத்துக்கு நிவாரணமளித்தது' 

கிறிஸ்துவின்‌ மரணம்‌ பாவங்களை எடுத்துப்போடுகிறது என்று புதிய 
ஏற்பாடு வலியுறுத்துகிறது. பவுல்‌ எழுதுகிறார்‌, “வேத வாக்கியங்களின்படி 
நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார்‌” (1 கொரிந்தியர்‌ 15:3ஆ; மேலும்‌ 
காண்க 1 பேதுரு 3:18; 2:24). கலாத்தியர்‌ 1:4௮ கிறிஸ்து, “இப்பொழுதிருக்கிற 
பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி ... நம்முடைய பாவங்களுக்காகத்‌ 
தம்மைத்தாமே ஒப்புக்‌ கொடுத்தார்‌” என்று விளக்கப்‌ படுத்துகிறது. கர்த்தருடைய 
பந்தியை ஸ்தாபித்த பொழுது, இயேசு சொன்னார்‌, “அநேகருக்காக சிந்தப்படுறெ 
.. என்னுடைய இரத்தமாயிருக்கிறது” என்றார்‌ (மத்தேயு 26:28). தேவனுடைய 
அன்பினாலே நம்மை நீதிமானாக்கும்படி நமது பாவங்களுக்காக கிறிஸ்து 
மரித்தார்‌. பின்பு வெற்றிகரமாக இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார்‌ (ரோமர்‌ 
4:25; 5:8). 

பாவத்தின்‌ பாதிப்புக்கு இயேசுவின்‌ மரணம்‌ எப்படி நிவாரணத்தை 
அளித்தது? பாவத்தின்‌ விளைவுகளும்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ அது 
சம்பந்தமாக அளித்த பயன்களும்‌ வேதபுத்தகத்தில்‌ பல வழிகளில்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டப்படுகிறது. பின்‌ வரும்‌ கருத்துக்கள்‌ பரஸ்பரம்‌ விதிவிலக்கல்ல; 
இந்த சத்தியங்கள்‌ ஒன்றின்மேல்‌ ஒன்று கவிந்திருக்கின்றன. தனித்தனியாகவோ 
அல்லது மொத்தமாகவோ ஆராய்வோமானால்‌, கிறிஸ்து தமது மரணத்தினால்‌ 
சிலுவையில்‌ சாஇத்தவைகளையும்‌ பாராட்ட நமக்கு உதவுகின்றன. 


இனியும்‌ பிரிவினைகள்‌ இல்லை 

WD! பாரலாம்‌ நே வனா? தில. அவை நிதி (ஏசாயா 
59:2). ஆதாம்‌, ஏவாள்‌ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டது போலவே, அவர்கள்‌ 
தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டபோது நடந்தது போலவே, நமது பாவங்களின்‌ 
விளைவுகளினாலே நாமும்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ மறுதலிக்கப்படுவோம்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு முன்‌, தேவனுடைய சிநேகிதர்களாயிருந்தோம்‌; பாவம்‌ 
செய்த பின்‌, நாம்‌ அவருடைய சத்துருக்களானோம்‌. 

இறி்துவின்‌ மரணம்‌ நம்ம தேவனோடு ஒட்ட/ரவாக்குகறது. பாவம்‌ 
நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கையில்‌, கிறிஸ்துவின்‌ மரணம்‌ 
நம்மை தேவனுக்கு அருகாமையில்‌ கொண்டுபோய்‌ நம்மை அவருடன்‌ 
ஒப்புரவாக்குகிறது. கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ மூலம்‌, நாம்‌ மீண்டும்‌ தேவனோடு 








215 


சிநேகிதராகிறோம்‌. ரோமர்‌ 5:10௮ சொல்லுகிறது, “நாம்‌ தேவனுக்கு 
சத்துருக்களாயிருக்கையில்‌ அவருடைய குமாரனின்‌ மரணத்தினாலே அவருடன்‌ 
ஒப்புரவாக்கப்‌ பட்டோம்‌.” பவுல்‌ எழுதினார்‌, 


அக்காலத்திலே கிறிஸ்துவைச்‌ சேராதவர்களும்‌, இஸ்ரவேலுடைய 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்களும்‌, வாக்குத்தத்தத்தின்‌ 
உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும்‌, நம்பிக்கையில்லாதவர்களும்‌, 
இவ்வுலகத்தில்‌ தேவனற்றவாகஞாமாயிருந்த/களென்று நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. முன்னே தரம. Das Pug Dlg 
இயேசுவுக்குள்‌ திறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே! சமீபமானீர்கள்‌ 
(எபேசியர்‌ 2:12, 18; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 


தேவன்‌ “கிறிஸ்து மூலமாய்‌ தம்மோடு நம்மை ஒப்புரவாக்கிக்‌ கொண்டார்‌.” அவர்‌ 
“கிறிஸ்துவுக்குள்‌ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்‌ நம்மை தம்மோடே 
ஒப்புரவாக்கினார்‌” (2 கொரிந்தியர்‌ 5:18, 19). ரோமர்‌ 5:11 திருப்பிச்‌ சொல்லுகிறது, 
“நம்முடைய [கர்த்தராகிய, இயேசு கிறிஸ்து] மூலமாய்‌ ஒப்புரவாகுதலை நமக்குக்‌ 
இடைக்கப்‌ பெற்றிருக்கிறோம்‌” (மேலும்‌ கொலோசெயர்‌ 1:20ஐக்‌ காண்க). 
தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பவர்களாகிய பாவிகளை அவரோடு 
ஒப்புரவாக்கவே இயேசு மரித்தார்‌! 





இனி ஆக்கினைத்தீர்ப்பில்லை 

மண்ணு LITA மேஹா 27 மோ? ரிக WTADLIEDS 
(யோவான்‌ 3:36; எபேசியர்‌ 5:6). பாவம்‌ தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிப்பது 
மாத்திரமல்ல, ஆனால்‌ அது தேவனுடைய கோபத்தைத்‌ தூண்டுவதோடு, 
மனுஷனை அவரது கோபாக்கினைக்கு உட்படுத்தவும்‌ செய்கிறது. பவுல்‌, 
“மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும்‌ அநியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, 
தேவகோபம்‌ வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்றெது” (ரோமர்‌ 1:18) 
என்று எழுதினார்‌. 

gM WILD CFADIGG இ. பரா. (யோக DAUD DS 
அதாவது, சிலுவை தேவனை சாந்தப்படுத்தும்‌ செயல்‌ என்று பொருள்‌; இயேசுவின்‌ 
மரணம்‌ தேவன்‌ மனிதனைத்‌ தயவோடு பார்க்கச்‌ செய்கிறது.” தேவன்‌ இயேசுவை 
“விசுவாசத்தின்‌ மூலமாக அவருடைய இரத்தத்தில்‌ இருபாதார பலியாகக்‌ 
காண்பித்தார்‌” (ரோமர்‌ 3:25). எபிரெயர்‌ 2:17 சொல்லுகிறது, “அவர்‌ [கிறிஸ்து] 
ஜனத்தின்‌ பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக, தேவ காரியங்களைக்‌ 
குறித்து இரக்கமும்‌ உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு 
எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாகவேண்டியதாயிருந்தது. ”” 
யோவான்‌ எழுதியதாவது, 





என்‌ பிள்ளைகளே, நீங்கள்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு, இவைகளை 
உங்களுக்கு எழுதுகிறேன்‌; ஒருவன்‌ பாவஞ்செய்வானானால்‌ 
நீதிபரராயிருக்றெ இயேசு கிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசுறெவராயிருக்கிறார்‌. நம்முடைய பாவகை pig rus 
கிரு. பரத பணி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம்‌ அல்ல, 
சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்‌ 


216 


(1 யோவான்‌ 2:1, 2; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 


பின்னதாக அதே நிருபத்தில்‌, “நாம்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூர்ந்ததினால்‌ 
அல்ல, அவர்‌ நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்கிற கிருபாதாரபலியாகத்‌ தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே 
அன்பு உண்டாயிருக்கிறது” (1 யோவான்‌ 4:10) என்றார்‌.” கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதால்‌, பவுல்‌ எழுதினார்‌, “இப்படி நாம்‌ 
அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, தேரடாக்கினைக்கு 
கலாச YT C0 நரம்‌ ட DLA அதிக psu Gl” (ரோமர்‌ 5:9; 
வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 

இதே கருத்தை மற்றொருவகையில்‌ சொன்னால்‌ கிறிஸ்து நம்முடைய 
பாவத்திற்கான பலியாக மரித்தார்‌. பின்‌ வருமாறு நாம்‌ வாசிக்கிறோம்‌, 


[கிறிஸ்து ... பிரதான ஆசாரியராய்‌] கையினால்‌ செய்யப்பட்டதாக 
இந்தச்‌ சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின்‌ வழியாக அல்ல, பெரிதும்‌ 
உத்தமுமான கூடாரத்தின்‌ வழியாகவும்‌, வெள்ளாட்டுக்கடா, 
இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய 
சொந்த இரத்தத்தினாலும்‌ ஒரேதரம்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 
பிரவேசித்து, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்‌. அதெப்படியெனில்‌ 
காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின்‌ இரத்தமும்‌, தீட்டுப்பட்டவர்கள்‌ 
மேல்‌ தெளிக்கப்பட்ட கடாரியின்‌ சாம்பலும்‌, சரீர சுத்தியுண்டாகும்படி 
பரிசுத்தப்படுத்துமானால்‌, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே 
பழுதற்ற பலியாகத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய 
த்தம்‌ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு உங்கள்‌ 
மனச்சாட்சியை செத்தகிரியைகளறச்‌ சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்‌ 
(எபிரெயர்‌ 9:11-14; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 


பாவ நிவாரணமாக பழைய உடன்படிக்கையின்‌ &ழ்‌ மிருகபலி கோரப்பட்டது 
(அனால்‌ அதன்முடிவு பிரயோஜனமின்மையே; எபிரெயர்‌ 10:4). கிறிஸ்துவின்‌ 
மரணம்‌ இன்று நமது பாவங்களுக்கு நிவாரணம்‌ அளிக்கிறது; (அதுவே பழைய 
ஏற்பாட்டில்‌ செய்த பாவங்களுக்கும்‌ நிவாரணமாயிற்று; எபிரெயர்‌ 9:15). தேவ 
கோபத்தை தவிர்க்க, அன்று போலவே, இன்றும்‌ பாவநிவாரணம்‌ தேவையான 
ஒன்று, ஆகையால்‌ தேவனுடைய கோபாக்கினையை பெறவிரும்பாத யாரும்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே இரட்சிக்கப்பட வேண்டும்‌! 


இனி அடிமைத்தனம்‌ இல்லை 
WL பாரவாம்‌ அவனை அடியையாக்கறது (யோவான்‌ 8:34அ). 
ரோமர்‌ 6:16-18ல்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌, 





மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும்‌ நீதிக்கு ஏதுவான 
கீழ்ப்படிதலுக்கானாலும்‌ எதற்குக்‌ கழ்ப்படியும்படி உங்களை அடிமை 
களாக ஓப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிறெ அடிமை 
களாயிருக்கிறீர்கள்‌ என்று அறியீர்களா? முன்னே நீங்கள்‌ பாவத்துக்கு 
அடிமைகளாயிருந்தும்‌, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 


217 


உபதேச சட்டத்திற்கு நீங்கள்‌ மனப்பூர்வமாய்க்‌ கழ்ப்படிந்ததினாலே 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌, பாவத்தினின்று நீங்கள்‌ விடுதலையாக்கப்பட்டு, 
நீதிக்கு அடிமைகளானீர்கள்‌. 


எல்லாரும்‌ பாவம்‌ செய்துள்ளதால்‌ (ரோமர்‌ 3:23; 1 யோவான்‌ 1:8, 10), 
எல்லாரும்‌ பாவத்துக்கு அடிமைகளானார்கள்‌. 

Dg WI பாரவுற்டிசச்‌ ADGA GAUDY LTT 
விடுதலையாக்குறெது. கிறிஸ்து ஜனங்களை விடுதலையாக்கும்படி 
வந்தார்‌ (யோவான்‌ 8:32) கிறிஸ்தவர்களாக, “பாவத்திலிருந்து விடுதலை 
[அல்லது சுதந்திரம்‌]யை கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே கொடுத்திருக்கிறார்‌” 
என்று சொல்லலாம்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:5). நமது பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக ஏதுவான திரயத்தை இயேசு செலுத்தி 
விட்டார்‌. “அநேகருக்கு மீட்பை அளிக்கும்படியாகவே” தாம்‌ வந்ததாக, அவர்‌ 
சொன்னார்‌ (மத்தேயு 20:28; மாற்கு 10:45; காண்க 1 தீமோத்தேயு 2:5, 6. 
அவர்‌ நம்மை மீட்டார்‌ - அதாவது, நம்மை அவர்‌ மறுபடியும்‌ விலைகொடுத்து 
வாங்கினார்‌ - சிலுவையிலே அவர்‌ மரித்ததினாலே இப்படிச்‌ செய்தார்‌. 
ஆகையால்‌, அவருக்குள்‌ அவருடைய இரத்தத்தினாலே, நமக்கு மீட்பு இருக்கிறது 
என்று சொல்லலாம்‌, “அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே 
இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ 
உண்டாயிருக்கிறது” (எபேசியர்‌ 1:7). கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம்‌, “நாம்‌ 
தெயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டோம்‌” என்ற உண்மையினால்‌ சந்தோஷப்படலாம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 6:20). நாம்‌, “அழிவுள்ள வித்துக்களாகிய பொன்னினாலும்‌ 
வெள்ளியினாலும்‌ மீட்கப்படாமல்‌,” “குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய 
கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம்‌? 
(1 பேதுரு 1:18, 19; காண்க யோவான்‌ 1:29). பாவத்தின்‌ அடி மைத்தனத்திலிருந்து 
தப்பித்துக்கொள்ள ஒரே வழி, கிறிஸ்துவிடம்‌ திரும்புவது தான்‌. 














இனி மரணமும்‌ இல்லை 

டம்‌ இனங்களைக்‌ கொல்லி: (ரோமர்‌ 6:23). பாவம்‌ மனுஷனை 
அடிமையாக்கி, அவனுக்கு சம்பளத்தைக்‌ கொடுக்கிறது, ஆனால்‌ பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌! ரோமர்‌ 6:23ல்‌ பேசப்படுகிற மரணம்‌ (குனிப்பட்ட ஒருவனின்‌ 
பாவத்தின்‌ முடிவு சரீரமரணமாக இருந்தாலும்‌”); பாவத்தின்‌ சம்பளம்‌ சரீர 
மரணமல்ல; மாறாக, அது ஆவிக்குரிய மரணம்‌. அப்படிப்பட்ட மரணம்‌ 
இப்பொழுதும்‌ தேவனிடத்திலிருந்து பிரித்துவைத்துள்ளது, மற்றும்‌ நித்திய 
மரணத்துக்கு வழி நடத்துகிறது அல்லது என்றென்றைக்கும்‌ தேவனிடத்திலிருந்து 
பிரிவினையை ஏற்படுத்துகிறது! எபேசு சபை கிறிஸ்தவர்களுக்கு பவுல்‌ சொன்னார்‌, 
“அக்ரெமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தவர்களாயிருந்தீர்கள்‌”” 
(எபேசியர்‌ 2:1). 

YA WW நம்ம ://,/2.2//0 வார YAW Ds. 
“அக்கிரமங்களில்‌ மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ கிறிஸ்துவுடனே கூட [தேவன்‌] 
உயிர்ப்பித்தார்‌” (எபேசியர்‌ 2:5), “கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே” நம்மை 
தேவனிடத்தில்‌ சமீபமாய்‌ சேர்த்தார்‌ (எபேசியர்‌ 2:13). இயேசு ஜனங்களுக்கு 
ஜீவனைக்‌ கொடுக்கும்படி வந்தார்‌; ஆனால்‌ அப்படிச்‌ செய்வதற்கு, அவர்‌ தமது 





218 


சொந்த ஜீவனை கொடுக்க வேண்டியதாயிற்று (யோவான்‌ 10:10, 11). நாம்‌ 
பிழைத்திருக்கும்படி அவர்‌ மரித்தார்‌! சலுவையினாலே, நாம்‌ மீண்டும்‌ வாழ 
முடியும்‌! 


இனி ஆக்கினைத்‌ தீர்ப்பில்லை 

டாம்‌ ஆத்துமாக்களை ஆக்கினை சக்க ng: தேவி? 
டாவுத்திற்குக தண்டனையாக நித்திய அுக்கனைத்‌ தர்ப்பை அரிக்க 
அதாவது, நமது பாவங்களினால்‌ உலகளாவிய தெய்வத்தர்ப்பின்படி, நாம்‌ 
நரகாக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டோம்‌. ஏன்‌? முற்றிலும்‌ பரிசுத்தமான 
தேவனுக்கு முன்பாக பாவம்‌ அவமதிப்பிற்குரிய காரியமாகும்‌ (சங்கீதம்‌ 145:17). 
அவர்‌ முற்றிலும்‌ செம்மையான நீதியுள்ளவர்‌ (உபாகமம்‌ 32:4) தேவன்‌ 
பரிசுத்தராயிருக்கிறபடியால்‌, அவர்‌ பாவத்தை சகித்துக்‌ கொள்ள மாட்டார்‌. 
அவர்‌ நீதியுள்ள தேவனாயிருக்கிறபடியால்‌, அவர்‌ பாவத்தைத்‌ தண்டித்தே 
ஆகவேண்டும்‌. நீதியுள்ள தண்டனையை அளவிடப்படாத தேவனுக்கு எதிரான 
பாவத்துக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால்‌ அது நரகத்தில்‌ முடிவேயில்லாத 
ஆக்கினையாக மட்டுமே இருக்க முடியும்‌! 

கிறிஸ்துவின்‌ மரணம்‌ நமது பாவங்களுக்கு அபராதம்‌ செலுத்துறெது.” 
தேவன்‌ அன்பு நிறைந்த தேவன்‌ (1 யோவான்‌ 4:8, 16, 19) நாம்‌ பாவமுள்ளவர்‌ 
களாயிருந்தாலும்‌ அவர்‌ நம்மை இரட்சிக்க விரும்புறொர்‌ (2 பேதுரு 3:9). 
பாவத்தைத்‌ தண்டித்து பாவியை இரட்சிக்க அவர்‌ வழியை ஏற்படுத்தினார்‌. 
நமது பாவங்களை அவர்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ வைத்தார்‌! சிலுவையிலே 
இயேசு, பாவத்திற்கான தண்டனையை, நீதியுள்ள ஆக்கினையை நமக்காக 
அனுபவித்தார்‌. கொல்கொதாவில்‌ அவர்‌ மரித்தபோது அவர்‌ நமது குற்றங்களைச்‌ 
சுமந்தார்‌! வேதம்‌ சொல்லுகிறது, 








நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன்‌ 
நம்மேல்‌ வைத்த தமது அன்பை விளங்கப்பண்ணுகிறார்‌ (ரோமர்‌ 5:8). 


நாம்‌ பாவங்களுக்குச்‌ செத்து, நீதிக்குப்‌ பிழைத்திருக்கும்படிக்கு, அவர்தாமே 
தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின்மேல்‌ சுமந்தார்‌; 
அவருடைய தழும்புகளால்‌ குணமானீர்கள்‌ (1 பேதுரு 2:24). 


என்றாலும்‌, தேவனுடைய கிருபையினால்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌, 
மரணத்தை ருசிபார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும்‌ சற்று சிறியவராக்கப்‌ 
பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததினிமித்தம்‌ மகிமையினாலும்‌ 
கனத்தினாலும்‌ முடிசூட்டப்பட்ட தைக்‌ காண்கிறோம்‌ (எபிரெயர்‌ 2:9). 


ஏனெனில்‌, கிறிஸ்துவும்‌ நம்மைத்‌ தேவனிடத்தில்‌ சேர்க்கும்படி 
அநீதியுள்ளவர்களுக்குப்‌ பதிலாக நீதியுள்ளவராய்ப்‌ பாவங்களினிமித்தம்‌ 
ஒருதரம்‌ பாடுபட்டார்‌; அவர்‌ மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே 
உயிர்ப்பிக்கப்பட்டார்‌ (1 பேதுரு 3:18; மேலும்‌ காண்க ரோமர்‌ 5:18, 19; 
2 கொரிந்தியர்‌ 5:14, 15). 


உலகத்தின்‌ அனைத்துப்‌ பாவங்களையும்‌, நமது இரட்சகர்‌, சிலுவையின்‌ 
மேல்‌ சுமந்தார்‌. “மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்‌ சபிக்கப்பட்டவன்‌ - என்று 


219 


எழுதியிருக்கிறபடி - கிறிஸ்து நமக்காகச்‌ சாபமாக, நியாயப்பிரமாணத்தின்‌ 
சாபத்துக்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக்‌ கொண்டார்‌” (கலாத்தியர்‌ 3:13). “நாம்‌ 
அவருக்குள்‌ தேவனுடைய நீதியாகும்படிக்கு, [தேவன்‌] பாவமறியாத அவரை 
[இயேசு கிறிஸ்துவை] நமக்காக பாவமாக்கினார்‌” (2 கொரிந்தியர்‌ 5:21). 
கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணம்‌ தேவன்‌ தமது நீதியை நிறைவேற்றவும்‌ - 
பாவத்தை கண்டிப்பவராக - நீதியாக்குபவராகவும்‌ - தகுதியற்ற பாவிகளை 
இரட்சிப்பவராகவும்‌ செயலூக்கம்‌ கொடுத்தது. பவுல்‌ எழுதினார்‌: 


. எல்லாரும்‌ பாவஞ்செய்து தேவமகிமையற்றவர்களாகி, இலவசமாய்‌ 
அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்‌ கொண்டு 
நீதிமான்களாக்கப்‌ படுகிறார்கள்‌; தேவன்‌ பொறுமையாயிருந்த 
முற்காலத்தில்‌ நடந்த பாவங்களைத்தாம்‌ பொறுத்துக்‌ கொண்டதைக்‌ 
குறித்துத்‌ தம்முடைய நீதியை காண்பிக்கும்‌ பொருட்டாகவும்‌, தாம்‌ 
நீதியுள்ளவரும்‌, இயேசுவினிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவனை 
நீதிமானாக்குகிறவருமாய்‌ விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியைக்‌ 
காண்பிக்கும்‌ பொருட்டாகவும்‌, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தைப்‌ 
பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ கிருபாதாரபலியாக அவரையே 
ஏற்படுத்தினார்‌ (ரோமர்‌ 3:23-26). 


சிலுவையின்மேல்‌, நீதியின்‌ தேவை சந்திக்கப்பட்டது: பாவம்‌ தண்டிக்கப்பட்டது, 
நீதிமானாக்கப்படுதல்‌ சாத்தியமாக்கப்பட்டது. சிலுவையில்‌, மரணத்தின்‌ 
தண்டனை, நித்திய ஆக்கினை, எடுத்து போடப்பட்டதால்‌ நாம்‌ மீண்டும்‌ 
வாழும்படி செய்யப்பட்டது! 

இரட்சிப்பை நாம்‌ என்ன பதத்தில்‌ நினைத்துப்‌ பார்த்தாலும்‌ - மீட்பு, 
ஒப்புரவாக்கப்படுதல்‌, நீதிமானாக்கப்படுதல்‌, பாவ நிவர்த்தி, புதிய ஜீவன்‌ 
அல்லது புதிய பிறப்பு, அல்லது விடுதலையாக்கப்படுதல்‌ - இயேசு சிலுவையில்‌ 
சிந்தின இரத்தம்‌ அதை சாத்தியமாக்குகிறது! சலுவையலறையப்படுதல்‌ மட்டுமே 
நம்முடைய பாவங்களுக்கு அளிக்கப்பட்ட ஓரே நிவாரணம்‌.” 





அவருடைய மரணமும்‌ உயிர்த்தெழுதலும்‌ 
பிசாசை தோல்வியுறச்‌ செய்தது 
எபிரெயர்‌ 2:14, 15ல்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌, 


ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
உடையவர்களாயிருக்க, அவரும்‌ அவர்களைப்‌ போல மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, 
ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே அடிமைக்‌ தனத்துக்குள்ளானவர்கள்‌ 
யாவரையும்‌ விடுதலைபண்ணும்படிக்கும்‌ அப்படி யானார்‌. 
இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்ட பொழுது, சாத்தான்‌ மிகப்பெரிய 
வெற்றியை அடைந்ததைப்போலக்‌ காணப்பட்டது. தேவனுடைய குமாரனையே 
வெற்றிகரமாக மேற்கொண்டதாக ஒருவேளை அவன்‌ நினைத்தான்‌. 
எப்படியிருப்பினும்‌, வெளித்தோற்றமான காரியங்கள்‌ வஞ்சனையுள்ளவைகளும்‌ 


220 


தோல்விகளையே தேவனுடைய மகத்தான வெற்றியாக மாற்றுதலும்‌ 
உயிர்த்தெழுதலும்‌ நிருபித்தது. சிலுவையின்‌ மேல்‌, இயேசு பிசாசை தோல்வியுறச்‌ 
செய்தார்‌, மரணத்தை வெற்றி கொண்டார்‌, மரண பயத்திலிருந்து நம்மெல்‌ 
லாரையும்‌ விடுகலையாக்கினார்‌. 


அவருடைய மரணம்‌ தேவஅன்பை 
நமக்கு காட்டியது 
தேவன்‌ எவ்வளவாய்‌ நம்மை அன்புகூருகிறார்‌? சிலுவை அதற்கு 
சாதுரியமாக பதிலளிக்கிறது: 


தம்முடைய ஒரேபேறான குமாரனாலே நாம்‌ பிழைக்கும்படிக்குத்‌ தேவன்‌ 
அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால்‌ தேவன்‌ நம்மேல்‌ வைத்த அன்பு 
வெளிப்பட்டது. நாம்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூர்ந்ததினால்‌ அல்ல, அவர்‌ 
நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்றெ 
கிருபாதாரபலியாகத்‌ தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு 
உண்டாயிருக்கிறது (1 யோவான்‌ 4:9, 10; காண்க யோவான்‌ 3:16). 


இயேசு சொன்னார்‌, “ஒருவன்‌ தன்‌ சிநேகெருக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ 
கொடுக்கிற அன்பிலும்‌ அதிகமான அன்பு ஒருவரிடத்திலுமில்லை” (யோவான்‌ 
15:13). இயேசு சிலுவையில்‌ மரித்தபோது, விளங்கப்‌ பண்ணிய அன்பு அதைக்‌ 
காட்டிலும்‌ பெரியது, ஏனெனில்‌ அவர்‌ தமது சிநேகதெருக்காக மட்டும்‌ 
மரிக்கவில்லை, தமது சத்துருக்களுக்காவும்‌ மரித்தார்‌ (ரோமர்‌ 5:8). இதைக்‌ 
காட்டிலும்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ தேவனுடைய அன்பை விளங்கப்பண்ணுதலை 
நாம்‌ கேட்க இயலாது! 


முடிவுரை 

இந்த பூமியிலே சில விஷயங்கள்‌ அதிகபட்ச பலமுள்ளவை, ஆகிலும்‌ 
கிறிஸ்துவின்‌ மரணத்தைக்‌ காட்டிலும்‌ பலமுள்ளது வேறெதுவுமில்லை. 
இயேசுவின்‌ மரணம்‌ பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி புதிய ஏற்பாட்டை 
திறந்து வைத்தது. தமது மரணத்தினால்‌, அவர்‌ சபையை சம்பாதித்தார்‌, 
பாவத்திற்கு நிவாரணமளித்தார்‌, பிசாசை தோல்வியுறச்‌ செய்தார்‌, மற்றும்‌ தேவ 
அன்பை விளங்கப்பண்ணினார்‌. 

மிகமுக்கியமான உண்மையென்னவெனில்‌, அவர்‌ மரித்தபோது, 
எல்லாரும்‌ இரட்சிக்கப்படும்படி இயேசு மரித்தார்‌. நீங்கள்‌ இன்னும்‌ 
இரட்சிக்கப்படாதிருந்தால்‌ (கிறிஸ்தவனாயில்லாவிட்டால்‌), இயேசுவில்‌ 
விசுவாசம்‌ வைத்து, உங்கள்‌ பாவங்களிலிருந்து மனந்திரும்பி, கிறிஸ்துவில்‌ 
உங்களுக்குள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு, உங்களின்‌ பாவமன்னிப்பிற்கென்று 
ஞானஸ்நானம்‌ பெற்று, சிலுவையினால்‌ உங்களுக்கு வரமாக அளிக்கப்பட்ட 
இரட்சிப்பை ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 

கிறிஸ்துவை புறந்தள்ளுவது உங்கள்‌ இரட்சிப்பின்‌ ஒரே நம்பிக்கையை 
புறந்தள்ளுவது போன்றது. உங்களை எப்பொழுதுமே எவருமே நேசித்திராத 
அளவுக்கு அதிகமாகவே நேசிக்கிற ஒருவரை புறந்தள்ளாதீர்கள்‌! 





221 





குறிப்புகள்‌ 

மேலும்‌ விவரமாக இந்தக்‌ கருத்தைக்‌ கற்றுக்கொள்ள, காய்‌ ரோப்பரின்‌, 
“If Jesus Was Such a Good Man, Why Did He Die Like a Common Criminal?” in 
“Contemporary Religious Questions,” Truth for Today (February 1991): 41-44 அந்தப்‌ 
பாடம்‌ இணைகளத்திலும்‌ உள்ளது http://www.biblecourses.com/english/en_lessons/ 
EN 199102 10.pdf. புதிய அமெரிக்கன்‌ ஸ்டாண்டர்ட்‌ வேதாகமத்தில்‌ ரோமர்‌ 5:11ல்‌ 
“reconciliation” என்று மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ள வார்த்தை K]V யில்‌ “atonement” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரோமர்‌ 5:11ல்‌, “பாவநிவாரணம்‌” என்று 
(ஆங்கிலத்தில்‌) குறிப்பிடப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையாகிய /814//426, என்பது, ஒரு 
நிவாரணத்தின்படி, “பகைமையாயிருந்த நபர்களின்‌ நிலைமாறி அல்லது ஒப்புரவாகி ஒரே 
நட்பாக வருவது என்று பொருள்‌. அது எற௦ியர்‌055 ... மீட்பு, இரட்சிப்புக்கு தெய்வீகச்‌ 
செயல்‌ தேவகோபம்‌ இல்லாமல்‌ போதல்‌ போன்ற விளைவுகளைக்‌ குறிக்கும்‌” (Sற௦5 
Zodhiates, ed., “Lexical Aids to the New Testament,” Hebrew-Greek Key Word Study Bible 
[Chattanooga, Tenn.: AMG Publishers, 1977], 1846). °“தறிஸ்துவின்‌ சிலுவைப்பலி பாவத்துக்கு 
எதிரான நீதியுள்ள தேவகோபத்தை அமைதிபடுத்தியது (ரோமர்‌ 1:18) பாவிகளினிமித்தம்‌ 
தேவனுடைய நிலை மாற்றியமைக்கப்பட்டது” (]ames Smeal, Study Guide for DC 30/77 
Systematic Christian Doctrine Videotape Course [Florence, Ala.: Heritage Christian Univer- 
ty, 1.0.], 28). “பயன்படுத்தப்பட்டுள்ள மாற்றுவார்த்தைகள்‌, “பாவ நிவர்த்தி” என்று 1 
யோவான்‌ 2:2ல்‌ “பாவ நிவர்த்தியின்பலி” எனும்‌ வார்த்தையை உள்ளடக்யெது (NRSV; 
NIV; see the REB), “ஈடுகட்டுதல்‌” (RSV; NAB; see the NIB), “நமது பாவக்கறைக்கு 
நிவாரணம்‌” (NEB), “நமது பாவங்களை எடுத்துப்போடும்‌ பலி” (CEV), மற்றும்‌ தனிப்பட்ட 
“பாவநிவர்த்தி” (Phillips). “மீட்கும்‌ பொருள்‌ எனும்‌ வார்த்தை கடத்தப்படுகிற” 
சம்பவங்களுடன்‌ அடிக்கடி சம்பந்தப்படுத்தப்படுவதைக்‌ கேள்விப்படுவோம்‌. ”” 
“கடத்தல்காரர்கள்‌” கடத்தலுக்கு பலியானவரை (தை) விடுதலை செய்வதற்குமுன்‌ 
கோரப்படும்‌ பிணையத்தொகையே மீட்கும்‌ பொருள்‌ கிரேக்க வார்த்தையான 
(ரீ என்பது) மொழிபெயர்ப்பின்‌ கருத்தும்‌ இது தான்‌, ஆகிலும்‌ அந்த வார்த்தையின்‌ 
பொருள்‌ அகைக்காட்டிலும்‌ விரிவானது. பழைய ஏற்பாட்டின்‌ மொழி பெயர்ப்பான, 
செப்துவஜீந்த்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பில்‌, ஒரு அடிமையை மீட்க செலுத்தும்‌ தொகை, 
யுத்தத்தில்‌ யுத்தக்‌ கைதிகளை விடுதலை செய்யக்கோரும்‌ பிணையத்தொகை, மற்றும்‌ 
வேறு வகைகளில்‌. Lயம௦॥ எனும்‌ வார்த்தையை சுருங்கச்‌ சொல்லின்‌ அதன்‌ அடிப்படைப்‌ 
பொருள்‌ “விடுதலை செய்வதற்காக செலுத்தும்‌ பிணையத்‌ தொகை, என்பது.” 

“புதிய ஏற்பாட்டில்‌, இந்த வார்த்தை பாவத்தின்‌ குற்ற உணர்வுகளிலிருந்து 
விசேஷமாக விடுதலையாக்குவதற்காக செலுத்தப்படும்‌ கிரயம்‌, லூட்ரான்‌ எனும்‌ 
வார்த்தை மத்தேயு 20:28 மற்றும்‌ மாற்கு 10:45ல்‌ மட்டுமே காணப்படுகிறது. ஆனால்‌ 
சம்பந்தப்பட்ட வார்த்தை மற்ற வசனப்பகுஇகளில்‌ காணப்படுகிற மீட்பு எனும்‌ பதம்‌ 
பயன்படுத்தப்‌ படுகிறது (காண்க ரோமர்‌ 3:24; எபேசியர்‌ 1:7; மற்றும்‌ எபிரெயர்‌ 9:12), 
1 தீமோத்தேயு 2:5, 6ல்‌ பேசப்படுகிற பிரதான வசனப்பகுதியும்‌ இதில்‌ அடங்கும்‌ ...” 
(David L. Roper, The Life of Christ, 2 - A Supplement, Truth for Today Commentary [Searcy, 
Ark: Resource Publications, 2003], 221-22). ‘மேலும்‌ ஆதாமின்‌ பாவத்தால்‌ எல்லாமனுஷரும்‌ 
சரீர மரணத்தை அடை கின்றனர்‌. “லியோன்‌ மோரீஸ்‌ என்பவர்‌ பின்வரும்‌ கருத்துக்களை 
வெளியிடுகிறார்‌: “ஆக மரித்தல்‌ என்பது கிறிஸ்து மரித்தது [போன்ற] மரணத்தை பாவத்தின்‌ 
சம்பளம்‌ எனலாம்‌. நமது பாவங்களின்‌ விளைவாக சரிக்கட்டுதலுக்காக அவருடைய 
மரணம்‌ கிரியை செய்தது. மரணத்தில்‌ நாமும்‌ நம்மை உட்படுத்துகிறோம்‌. கிறிஸ்து 


222 


நமது உட்படுத்தலை ஏற்று நம்மை விடுதலையாக்கினார்‌” (1௦௦ Morris, “The Centrality 
of the Cross,” Christianity Today 10 [18 March 1966], 15). “கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ புறம்பான 
பாவிக்கு பாவப்‌ பிரச்சனையின்‌ நிவாரணமாகும்‌ (அதாவது கிறிஸ்தவரல்லாதோருக்கு); 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலமாக மட்டுமே பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டு தேவனுடைய 
பிள்ளையாக மாற முடியும்‌. கறிஸ்தவர்களுக்கும்‌ உண்மையானது, “.. நாமும்‌ ஒளியிலே 
நடந்தால்‌, ஒருவரோடொருவர்‌ ஐக்கியப்பட்டிருப்போம்‌; வருடை! கம 
Qos அறிக்‌ இரதம்‌ FED ராரா 222720 GID 220220 FGPG” (1 
யோவான்‌ 1:7; வலியுறுத்துதல்‌ என்னுடையது). 


223 


ஒரு மூப்பரின்‌ பரிசோதனை பட்டியல்‌ 







திறமையுள்ள 
மூப்பார்களின்‌ 
பெயர்கள்‌ 





குகுதியாம்‌சங்கள்‌ | | | ம = | Ie ] 
ஸ்‌ TTT ஊஊ ஊஊ 
[உணவைக்‌ 1111-1111 
TTT TTT 
னன TTT 
ன்னை TT TTT 
TTT TTT 
a TTT 
லைன்‌ ||] | 
ண்‌ TTT 

















அமான்‌ 111 ன வ ஊன 0 
ல்‌ TTT TTT 
ஜை ஊ ய ஊஊ ஊஊ வ 0 
உண கமத | 1] 1111 || 
ச வம ணை வெண்‌ | 1 11111] 
தனனை [11111 
உன்‌ TTT 
கைக்‌ 1. 11111] | 


இந்த உள்ளுர்‌ சபையில்‌ ஒருவரோ அதற்கு மேற்பட்ட மூப்பருக்கு உரிய தகுதியாம்சம்‌ பெற்றுள்ள 
அங்கத்தினர்களின்‌ பெயர்களைக்‌ கழே குறிப்பிடவும்‌. 










(கீழ்வரும்‌ இந்தப்‌ பகுதியை கிழித்துக்‌ கொடுக்கவும்‌) 


கீழே குறிப்பிட்டுள்ள பெயர்களை இந்த உள்ளூர்‌ சபையில்‌ மூப்பர்களாகக்‌ கருதும்படி 
பரிசீலிக்கும்படி இதைச்‌ சமர்ப்பிக்கிறேன்‌: 


கையெழுத்து: 


ஒரு மூப்பரைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வழிகாட்டி 


*கண்காணிப்ை! விரும்புகிறவன்‌ நல்லவேலையை வீிரும்புகறொன்‌, 
இது உண்மையான வார்க்தை. ஆசையால்‌ கண்காணியானவன்‌ 
ஒNக்சாட்டப்படாதவுனும்‌, ஓரே மனைவியை உடைய புமுஷனும்‌, 
YTD ANTAL, தெரிந்த LSD ror, Cursor, 
அந்திய ப, புரித்மிற வனும்‌, பேரு சமர்த்தனுமாய்‌ இருக்சக வேண்டும்‌. 
அவன்‌ மதுபான பிரியும்‌, அடிக்றெவனும்‌, இயிவான ஆதாயத்தை 
DAD, OLN DLWU/OTACDLD, FOTO LITT வறம்‌, 
பண ஆசை இல்லாதவனுமாயிருந்த. தன்‌ சொந்தக்‌ குறிம்புத்தை நன்றாய்‌ 
நடத்துறெவனும்‌ தன்பின்னைகளைச்‌ சகல நல்லொழுக்கமுள்ள ககக 





ELLIS Lm நuமாயிருகக வேண்டும்‌. ஓருவன்‌ தண்‌ சொர்க்க 
குமிம்புத்சை நடத்த அறியாகிருந்தால்‌, தேவனுடைய சபையை ஏடி 
விசாரிப்பான்‌? அவன்‌ றுமாப்படைந்து பிசாச அணைந்த ஆக கனைய லே 
விழாதுப்டிக்கு, நகன சீஷனாயிருக்கக்‌ கூடாத. அவன்‌ நிந்தனையிலும்‌, 
LITA GLI MTL. பறும்‌.பாரணவா ரர்‌ phen 
பெற்றவனாய்‌] Curb” (1 FONG CSU IL-2. 





1 குறைவாயிமுக்றெவைகளை ஒழுங்கு டுத்தும்படிக்கும்‌, நான்‌ உனக்குக்‌ 
சட்டை CW LAE CGT ELL TUG, 
உன்னை கெத்தா தீவிலே விட்டி வந்‌ தேனை. கஞ்சா ட்டே TU, ஓரே 
WDTNDLIU/OL US LGD, HDT GSN gsr 
CL OIOIBIG MATE LDA EDOTU/ DOLLA RGA 
அவனையே ஏற்படுத்தலாம்‌. ஏனெனில்‌, கண்காணியானவன்‌ தேவன்‌ 
பை LETS DSCs wm, GGL, 








தன்‌ இஷ்டப்படி செமர்பாரருவணும்‌, முற்கோட ரில்‌ வனும்‌, பாது, பாரனார்‌ 
MOULD GADD YL பாரதம்‌, Dar தாய), Gn ணும்‌, 
அந்நியரை உபசர்க்கெவனும்‌, நல்லோர்‌ wad, Osis 
Duo, நீடி மானும்‌, பார்த வானும்‌, DDFS, 
ஆரோக்கியமான உபதேசக்தினாலே பதி சொல்லவும்‌, 
ஏ போசுகற்வர்கணைக்‌ கண்டனம்‌ பண்ணவும்‌ வல்ல/-வ/10ரமரந.20.ம்‌..12., 
தான்‌ போதிக்கப்பட்டத்ற் கேற்ற உண்மையான சரப நன்றாய்‌ ப்ரி 
rari Cub” (GES 15-2. 





மூப்பர்களுக்கான தகுதியாம்சங்கள்‌ 


கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ அனுபவம்‌ 
1. நூதன சீஷனாயிருக்கக்‌ கூடாது 
2. வசனத்தைப்‌ பற்றிக்கொண்டிருக்க வேண்டும்‌ 
3. போதிக்கும்‌ திறமையிருக்க வேண்டும்‌ 


குணாதிசயம்‌ 

குற்றஞ்சாட்டப்படாதவன்‌, நற்சாட்சி பெற்றவன்‌ 

. ஜாக்கிரதையுள்ளவன்‌, இச்சையடக்கமுள்ளவன்‌ 
மதுபானப்பிரியனாயிருக்கக்‌ கூடாது 

சண்டை பண்ணாதவன்‌, அல்லது முன்கோபமில்லாதவன்‌ 
பண ஆசையில்லாதவன்‌, நல்லோரில்பிரியப்படுகிறவன்‌ 

. பொறுமையும்‌ சமாதானமுமானவன்‌ 

. நீதியும்‌ பரிசுத்தமுமானவன்‌ 

. தெளிந்த புத்தியுள்ளவன்‌ 

. உபசரிக்றெவன்‌ 


oN MAN 


வீட்டுத்‌ தொடர்பு 
1. ஒரே மனைவியையுடைய புருஷன்‌ 
2. தன்‌ குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவன்‌ 
3. விசுவாசமுள்ள பிள்ளைகளையுடையவன்‌ 


(கீழ்வரும்‌ இந்தப்‌ பகுதியை கிழித்துக்‌ கொடுக்கவும்‌) 
நான்‌ ஜெபத்தோடும்‌, கவனமாகவும்‌, மூப்பர்களின்‌ தகுதியாம்சங்களை வாசித்துப்‌ 


படித்திருக்கிறேன்‌, மற்றும்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உள்ளூர்‌ சபையின்‌ 
ஆண்கள்‌ மூப்பர்களாயிருப்பதற்குத்‌ தகுதியானவர்கள்‌ என்று நம்புகிறேன்‌: 


கையெழுத்து: 


உதவிக்காரர்‌ நியமன ஆராதனை 
பாடல்‌ நடத்துபவர்‌: 
முதல்‌ பாடல்‌: 


முதல்‌ ஜெபம்‌ நடத்துபவர்‌ 
கர்த்தருடைய பந்திப்‌ பாடல்‌: 


கர்த்தருடைய பந்தி 


காணிக்கை 
அறிமுகக்‌ குறிப்புரை கொடுப்பவர்‌ 


மத்தேயு 20:25-28 சபையாரால்‌ சத்தமாக வாசிக்கப்பட வேண்டியது: 

அபொழுது QC Yaris ட்ட NI, Lஜாகியாகுடைம 
அதிகாரிகள்‌ அவர்களை இருமாப்பாம்‌ ஆஞனாகறொர்கள்‌ என்றும்‌, 
ATs அவாசகர்மேல்‌ BWW YDB DG றொ ௱ர்சகர்‌. 
என்றும்‌, நீங்கள்‌ அறிதி). உங்களுக்குள்ளே அப்படி 
இருக்கலாகாது; உங்களில்‌ சாமம்‌ arly 2100. ளால்‌, 
அவன்‌ உங்களுக்குப்‌ பணிவிடை க்காரனாயிருக்கக்‌ கடவன்‌. உங்களில்‌ 
எஏவனாகிலும்‌ முதன்மையானவனாயிருக்க விரும்பினால்‌, அவன்‌ 
உத்களுக்கு அழீயக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌; அபடியே மை 
GWT 2m Dar Ard, lus மெம்பர்‌, 
அநேகரை மீட்கும்‌ பொுனாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ 
வந்தா. ” 


பாடல்‌: “ஊழியக்காரன்‌ பாடல்‌”! 


என்னை ஒரு ஊழியனாக்கும்‌, 

கர்த்தாவே, என்னை உம்மைப்‌ போலாக்கும்‌, 
நீரும்‌ ஒரு ஊழியக்காரராயிருப்பதினாலே; 
என்னையும்‌ கூட, ஒருவனாக்கும்‌; 

என்னை ஒரு ஊழியனாக்கும்‌, 

நீர்‌ செய்ய வேண்டுவகைச்‌ செய்து 

என்னை ஒரு ஊழியனாக்கும்‌. 


என்னை உம்மைப்‌ போலாக்கும்‌. 

எனது கரங்களை திறந்து, கர்த்தாவே 
பகிர்ந்து கொள்ள எனக்குப்‌ போதியும்‌ 
எனது இருதயத்தைத்‌ திறந்து, கர்த்தாவே 
பராமரிக்க போதித்தருளும்‌ 
மற்றவர்க்குச்‌ செய்யும்‌ சேவை 

உமக்குச்‌ செய்யும்‌ ஊழியம்‌ 





எனவே என்னை ஒரு ஊழியனாக்கும்‌, 
கர்த்தாவே என்னை உம்மைப்‌ போலாக்கும்‌. 


செய்தி: “நீங்கள்‌ என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள்‌?” (மத்‌ தேயு 20:20-28) 
நியமனம்‌ பெறும்‌ மனுஷர்களை அறிமுகப்‌ படுத்துபவர்‌ 


ஒப்புக்‌ கொடுத்தலுக்கு வழிநடத்துபவர்‌ 
உதவிக்காரர்களுக்கு: “உங்களால்‌ இயன்ற திறமையாலும்‌ தேவனு 
டைய உதவியினாலும்‌, உங்களில்‌ வைக்கப்பட்ட உள்ளூர்‌ சபையின்‌ 
நம்பிக்கைக்கும்‌ உங்களை உதவிக்காரராக நியமனம்‌ செய்துள்ளதும்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கப்‌ பட்டுள்ள பொறுப்புகளுக்கும்‌ பாத்திரமாய்‌ 
நடந்து அவைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறீர்களா?” 
சபையார்களுக்கு: “நீங்கள்‌ இந்த மனுஷர்களோடு ஓத்துழைத்து, ஊழியம்‌ 
செய்து, பொதுவான முறையில்‌ ஊக்கமளித்து இந்த உள்ளூர்‌ சபையில்‌ 
அவர்கள்‌ உதவிக்காரர்களாக நீடிக்கிற பரியந்தம்‌ உதவுவதாக உறுதி 
யளிக்கிறீர்களா?” 





ஜெபம்‌ செய்பவர்‌ 

பணியை ஒப்புக்‌ கொடுக்கும்‌ மூப்பர்‌ 
உதவிக்காரர்கள்‌ சார்பில்‌ ஏற்புரை 
பாடல்‌: “ஊழியத்திற்கே” 
அழைப்புக்‌ கொடுப்பவர்‌ 
அழைப்புப்‌ பாடல்‌: 

நிறைவு ஜெபம்‌ செய்பவர்‌ 

பாடல்‌: “ஊழியக்காரன்‌ பாடல்‌” 


உதவிக்காரர்களை வரவேற்றல்‌ 





Traditional, “Servant Song,” Songs of Faith and Praise, comp. and ed. Alton H. Howard 
(West Monroe, La.: Howard Publishing Co., 1994). 


